ஸ்ரீதத்துவநிதி 


முதல் பாகம் 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 
சரசுவதி மகால் நூலகம் 

தஞ்சாவூர் . 


Sr 
& 
VS 
-தஞ்சாவூர். 


தஞ்சாவூர் சரசுவதி மகால் வெளியீட்டு எண் - 104 


ஸ்ரீதத நியில் 


( உயகொலா ம 8 ) 


ஸ்ரீதத்துவநிதி 


முதல் பாகம் 


பதிப்பாசிரியர் . 
க்ஷே . சம் . ஸுப்ரம்ஹண்ய சாஸ்திரிகள் , 

சமஸ்கிருத பண்டிதர் (ஓய்வு ) 
சரசுவதி மகால் நூலகம் , தஞ்சாவூர். 


கால் 
. 


-சரசுவது 


महालयः 


கற்றனைத்து 


சம்சதி 


தஞ்சாவூர் மஹாராஜா சரபோஜியின் 
சரசுவதி மகால் நூலகம் 

தஞ்சாவூர். 


2007 


ரூ . 200 / 


Bibliographical Data 


Title of the Book 


: 


SRITHATHUVANIDHI 


I Part 


Editor 


: 


K.S.Subramania Sasthrigal 


Publisher 


: 


Director 
Sarasvati Mahal Library. 


Publication No. 


: 


104 


Language 


: 


Sanskrit & Tamil 


Edition 


: 


Edition 


Date of Publication 


: 


August, 2007 


Paper Used 


: 


18.6 Kg . TNPL 


Size of Book 


: 


21 x 14 cm 


Printing and Type Used 


: 


18 pt . & 12 pt . 


Number of Pages 


: 


536 


Price 


: 


Rs. 200 / 


Printer 


: 


Sarma s Sanatorium Press 
Pudukkottai. 


Binding 


: 


Stiff Binding 


Subject 


: 


Silpasastra 


வெளியீட்டாளர் முகவுரை 


உலகப்புகழ்ப் பெற்ற சிறந்த நூல் நிலையங்களுள் ஒன்றாக 
விளங்கும் தஞ்சை சரசுவதி மகால் நூல் நிலையம் பழங்கால 
ஓலைச்சுவடிகளில் இருந்து எண்ணற்ற இலக்கிய நூல்களையும் , 
இலக்கண நூல்களையும் , மருத்துவ நூல்களையும் , சோதிட 
நூல்களையும் வெளியிடுவதுடன் சிற்ப சாத்திரம் தொடர்பான 
நூல்களையும் பதிப்பித்து வெளியிடுகின்ற மகத்தானப் 
பணியினைச் சிறப்புற செய்து வருகின்றது . அவ்வரிசையில் 
தற்போது ஸ்ரீதத்துவநிதி என்ற சிற்ப சாஸ்த்திர நூலின் 
முதல்பாகம் , இரண்டாம் பதிப்பாக வெளிவருகின்றது . 


இச்சிற்ப நூலை ராஜஸ்ரீ கிருஷ்ண மகாராஜா என்பவர் பல 
நூல்களை நன்கு ஆராய்ந்து அவைகளில் இருந்து சாரமான பல 
பொருண்மைச் சிறப்புகளை எடுத்து , அவற்றிற்கு ஏற்ற முறையில் , 
அவைகளை ஒன்பது பாகங்களாகத் தொகுத்து ஸ்ரீதத்துவநிதி 
எனும் பெயரில் இயற்றி உள்ளார் . 


சிற்ப கலையில் அதீத ஈடுபாடு கொண்ட ஸ்தபதிகளில் 
பெரும்பாலானோர் கிரந்த லிபியை அதிகம் கற்றிருந்தார்கள். 
ஆகையால் அவர்களுக்காகவே இந்நூல் வடமொழி மூலம் கிரந்த 
லிபியிலும் , மொழிபெயர்ப்பு தமிழிலுமாக வெளியிடப்பட்டது . 


இந்நூலில் ஸ்ரீசாமுண்டாதேவியின் தியானத்தில் 
தொடங்கி , அஷ்டலெக்ஷ்மிகள் , நவதுர்க்கைகள் தியானம்வரை 
கூறப்பட்டிருக்கின்றன. மேலும் இந்நூலில் கோவிலின் விக்கிரஹ 


அமைப்புகள் பற்றியும் , அளவுகளைப் பற்றியும் , கோயில்களின் பல 
முக்கிய அளவுகள் மற்றும் அமைப்புகள் பற்றியும் தெளிவாக 
விளக்கி எடுத்துக் கூறப்பட்டுள்ளது . 


மேலும் இந்நூலில் சதுர்முகமூர்த்தி தியானத்தில் 
தொடங்கி , பிரஹ்மாக்கள் , சப்த ரிஷிகள் , வேதம் , வேதாங்கங்கள் 
முதலியவைகளின் அதிதேவதைகள் , திக்பாலகர்கள் , 
அஷ்டவசுக்கள் , மனுக்கள் முதலான 176 தேவதைகளின் 
தியானங்கள் வரை கூறப்பட்டிருக்கின்றன . 


இத்தகைய அரிய நூல்களை நன்முறையில் வெளிக்கொணர 
நிதியுதவி நல்கும் மைய அரசுக்கு என் நன்றி . இந்நூலை 
வெளிக்கொணர முயற்சிகள் மேற்கொண்ட சரசுவதி மகால் நூலக 
நிருவாக அதிகாரி மற்றும் வெளியீட்டு மேலாளர் பொறுப்பு வகிக்கும் 
திரு . சாமி . சிவஞானம் அவர்களுக்கும் , நூலகக் கணினிப் 
பிரிவினருக்கும் மற்றும் இந்நூல் நன்முறையில் வெளிவர 
துணைநின்ற அனைவருக்கும் என் நன்றி . 


சா . விஜயராஜ் குமார், இ.ஆ.ப., 
மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் 

இயக்குநர் , 
சரசுவதி மகால் நூலகம் . 


தஞ்சாவூர். 


23.08.2007 


5 


ஸ்ரீ தத்துவ நிதி 


சில்ப சாஸ்திர நூல்களை வடமொழியிலிருந்து மொழி 
பெயர்க்கும் சீரிய தொண்டை , இந் நூலகத்தாரிடம் 
சென்னை , மாநில சர்க்கார் 1957 - ம் ஆண்டு ஒப்படைத்தது . 
வடமொழியில் சைவ ஆகமங்களையும் வைகானச் சித்ர 
கர்மங்களையும் பற்றிய பல அரிய நூல்கள் வெளியிடப் 
பட்டுள்ளன . தென்னாட்டில் சிற்பக்கலை சோழர்கள் கால 
முதற்கொண்டு வளர்ச்சியுற்று வந்தது . சமீப காலத்தில் , 
சாத்திரம் பயின்ற பல ஸ்தபதிகள் கலையை வளர்க்க 
ஏ துவின்றி இருந்துவந்தபோது மாநில சர்க்கார் நல்ல 
சந்தர்ப்பத்தில் இந்நிலைமையை ஊக்குவிக்க வேண்டிச் 
சிற்பப் பயிற்சி நிலையங்களை மாமல்லபுரம் , சுவாமிமலை 
முதலிய இடங்களில் அமைத்தனர் . அந்நிலையங்களில் 
பயிற்சியுறும் மாணவர்கட்கு உபயோகப்படும் அளவில் 
சிற்ப நூல்கள் தமிழ் மொழியில் மிகவும் அவசியப்பட்டன . 


ஸ்தபதிகள் என அழைக்கப்படும் சிற்பிகள் அனைவரும் 
தம் தொழிலுக்குப் போதிய அளவு வடமொழியில் அறிவு 
படைத்திருந்தனர் . இக்கலை க்ஷண தசையடையும் தருவா 
யில் , பல காரணங்களால் சில்ப மரபினர் , தம் முன்னோர்கள் 
இயல்பாகக் கற்ற வடமொழியில் பயிற்சியடைய முடியாது 
போயினர் . ஓரளவு பயிற்சியுடைய ஸ்தபதிகள் இம்மொழி 
யைக் கிரந்த எழுத்தின் மூலமாகவே கற்றறிந்தவர்கள் . 
தென்னாட்டில் வடமொழிக்காக ஏற்பட்ட எழுத்து கிரந்த 
எழுத்து . வடமொழியில் பிரசுரமான புத்தகங்கள் எல்லாமே 
தேவநாகரி எழுத்தில் வெளியிடப்பட்டவை . இந்நூல்களின் 
வடமொழி மூலம் , கிரந்த லிபியிலும் , மொழிபெயர்ப்பு 
தமிழிலுமாக வெளியிட வேண்டிய தேவையை ,, 

நன் 
றுணர்ந்து சென்னை அரசாங்கத்தார் பொருள் வழங்கி , 
சரசுவதி மகால் நூல்நிலையத்தின் மூலமாக இந்நூல்களை 
வெளியிட முன்வந்தனர் . 


6 


ii 


இந்நூல் நிலையத்தினின்றும் , இதுகாறும் கிரந்த 
எழுத்துக்களில் மூலமும் தமிழ் உரையுடன் வெளிவந்துள்ள 
புத்தகங்கள் : - 1 . சாரஸ்வதீய சித்திரகர்மம் 

2. பிராம்மிய சித்திரகர்மம் 
3 . காஸ்யப சில்பம் 
4 . சில்பரத்தினம் 
5 . 

சகலாதிகாரம் 
இந்நூல்களில் முக்கியமாக பல தேவதைகளின் 
விக்கிரக அமைப்புக்களைப்பற்றியும் அளவுகளைப்பற்றியும் , 
கோயில்களில் உள்ள சில முக்கிய அமைப்புகளைப்பற்றியும் 
விஸ்தாரமாக விவரிக்கப்பட்டுள்ளன . 


இவ்வைந்து வெளியீடுகள் சிற்பப் பயிற்சி நிலையத் 
தினருக்கு மிக்க உதவியளிக்கின்றன . மேலும் பல ஸ்தபதி 
களாலும் சில்பக் கலையில் ஆர்வமுள்ள ஏனையோராலும் 
இந்நூல்கள் வாங்கப்பட்டு , 

நூல்களின் விற்பனையும் 
அதிகரித்துக்கொண்டிருப்பதால் , இந் நூல்களைப் பொது 
மக்களும் சிற்ப வல்லுனர்களும் பெரிதும் விரும்புகிறார்கள் 
என்பதுகண்டு பெரிதும் மகிழ்ச்சியுறுகிறோம் . 

மேலும் பல நூல்கள் மொழிபெயர்ப்புடன் தயாராகி 
வருகின்றன . 

ஸ்ரீ தத்துவ நிதி என்னும் இந்நூல் தேவதைகளின் 
தியானம் செய்யும் முறையையும் , சைவ , வைணவ , மத 
சம்பந்தமான தேவதைகளின் விக்ரஹங்களுக்கு இலக்கணம் , 
தியான சுலோகத்தின் மூலம் விளக்கும் நூலாகும். இந்நூல் 
இரு தொகுதிகளாக வெளியிடப்படும் . இப்போது இந் 
நூலின் முதற்பாகம் வெளியிடப்பட்டுள்ளது . 


இந்நூல் நிலையத்தினின்று வெளியிடப்பட்டுள்ள மற்ற 
சிற்ப நூல்களைப்போன்று , இந்நூலும் பொதுமக்களுக்கும் 
சிற்பிகளுக்கும் பெரிதும் உபயோகமுள்ளதாகவிருக்கும் 
என நம்புகிறோம் . 


7 


இந்நூலைத் திறம்பட மொழிபெயர்த்து , மேன்மைபடப் 
பதிப்பிற்குக் கொண்டுவந்த , பதிப்பாசிரியர் ஸ்ரீ க்ஷே, சம் . 
சுப்ரமண்ய சாஸ்திரியார் அவர்களுக்கு எங்கள் நன்றியும் 
பாராட்டலும் உரித்தாகுக . 


சிற்பக்கலை சிறந்தோங்கிய தமிழகத்தில் , இக்கலையின் 
வளர்ச்சி தேக்கமுற்ற தருணத்தில் , இக்கலை வளர்ச்சியுற , 
பொருளுதவி ஈந்த சென்னை மாநில அரசாங்கத்தினர் 
அவர்கட்கு , இந்நூல் நிலையத்தின் சார்பாக எங்கள் நன்றி 
உரியதாகும் 

உ , அ . நாராயணசாமி , 
தஞ்சை 

கௌரவக் காரியதரிசி , 
24 - ? - 63 

தஞ்சை சரபோஜி மன்னர் 
சரசுவதி மகால் நூல்நிலைய நிருவாகக் குழு , 


3) 


9 


ஸ்ரீ மணெயாய ந 8 : 1 


ஜூஜிகா | 


கஹி வ வாரதெ உக்ஷணெஷுவலக - 
வச M2JS2 தீ வணி தஜண ஜீ வரிசெலாஜி.தா நிவிறு 
ஜவிதிதா & ஹீ வரீ (ெெ s ) நாம் 
கணபாடகராஜயா நீ 


தகு வயுறாவதாஸ : லகராஜ ணொ - 
வவளு : நயவிசு பாஜஸ்ரீ கரஷாாஜ ஹோராஜ 
ஆஸில நாெையயொ 

ஹாராஜா ஆஜராஜ நவரா 
வரவ | 


லககளாவி : வணி தவலு: வணி தணைவ 
வரிவ ரதொ வா நவ ராஜா விஷெத : வணிக 
ஜொகாராய நவலனும், ஸவிது: ராஜஸ்ரீ பா2 
ராஜ ஹோராஜஸதே .த . உராமாநு வணித 
வொவொ வாஹணெலும் ஆகாவிதி தவசிதே 
ஆமீயதெ 

ஸொய உஹாராஜ : னொகொவகாரகாணெ 
ஆவணத்தில் தாதாமவைராணெதிஹாஸஹிதா- 
விலுவைதயிகெஹொயெலு ) : வாாதவாறு 
விஷயாநு ஸ.ஹ) 

தாது விஷயா நரொயெ த 
நவயா விஜ) , +2 )விஷயொவவஞாநாஜெத 
ஷா நவா நா விழா மாநா கமெண மதி தவ நியி : 

விஷதவ நிய : உ . பிவதகூ நியில் ந . வ 
தவ நியில் ச . உஹதவ நியி : ரூ . 

ெெவஷவ தகூ 


- 


10 


நியி : சா. 

ெொவதகூ நிய : எ . சூம8 தவ நிய : அ . 
களதகதகூ நியி : க . உதி வஆதா . கஉயிகூர் , 
வளவ ) நவ_நில)ுவெதா ஸ்ரீ தகூ நியி நாகா நா மாயனை 
விரவிதவா நிதி விஜதாயதே ! 


தது நியிவ ஷயா தகொய . ஆயகொ லாதொ 
ஓவதி | 

விஷத: வதுஜொ GS : யே ) கொ லாம : | 
கவயிஷாரவாரொ நியய : கதிகொ லாமொ லவதி | 


வனவா 


உதயாத நா ஆகாரயிஷ காணெவிது 
ஸ்ரீ தவ நியள வயலூாதெ ஆய பாதிதகூ நியள ; 
ஓமவதாராணாஷெவாயாநாலு திவரா , 
ஸுவ நா களுவணாதிலக நாடு , காஜெயா ந 
வாஹா நா , தாரா யஜாவ தீ கராரா வாவா 
வலதீ நா 0 , கஷ r நா , நவமபாணா , நிதா 
ஷெவாடி .நா 0 , வெதி வனகொ நவவாரியடியிக விாத 
லவாகா நா ( உஙகூ ) நெவதா நா . Wா வத தாவ 
வொயகா நியா நா நிவ் , திவாஜிதாநி லவணி 1 


ஜி தீயெ 


விஷதகூ நியௗ , விராடவஷ 
யாநகராறு ) , நாராயணா .W- நா . , கொவாவி 
வதவியாதி தீ நா , உபாவதாா 2.நா , 
வதவ ஹதீ- நார் , மாஹ ந லேயரீவ 
வர நாஜிதாஹத ஷடசலவ திலவாகா நாள் 
( எசு ) நெவதா நா . யாநாக வவாஷிதா நி லவதி 1 


துதீயெ லிவ தகூ நியள பவனாக்ஷாவதி- 


வாகா நவமாலவா மொயா நாால , ஹாலிவ - 
நீழ்கணஹாவொராவி_W நா , வகாஜாதாஷிவம் 
வ தீ நா , லவதாணவ.கீஆ நா , லவாஷ 
2b- நா ) , வனகாராணா , வ , பெவராஜி 
வதுவிலா தி தீ நா , அாதிச மெண b - : 
நா 0 , லவ OUT வ ஹண 24நா , வஜராவணா 
ஷெெவாவவாவதாவணெயா நாதிகதை 
வணக.தி உ J கதவாகா.நா . ( கநக ) 24- நாடி 
யா நாநி வதிவாவிதா நி லவணி | 


வதயெ வ வம தகூ நியள , வது2.ுவயா ந 
ஜாராலு , வலை ஹணாடி , 

ணா ) , வாவி நவவ , ஜெயரா 
ணா , வ o ணா , வெடிவொஜாடியிலெவதா.நா . 
வதஷஷிகயாயிஜெவதா நா , உ.பரநா , சஷ 
நாமாநா , விரெவொ நாதாஹத 
ஷடவது ) 

தயிகப தலவாகா நா ( கஎசு ) வெ.தா - 
நாடி யாநா நி நிரவிதா நி லுவதி 


வனவ . நியதஷயாககெ வ மஹாமெலவ 
உபாயிகஷட பாதர் ( சுகஎ ) வெ.தா லாவலொய 
கா நியாநா நி ஆதிவாதிதா நி லவதி 


வதுஜாதீ நா . நியீ நா . விஷயாழ யயொ வித . 
தலிது தலிது விலாமெ ஆதிவாஉயிஷஜெ ! 


வாகவஜெவதாலாவதகூவொயகொய . 
ஸ்ரீதகூ நிய : , யயா நிவினஷெவதாலாவ நி eyாண 


12 


வராணா . 


பரிவின் 


வராணா . , ததெலவதாஜாவ 
நிஉபாணெ 2 ஹ உவகாரகாக ஒவெச , தயா 

விஹைாஷாதரீகாணெந ஸாகரோவ ஆகா 
நீய உதி , 2 ணை அராஜகீயாஜாராயெ ந , ஸ்ரீ8 
தஜவரீ விராஜா ந ஸ்ரீஸாஓ. தீஹோறுய நிவாஹக 
தொஜகாந W ) , 

தகவலதிகாய உரிவி: , 
சவியலாஷாகரீகாணெ ந 

வரிஷத 
ராவ உகாநாய ஸ்ரீ ஸால தீஹோயை - 
வணி தவர உயி வி தீண- சூளீசு 1 


லாக 


க 


த நயா விலலாஷா ந வாவெந லாக வ ve ) 
வரித) , நாவ ) ஆகாயதாவநீத :, 
லாலுதீஹானுயகாய உரிவி : உசாவித : 
வாணீவிஞாணாறுயெ கீதஜாய ஸ்ரீ தகூ 
நியில் , நிவிறுவஹ உயஹJ உயா நடிகாஃபஜி வராணா 
8w27 வகாரகாரக ஜூயாதி கஷாய யெ ஓம 
வத . மண நாய | யஉதவாகாவதி தொ 
ஜொஷலாச வ - தவ ) உதலயயெ 1 


உசுய , 


மாணெயாெெவதிவா 20 

205 & AS , 
க்ஷெ . U. வஹண ) பாஜீ 
வாள நீகஹாயை வணிதவாட 


13 


கணபதி துணை 


முகவுரை . 


இப்பூவுலகில் புகழ்பெற்று விளங்கும் யதுவம்சத்தில் 
உதித்த ராஜஸ்ரீ கிருஷ்ணராஜ மஹாராஜா என்பவர் , செல் 
வம் செறிந்த மைஸூர் ஸம்ஸ்தானத்திலிருந்துகொண்டு , 
கர்ணாடக தேசத்தை நீதிநெறி தவறாமலாண்டுவந்தார் . 


உத்தம ராஜகுணங்களும் , கல்வித்திறமையும் , கலா 
ஞானமும் பெற்ற இம்மன்னன் பண்டிதர்களுக்குப் பேரா 
தரவு அளித்துப்போற்றி , அவர்களுக்குப் பேருதவியும் செய்து 
வந்தார் . 


இவர் , தனது தந்தையான ராஜஸ்ரீ சாமராஜ மஹா 
ராஜாவினிடமனுமதி பெற்று , நூறு கிராமங்களை , 

சிறந்த 
வித்துவான்களான நூறு பிராஹ்மணர்களுக்கு வழங்கினார் 
என்று இவருடைய சரித்திரவரலாற்றில் கூறப்பட்டிருக் 


கிறது . 


இவ்வரசன் , உலகுக்கோர் பேறுதவி செய்யவிரும்பி , 
தந்திரம் , ஆகமம் , புராணம் , இதிஹாஸம் , ஸம்ஹிதை 
முதலிய பல நூல்களைப் பார்த்து ஆராய்ந்து , அவைகளி 
லிருந்து ஸாரமான பல விஷயங்களை எடுத்து , விஷயங்களுக் 
கேற்றவாறு , அவைகளை ஒன்பது பாகங்களாகத்தொகுத்து , 
இவ்வொன்பது பாகங்களுடன்கூடிய ஸ்ரீ தத்துவ நிதி என் 
னும் இந்நூலை இயற்றி இருக்கிறார் . அந்த ஒன்பது நிதிக 
ளுக்கும் , முறையே சக்தி தத்துவ நிதி 1. விஷ்ணு தத்துவ 
நிதி 2. சிவதத்துவநிதி 3. பிரஹ்ம தத்துவநிதி 4. கிரஹ 
தத்துவ நிதி 5. வைஷ்ணவ தத்துவ நிதி 6. சைவதத்துவ 
நிதி 7 . ஆகம தத்துவ நிதி 8. கௌதுக தத்துவ நிதி 9 . 
என்று பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன . 


11 


14 


இந்த ஒன்பது நிதிகளுள் முதலாவது நிதியான சக்தி 
தத்துவ நிதியில் , ஸ்ரீ சாமுண்டா தேவியின் தியானத்தைத் 
துவக்கி , புவனை , திரிபுரை , அன்னபூரணை முதலியவர்க 
ளுடைய தியானங்களும் , காமேசுவரி முதலியவர்கள் , 
பிராம்ஹீ முதலியவர்கள் தண்டினீ , மந்திரிணீ முதலியவர் 
கள் , அஷ்டலக்ஷ்மிகள் , நவ துர்கைகள் , நித்தியாதேவி 
கள் முதலியவர்களின் தியானங்களும் , ஆக 239 சாக்த 
தேவதைகளின் தியானங்கள் கூறப்பட்டிருக்கின்றன . 

இரண்டாவது விஷ்ணு தத்துவ நிதியில் , விராட்புருஷ 
தியானத்தைத் துவக்கி , சதுர்வியூஹமூர்த்திகள் , கேசவாதி 
24 மூர்த்திகள் , தசாவதார மூர்த்திகள் , முதலிய 76 விஷ்ணு 
மூர்த்திகளின் தியானங்கள் கூறப்பட்டிருக்கின்றன . 

மூன்றாவது சிவதத்துவநிதியில் , சாம்பபரமேசுவர தியா 
னம் துவக்கி , ஸதாசிவ நீலகண்ட மஹாகோராதி மூர்த்தி 
கள் , ஸத்யோஜாதாதி பஞ்சமூர்த்திகள் , ஸப்த 7 தாண்டவ 
மூர்த்திகள் , பவாதி அஷ்ட 3 மூர்த்திகள் , ஏகாதச 11 ருத்தி 
ரர்கள் , சந்திரசேகரர் முதலிய 25 லீலா மூர்த்திகள் , 32 
கணேசமூர்த்திகள் , 17 ஸுப்ரஹ்மண்ய மூர்த்திகள் கட்க 
ராவண அஷ்டபைரவ சண்டிகேசாதிகளான 136 தேவதை 
களின் மூர்த்தி தியானங்கள் கூறப்பட்டிருக்கின்றன . 

நான்காவது பிரஹ்ம தத்துவ நிதியில் , சதுர்முகமூர்த்தி 
தியானத்தைத் துவக்கி , 5 பிரஹமாக்கள் , மரீசி முதலிய 9 
பிரஜேசர்கள் , ஸப்த ரிஷிகள் , வேதம் வேதாங்கங்கள் 
முதலியவைகளின் அதிதேவதைகள் , சதுஷ்ஷஷ்டி 64 கலை 
களின் அதிதேவதைகள் , திக்பாலகர்கள் , அஷ்ட 8 வஸுக் 
கள் , தச 10 விசுவேதேவர்கள் , 14 மனுக்கள் முதலான 
176 தேவதைகளின் தியானங்கள் கூறப்பட்டிருக்கின்றன . 

இந்த நான்கு நிதிகளுடன் கூடியது , ஸ்ரீதத்துவ நிதி 
என்னும் இந்நூலின் முதலாவது பாகமாகும் . இந்நூலின் 
பெரும்பகுதியான கிரஹதத்துவ நிதி என்னும் ஐந்தாவது 


15 


iii 


நிதியானது இரண்டாவது பாகமாகும் . மற்ற நான்கு நிதி 
களும் மூன்றாவது பாகமாகும் . மற்ற நிதிகளிலடங்கியுள்ள 
விஷயங்கள் அந்த அந்த பாகங்களில் அறிவிக்கப்படவிருக் 


கின்றன . 


லம்ஸ்கிருத மொழியிலுள்ள இந்நூலை சீர்திருத்தம் 
செய்து தமிழில் மொழிபெயர்த்து , மூலத்தை கிரந்தலிபி 
யிலும் , தமிழ் மொழிபெயர்ப்பையும் சேர்த்து , பதிப்பிக்கும் 
படி , தஞ்சாவூர் ஸ்ரீ ஸரஸ்வதிமஹால் நூல் நிலையத்தின் 
நிர்வாஹகக் குழுவினர் எனக்கிட்ட கட்டளையை ஏற்று , 
நான் இந்நூலிலுள்ள பிழைகளைத் திருத்தம் செய்து , தமிழில் 
மொழிபெயர்த்து , கிரந்தலிபியில் மூலத்தையும் , தமிழ்மொழி 
பெயர்ப்பையும் சேர்த்து , பேருழைப்புடன் இந்நூலை பதிப் 
பித்திருக்கிறேன் . 

எண்ணற்ற தேவதைகளின் தியானங்கள் நிறைந்த 
இந்நூலானது , பண்டிதபெரியோர்களால் போற்றப்பட்டு , 
சில்பி சிரேஷ்டர்களின் மகிழ்ச்சிக்குறியதாகத் திகழவேண்டு 
மென்று எல்லாம்வல்ல இறைவனான விநாயகக் கடவுளை 
வேண்டுகிறேன் . 


காணேசாத்வைதிவர மந்திரமூர்த்தி 

க்ஷே . சம் . சுப்ரஹ்மண்ய சாஸ்திரி , 
தஞ்சை ஸரஸ்வதி மஹால் ஓய்வு பெற்ற பண்டிட் 


17 


ஸ்ரீ மணொய நம : 


ஸ்ரீ தகூ நியள வர ெபாதி மியௗ 

விஷயாக கணிகா !! 


விஷயா 


வ 


1 


2 


3 


5 


7 


11 


12 


13 


14 


8 


15 


16 


1 மேலாஅாணடி 
2 ரயகது வரதிஜா 
3 நவவி PJ வ zாணவிஷயா 
1 அரனெப்ரீ யதா ழே 
2 ராஜராஜெயாநழ 
3 ஹோகாளீ ய z நடி 
4 மா @ r யா ! 
5 ஹோவாலதீயாநடி 
6 தொவாவதாநரீதஜா அக தெவதா யா நடி 
7 சுகாதர யா நடி 

விஷாஹிணா? தெவதா யஜா,நடி 
9 லுபொறி நீ யா நடி 
10 மவதாயொழி நீ யதா நடி 
11 வவ மாயயொமி நீ யா நடி 
12 கொதீணயொறி நீ யதா, நடி 
13 நிறங 3யொழி நீ யா நடி 
14 ஹல 

யொறி நீ யா நடி 
15 கதிாஹல பொமி நீ யா நடி 
16 நிதக்கிணா தெலதா " ஆர் நடி 

பாலுததொகரீதா 
17 

காஜெபம் 
18 ஐ மஜாஜி நீ யர நடி 
19 நிததிஞா யா நடி 
20 ஹொனா யதா நடி 
21 வஹிவாவி நீயாநா 


17 


18 


20 


21 


22 


31 


23 


ஓர் நழ 


24 


25 


26 


27 


18 


iil 


வ.வ. 


28 


29 


30 


31 


விஜயா யதாநடி 


32 


29 


33 


34 


35 


36 


யஜா நடி 


J - MO 

விஷயா: 
22 மாவஜெ.பயரீ யாதடி 
23 பரிவடிதீ யாதடி 
24 

வரிதா யதா நடி 
25 குரீ யதா நடி 
26 நிததா யதா நடி 
27 நீஓவதாகா யதா நடி 
28 

வவ 220 மஜா யா நடி 
30 ஜாஜ rar ஜிநீயாநடி 
31 விதராயர் நடி 
32 திவஈரீ யா நடி 
33 ஷ 0 மறவீ பதாதடி 
34 பொற நிதாவெவீ யா நடி 
35 கஷாPUTY ஜா ஓடி 

காஸ் 
ஞாயாராவைவீபெரீ யாநெ -- 
36 ? ஹாயாரஷ் பபாசி நீ யா நடி ( 1 ) 
37 மஜாயிஷா நவ காகி நீயாநழ ( 2 ) 
38 அணிவாவாசி நீ யா நழ ( 3 ) 
39 சு.நாஹதராகி நீ யா நடி ( 4 ) 
40 விலிஸாகி நீ யாநடி ( 5 ) 
41 தாவ ஹாகி நீ யா நடி ( 6 ) 
42 ஜாலாஜியாசி நீ யதா நடி ( 7 ) 

மெதுரதரஷ 
43 ஷாஹீ யாந : ( 1 ) 
44 காஹெ grk w " நழ ( 2 ) 
45 

களவாரி யா நடி ( 3 ) 
46 வௌவி யதா நடி ( 4 ) 
47 வாராஹீ யா நடி 

யதா நடி ( 5 ) 
48 

வொர் , யதா நடி ( 6 ) 
அனாயாநடி ( 7 ) 


37 
38 


39 


41 
12 


43 


45 


46 


19 


រ 


வ.வ 


47 


48 


49 


50 


51 


52 


53 


. 

விஷயா 
50 அணிகா யதா நடி 

நவுமாவு 
51 பொவை தீர - ம -ா யா நடி ( 1 ) 
52 வஹவாரிணீமா யா நடி ( 2 ) 
53 அணவண மா யதா நடி ( 3 ) 
54 Fுமா யா நடி ( 4 ) 
55 காண மாயதா நடி ( 5 ) 
58 கா.கஜாய நீ மாயாநடி ( 6 ) 
57 காஞராதி மாயாநழ ( 7 ) 
58 ஹோமளா மா யா நடி ( 8 ) 
59 விவியாயி நீ மாயாநழ ( 9 ) 
60 யாலொத நவ . மாயஜா நடி 
61 ஷொல்ஜுமரயா நடி 
62 2.மா யதாதடி 
63 சுஷஜுஜாகாணீயாநடி 
64 வ நடி - மாயாநடி 
65 வதமிரா யஷா நடி 
66 ஜூலி நீ யா நடி 
67 யாவர்யா நடி 
68 வவீ யதா நடி 
69 உம , தாரா யா நழ 
70 ககா யதா நடி 

வாரணி யா நடி 
72 சுவராஜிதா யஜா நடி 
73 0.5 - வியஸி நீ யரநடி 
74 வாவெலி நீ யா நடி 
75 23) நாயாவாராஹீ யதா நடி 
76 வவவாராஹீ யதாநடி 
77 வாராஹீ யஜா நடி 
78 வாவா யதாதடி 


54 


54 


55 


56 
57 


58 


61 


62 


63 


64 


65 


iv 


20 


- 


66 


67 


68 


69 


70 


71 


72 


73 


90 


74 
76 


விஷயார் 
79 ராஜாத O P we நடி 
80 

வாஜா யா நடி 
81 ஹுவநொரீ யா நடி 
82 

2 ரதவஜீவி நீ யதா நடி 
83 

வ மகா தெவதா யதாநடி 
84 வாணாதி தெவதா யாதடி 
85 வி ? ஜாஷெய நழ 
86 ஸ்ரீவிதாழெவீ யா நடி 
87 காகவெயரீ யநழ 
88 வகரீ யஜாநடி 
89 பாகஹரீ யதா நடி 
ராடிவீ 

யாதடி 
91 அதஷஷிகவாதவீ யாதடி 
92 லவ -வேனெரீயாநடி 
93 ஜாடியாயஜாஜெவீ ய நடி 
94 

திரவபி a uge நடி 
95 சுசாரா யதா நடி 
96 உராry. யஜாநடி 

தஜா ஹவா நீ யாதடி 
98 அராவா யெரீ யா நடி 
99 வீழவீ யதா நடி 
100 மாய யாநழ 
101 வாலிதியதாதடி 
102 வான் 

வான தீயதாமடி 
103 விஹுஜாளுவணாயாதடி 
104 அதுஜாளுவணா யாதடி 
105 கறி -ுமா யதாதடி 
106 பரீதவாடிவீ யதாதடி 
107 ஜொவாாவெதா யாதடி 


. 


77 
78 


79 


97 


80 


81 
82 


83 


84 


86 
87 


88 


89 


. 


21 


வ . 


90 


92 


93 


ந . 


95 


96 


97 


98 


5.வ. 

விஷயா: 
எஷஹாஷு 
108 விஜுஜயாநழ ( 1 ) 
109 மஜ er யதா நடி ( 2 ) 
110 - 8 ஹாஜியாநடி ( 3 ) 
111 ஸ்ரீஷவி யாநடி ( 4 ) 
112 வீரயதா நழ ( 5 ) 
113 விஹ்ஜவீர லீயாநடி ( 6 ) 
114 கஷஹுஜ வீர யா நடி ( 7 ) 
115 வயதாக . ( 8 ) 
116 விஷுவரிவார நாயாந 
117 வளலாமவதொரீ யதா 
118 சாயாஹுவதெபரீ பா நா 
119 வவரஜாரிணீ யஜா ந . 
120 , கணகீழெவீ யநல 
121 பொஹி நீ நிததாழெவீ 
122 ஐயடிமா யதாத 
123 விலவாவி நீ மாயா நா 
124 ரிவாரிணீ :ுமா 
125 சி.வரா ெெவாலி 
126 வாவிக தி . 
127 வாவா வரல நரீ 
128 நிததாதெவீ 
129 வரிதாஷெவி 
130 காஜராத் 
131 

வா மீராரீ 
132 யெவாறீயாஸ்ரீ 
133 கௌஹா மதுவா மீரீ 
134 வஉா நாகாக்ஷ 
135 அத ஷியொமி நீ யாநா நி நாசா நி அ 
136 பரீரஜஷட அக, தெவதா யாதடி 


* Фо 


991 


100 


101 


102 


103 


104 


தி 


105 


G 


106 
107 
108 


8 


110 


113 


22 


கல 


விஷயா 


137 
138 
139 


வணெஷ 
சுகார யாதல் 
சூகார 


114 
115 


உகான 


140 


காா 


, 


118 


141 உகார 
142 மகான 
143 கோர 
144 33கான 
145 வகான 


117 


3 , 


118 


ள கோர 


146 
147 


வனகார 


, 


148 


வெனகார 


119 
120 


149 சோர 
150 ஒளகார 
151 சுகான 
152 சு ! கான் 


121 


- 


- 


153 


ககான 


122 
123 


1 , 


154 


வகார 


22 


மகான 


வகார 


124 


உகார 


அகால 


125 


மகான 


155 
156 
157 
158 
159 
160 
161 
162 
163 
164 


ஐகார 


128 


ககாா 


குகான 
புகா 


127 


கோர 


165 


கான 


128 


23 


Vil 


-வ . 


விஷயா: 


166 


ஐகார யதா நடி 


128 


167 


ணகான 


129 


168 தகான 
169 கோர 
170 உகான 
171 யகார 
172 நகாா 
173 வகார 


130 
130 
131 


174 


மகார 


ஸகார 


132 


3 


175 
176 


மகார 


து 


177 


8கார 


133 


யகார 


செம 


31 


178 
179 
180 
181 


கான 


1341 


வகான 


182 


பலகான 


135 


183 


ஷகார 


184 


வகார 


136 


185 


உறகான 


3 


186 


உகார 


137 


138 


187 காா 

ஆவணவாவண் உெவதா 
188 ஒகாரவெவதா தாராயண யதாத 
189 சுகார ஷெவதா விஷ யதாத 
190 சூகார தெவதா ய யாத . 
191 உகார ஷெவதா திவிகா 
192 

கார தெவதா வாதே 
193 உசார செவதா ஸ்ரீயா 
184 ஊகார வெவதா ஹரஷிகெ UT 


139 


140 


12 


viii 


24 


வ.வ. 


140 
141 


. 


31 


செ 


. 


142 


. , 


143 


144 


144 


145 


து - 

விஷயா: 
195 

கோர தெவதா வடிநாற யா நடி 
196 23 கார தெவதா உாகொடா 
197 ளகார தெவதா UNO 
1981 3 கார உெவதா நாராயண 
199 வணகார உெவதா காயவ 
200 வெணகார வெவதா றொவிடி 
201 டிகார வெவதா வாவ வெவ 
202 ஒளகாாதெவதா வ.கஷணே 
203 சுலகாரவெவதா வ * 
204 

சு : கார தெவதா சு நிர 
205 சுகார டிெவதா வியி 
206 வகாா உெவதா வடி - த 
207 மகார தெவதா வாணீ 
208 வகாாடிெவதா பாயோரி 
209 

உகார உெவதா நடிக 
210 

அகார உெவதா நாக 
211 

மகார தெவதா ய 
212 ஜகாா டிெவதா 8 - வலீ 
2131 

நகார உெவதா ச OUTUD 
214 குகாா தெவதா ஊறு 
215 

புகாா செவதா க8 
216 0 கார லெதர் வடாயா 
217 பகார வெவதா மா 
218 கார செவதா மாவாத 
219 ணகார தெவதா விஷ 
220 

தகார தெவதா சத 
221 யகார வெதா ஷொகம் 
222 உகார உெவதா கதி 
223 யகார ஜெவதா ஸொ 
224 நகார தெவதா ஒளொடா 


146 


3 


147 


148 


1 


149 


150 
152 


153 


154 


25 


வ . 


154 


32 


155 


2 


156 


சூ- . 

விஷயா 
225 வகாாவெ தாயொற நரஸிஹ 
226 வகார தெவதா ஹீ நரஹரி 
227 கார தெவதா வனாறா 
228 ஓகார உெவதாயொ மதரஸிம 
229 கோர உெவதா நாராயண 
230 யகார செவதா வாயு 
281 செல வெதா ய wே e 
232 நகார தெவதா உ 
233 வகார தெவதா வாண 
234 பலகார தெவதா உஜா 
235 ஷகார உெவதா V 

மணி 
236 வகரா நெவதா அடி 
237 

ஹகார தெவதா ய 
238 

உகார தெவதா ய 
239 கூகார ஷெவதா ஷீ s நரஸிஹ 


157 


158 


159 


2 , 


160 


3 


உதி பாதி நியிலிஷயாந கரணிகா வாவா || 


26 


வி தீயெ விதகூநியள 
விஷயா நக கணிகா 


சூ - வ 


161 
165 
168 


169 


170 
171 


172 
173 
174 
175 


விஷயா: 
1 விராடவஷ பரா நடி 
2 ஹோெெவகண 8b -3 யதா நடி 
3 விஷ 
4 ஒக 
5 ஜூலி 
6 நீவாடிெவி 
7 

ெெவகாணநாராயண 
8 தாாகலாம் 
9 exme 
10 தி , விகம் 
11 உயர்வ 

ஹயர்வயதா நாதா 
12 ஜூவரா8 
13 யாணீ வராஹதி 
14 ஸ்ரீகா தி . 
15 ஹரதி- 
16 உயிவா e 89 , 
17 ககய நாராயண 
18 நரஸிஹ 

கொவாசி 24 8F ஷ 
19 கெவ 
20 நாராயண 
21 காயவ 

) , ( 3 ) 
22 மொக 
23 விஷ 
24 8w74 

11 ( 6 ) 


176 


177 
178 
179 
180 


181 


உ ) ( 1 ) 
3 , (2) 


182 
183 


184 


184 


2 ( 4 ) 
> ( 5 ) 


185 


27 


x 


186 


187 


188 
189 


190 


191 


192 


11 


193 


வ . 

விஷயா 
25 தி , விக , 8 யா நா ( 7 ) 
28 வாதே யதாதா ( 8 ) 
27 ஸ்ரீயா யதா நா ( 9 ) 
28 ஹரஹீகொ யதா ந O - ( 10 ) 
29 வ நாலு ய ந ( 11 ) 
30 உாரோ யாநம் 

( 12 ) 
81 

வகஷண யதா ந . ( 13 ) 
32 வாவெ யதாதா ( 14 ) 
83 Sு யதா ந . ( 15 ) 
34 சு நிரயோத. ( 16 ) 
35 வாஷொத யதீர்ந ° 

( 17 ) 
36 சயொக்ஷஜ யஜா ந . ( 18 ) 
37 நாரஸிஹ யதா ந . ( 19 ) 
38 சத யதா ந ( 20 ) 
39 ஐ.நா. 3 ந யஜர் நம் ( 21 ) 
40 உவெரு யதா ந 0 ( 22 ) 
41 ஹரி 

யந ( 23 ) 
42 காவ யார ( 24 ) 
கொவாசிவணா: 

வஹவதி- A- வு 
43 கஷண யதார ( 1 ) 
44 வால்ஷெவயதாகா ( 2 ) 
45 JR " F ந ° ( 3 ) 
46 சுநியயாதி . ( 4 ) 

தேவதாசி உபமாவதாரதிஷ 
47 8 லே யyi ( 1 ) 
48 கயாநா ( 2 ) 
49 வாஹ யதாதா ( 3 ) 
50 தர பரீதம் ( 4 ) 

வாதே யாந ( 5 ) 


1941 


195 


197 
198 


199 


200 


201 
202 


28 


சு . விஷயா 

வ . 
52 வாரா? யதா ந 0 ( 6) 

202 
53 ஸ்ரீராயாத ( 7 ) 
54 வரா யாதழ ( 8 ) 

203 
55 

ஸுல்யாநடி ( 9 ) 
56 கவி பாடி ( 10 ) 

2041 
57 தோதர கவிலாநொத கால யார் 
,, சேவா -வண்பா 

205 
58 ஓ நாராயண யதாதடி 

206 
59 வய-நாராயண யா நடி 

207 
60 சவூவே மணஹொண நரஹயாதடி 
208 

வகாராஜரெண யதாதடி 
61 வறுவது நாஹ யதா நம் 

212 
82 வதாவ ரா 2 தழ 

213 
83 லவரிவாாவடாஜிரா யா நடி 

214 
64 சததுரதி,யடி 

215 
65 மொவால் கடி 
66 லதாத மொவாறு பாழ 

216 
67 8 - ந மொவான யதார் 

217 
68 வயதாகடி 

218 
69 அக யாதடி 
70 விவகாலெந யதா நடி 

219 
71 வதந 

220 
72 வவாஜநெயயாதடி 
73 மால் யாதடி 

223 
74 காத - விய யதா நடி 

224 
வகாராதரெண யதா நடி 
75 8 ஆய யநழ 

225 
76 --தாதெயயாநம் 

226 
ஈதிவிதவ நியி விஷயாக கணிகா வாவா | 


29 


தர தீயெ பவ தகூ நியௗ 
விஷயாநகரணிைகா || 


வா.. 


- 


விஷயா? 
1 2 ஹொ யாகம் 

228 
2 மளச் 

229 
3 ஹோெெகனா F3 யஜா ந 

230 
4 . 2 ஜுஜாவொர F - யா நா 

234 
5 ஜுஜாவொர F3 யா நா 

235 
6 காளீஸபெத ஹோகாய யதா நா 
7 சரேதவ ஜய யதாந . 

237 
8 நீலகண யஜா நடி 

238 
9 & P3 யா ந . 
10 வவரிவாரொாஹொயா நா 

239 
11 மஹாவதி யா நா 

240 
தொஜாதாவி வண்Fw - 
12 வாவொஜாத யதா ந . ( 1 ) 

241 
13 வாவெ யதா ந . ( 2 ) 

242 
14 சுவொரயாநம் ( 3 ) 
15 தகவஷ யஜாதா ( 4 ) 

243 
161 

பாத யதா. ந ° ( 5 ) 

வவதாணவ & PⓇ 
17 சூநக தானவ யரக . ( 1 ) 

244 
18 வரை தாணவயதாந . ( 2 ) 

245 
19 உகா தாணவ யர்ந . ( 3 ) 

246 
20 மளரீ தாணவ ய ந ( 4 ) 

247 
21 காளீ தாணவ யதாதா ( 5 ) 

248 
22 வீரா தாணவ ய ந ( 6 ) 

249 
23 

ஹார தாணவ யஜா ந ( 7 ) தெஷா, நா நி 250 
24 ஊவாஷ & F = யா நா 

252 


air 


30 


சூ.வில் 

வ . 
விஷயா 
வணகாடி 
25 

253 
U ஜு யதா நா ( 1 ) 
26 விநாசி யாநா ( 2 ) 

254 
27 மிரிய 

யாந 0 ( 3 ) 
28 ஷாண யஜா ந ° ( 4 ) 

255 
29 ஓம ய zா ந ° ( 5 ) 
30 விஷாலிவ யதா ந ° ( 6 ) 
31 பயிவ யதா ந ° ( 7 ) 

256 
32 ஹொ யதா ந 

யஜீர் ந . ( 8 ) 
33 U வ -3 யாந ( 9 ) 

257 
34 கவாலி யதா நா ( 10 ) 
35 

ஹவ யதா ந ( 11 ) வதெஷா 0 ஓவO வண P 258 

வருவியாதி தி ஷ 
36 அருபெலவா யதா நா ( 1 ) 

260 
37 தகவாய் மளரீ யதாக 
38 உஜாஹொ யதா ந ( 2 ) 

261 
39 வரஷஹார 9 யதா நா ( 3 ) 
40 நாடதி-3 யர்ந . ( 4 ) 

262 
காணலஈITS F -3 யதா நா ( 5 ) 

263 
ெெவவாஹிகெயலாமறதிஷ 
42 மிரிஜா யாநம் 

284 
43 வர தீர்ந ° 

265 
44 நெகா யதீர் நம் 

266 
45 U8oarri 

267 
48 ஹிகாடந 8F = யதாதல் ( 6 ) 

288 
47 காதே தி யத ( 7 ) 

270 
43 கானஉஹத தி - யதீர் ந . ( 8 ) 

271 
49 தத , காக - ணெய யதா ந . 

272 
50 
51 தி வராரி 2F3 யாத . ( 9 ) 

279 


கான யாத 


XV 


31 


- 1 


விஷயா : 


வ . 


274 
275 


276 


277 


278 
280 


281 
282 


284 


286 


287 
289 


291 
294 


295 


52 ஐநாலாதி 3 யாந . ( 10 ) 
53 வ ஹபயிராகெதர 83 யா ந . ( 11 ) 
54 மஜா ஹாா F3 யஜா ந ° ( 12 ) 
55 வீர F -3 ய ந ( 13 ) 
56 ஹரிஹா யா ந ( 14 ) 
57 சுய - நாரீயா தியர்ந . ( 15 ) 
58 கிராதாஜுந தி யதா நழ ( 16 ) 
59 ககால தி -3 யா நடி ( 17 ) 
60 அணெயாநமஹ 8 F -3 யதா நடி ( 18 ) 
61 விஷாவஹாதி-3 யா நடி ( 19 ) 
62 அக , ஷாந F -3 யஜா நடி ( 20 ) 
63 விவெயாவர F -3 யா நடி ( 21 ) 
64 லொகாஷ e F -3 யதா நடி ( 22 ) 
65 வனகவா 983 யதீநழ ( 23 ) 
66 வாணீ ந 8 F -3 யதா நடி ( 24 ) 
67 உக்ஷிணா F3 யதா நடி ( 25 ) 
68 விமொவதி-3 யா நடி 

UTF- 3 யா நடி 

அ.தி. உணவதி - 
70 வான மணவதி யஜா நழ ( 1 ) 
71 தாண மணவதி யா நடி ( 2 ) 
72 தமணவதியாநடி ( 3 ) 

வீரமணவதி யா நடி ( 4 ) 
74 பாதி மணவதி யாநடி ( 5 ) 
75 விஜ மணவதி யா நடி ( 6 ) 
76 விலி மணவதி யாநழ ( 7 ) 
77 விஷ மணவதி யா நடி ( 3 ) 
78 விவொ மணவதியாகம் ( 9 ) 
79 க்ஷிவ மணவதி யா நடி ( 10 ) 


296 
297 
299 


69 


301 
302 


2 ) 


73 வி 


803 


304 


804 


805 


-- 


306 


kvil 


32 


Mo 


வ. MO 


306 
307 


8 


82 


27 


308 
309 


310 
311 


312 
313 


314 


விஷயா ! 
80 

ஹொஸ மணவதி யா நடி ( 11 ) 
81 or மணவதி யதா நடி ( 12 ) 

ஹோ மணவதி யதாநழ ( 13 ) 
83 விஜய மணவதி யா நடி ( 14 ) 
84 நரத மணவதி யதா நடி ( 15 ) 
85 ஊய- மணவதி யா நடி ( 16 ) 
86 வனகாக்ஷா மணவதி யா நடி ( 17 ) 
87 

வா மணவதி யதா நடி ( 18 ) 
88 தா மணவதி யதா நடி ( 19 ) 
89 V வ வரவாஉ மணவதியாடி ( 20 ) 
90 ஹரிரா மணவதி 

பா மணவதி யா நடி ( 21 ) 
91 வனகடித மணவதி யா நடி ( 22 ) 
92 ரஷி மணவதியாநழ ( 23 ) 
93 உன மணவதி யதாநடி ( 24 ) 

பணபொஅத மணவதி யதாதடி ( 25 ) 
95 ணி மணவதி யா நடி ( 26 ) 
96 விவ மணவதி யா நடி ( 27 ) 
97 98ுல மணவதி யநழ ( 28 ) 
98 விஹ மணவதியாநடி ( 29 ) 
99 யொற மணவதி யா நழ ( 30 ) 
100 மா மணவதி யதாநழ ( 31 ) 
101 விகஷஹா மணவதி யா நடி ( 32 ) 

வவ வர ஹண 8F 
102 ஆாநாதி ஸஹண யதா நடி ( 1 ) 
103 ஓகஸஹண யாநடி ( 2 ) 
104 சு.மிஜாத வஜணயாநடி ( 3 ) 
105 

விளாஜெய ஸஹண யா நடி ( 4 ) 
106 மாமெய ஸஹண யா நடி ( 5 ) 
107 பாவணொஉவ ஸஜண யதா நடி ( 6 ) 
108 காதி - கெய வஸஹண யதா நடி 

ஹெண ( 7 ) 


94 


315 


316 


317 
318 


319 


320 
321 


322 
323 


3241 


33 


Ivii 


வ .. 


-வி . 

விஷயா: 
109 கஜாஸரஹண யதா ந , ( 8 ) 

325 
ஷண்வ வஸஜண யதாந . ( 9 ) 
111 தாரகாரி வரஹண யதா நம் 

( 10 ) 

326 
112 வெநா நீ ஸெஹணஜீ யா ந ( 11 ) 

327 
113 ஹ ஸஜண யா ந 0 ( 12 ) 
114 வஜவாரி வ ரண யா ந ° ( 13 ) 328 
115 வெனிக ஹஜண யதா ந ( 14 ) 

329 
116 காளஹஹெந ஸ ஜண ய ந ( 15 ) 330 
117 விவாஹந ஸ மூணஜீ யதா ந ° ( 16 ) 
118 வெஜா ( க )யுய ஜூஸண ய ந ( 17 ) 331 
119 வீரகை யா ந . 
120 வணாகஷண ெெஹாவ யதீநா 

332 
121 வட க ெெலாவ யஜர் ந 

333 
122 ஜாரி 

பலிவ யதீர் நம் 

334 
123 அணெ யதா நம் 

336 
124 வாபுவதா யதா ந . 
125 வத ராவண யதீர் ந ° 

337 
ெெவாவாஷாஷகெ 
128 வாஷகயர்ந . ( 1 ) 

338 
127 வி தீயாஷக ய ந ( 2 ) 

339 
128 ததீயாஷக ய ந ( 3 ) 
129 அதுயாஷக யதா ந ( 4 ) 

340 
130 வதுாஷக யதா ந ° ( 5 ) 
131 ஷாஷகதாநா ( 6-8 ) 

அதஷி ெெஹாவ நாசா நி 
உதி பவேதவ நியிவிஷயாநகரணிகா வாவா || 


1 


34 


வதயெ வஹதவ நியள 
விஷயாநகராணிகா 1 


வவாக 


344 
345) 


4 . 


847 


348 


350 


351 


சூ 

விஷயா 
1 

அதுல யதாநம் 
2 லால் . ய A 

யாத 
வன -- 
3 சூழ யதா ந ° ( 1 ) 

பொகவான வரஹயாந . ( 2 ) 
3 வரகாவதிவரவ யதா ந . ( 3 ) 
6 வியிஸ சிற யா ந O ( 4 ) 
7 விக கிற ய . ( 5 ) 

நவவ , ஜெயராணா நானா நி - 
8 த்தாள் 

2 

யந. ( 1 ) 
9 சுதிரோ யதா ந . ( 2 ) 
10 சு.கி , யஜா, ந 0 ( 3 ) 
11 வயதா.. 4 ) 
12 வயதார . ( 5 ) 
13 தயாநம் 

( 6 ) 
14 க .32 யர ந 0 ( 7 ) 
15 கவ ய ந ( 8 ) 
16 உக்ஷ யாகம் ( 9 ) 
17 வஹீணர . ஷி யாத , நாசா நி அ 
! 8 தெஷு -- மளதத யா ( 1 ) 
19 ஹாஜாஜ யஜா நா ( 2 ) 
20 விராத , யா .. ( 3 : 
21 காவ ய ந ( 4 ) 
22 8 உ D யா $ 0 ( 5 ) 
23 வஷய ந O ( 6 ) 
24 ஈ . யாந . ( 7 ) 


352 


553 


354 


355 


356 


857 


35 


க .io 


விஷயா 


வ.வ 


358 


11 


359 
360 
361 


362 


-- 


363 


364 


365 
366 


25 யா அஷய யஜா நா 
26 யா நி ஜெவதா அதஷய யதா.ந . 
27 சுய 2 - ஜி அதஷய யா நம் 
28 சுயாதி அதஷயாஜிபா நி ஜெவதா யா ந . 
29 

வணவருஷ க்ஷண 
30 வாவவஷ யதா நீ 
31 ஸஜா யதா நல் 

வெடி அதாஷயெ 
32 மெகாவா ( 1 ) 
33 யஜுவெ ேவo ( 2 ) 
34 வாவெடி வா . ( 3 ) 
35 சுயவணேவெடி வாவ . ( 4 ) 
36 உவத் வாசியெ நீ வரவ . 
37 யஜுவ-34 வதீ வர மா ஜாவ . 
38 மாவெடிவ தீ கஹூவ 
39 சுயவ -பணவெடிவத் கெஜவ. 
40 வெஜாஜிா நி மொதநாயிதெவதா வ o 
41 சூயவெ- உமாவ O 
42 சூவெ- உாஹிஜாநியஙதரி யா நா 

வகாராதரண யஜா நீ 
வகாராதரெண யஜா நீ 

வகாராதரெண யதா நல 
43 யநவெ-32 வாவ o 
44 யவெ- காஹினா நீ யஜா நா 
45 ஷமெஷு -- பரிக்ஷாஷாவ . 
46 பரிக்ஷாஹி வலாவதியா நா 
47 கயோ ந 
48 கஜானாநி ஸஜயதா நம் 
49 வாகாண வாவ o 


367 


369 


371 


372 


373 


374 


375 


376 
377 


36 


-லால் விஷயா: 

வா.ல 
50 வஜாகாணாஹி நிவான தீ யதா நடி 

877 
51 நிகலாவ . 

378 
52 நிகாயிஜெ.வதாவண லாவ 
53 மகாலவo 

379 
54 அநாஹிாந தி வாவ . 
55 ஜொதிஷ வாவ . 

380 
56 ஜொ திஷாஹினாநிஹாரி ஷவ . 
57 88 லா பயால வாவா 

381 
58 நீதாவேதா அவ 

வ . 
59 நாயமாகஓ வாவா 

382 
60 நாயாலா ஓலாஹி நிவாரீவாவ 
61 யரலாலாவ 

383 
62 w3/பாலாவிா G we ஷ வ o 
63 வராண mTs 

384 
64 வராணாயிஷெவதா வாயஜுவநஷவ 385 
65 
66 உதிஹாவாயிலெவதா வ ஜாவதி 

386 
67 வாதலாவ 

387 
68 ஹாதபாலாஜி நி உஜா ஹொ 

387 
69 வாணராதமாலு 

388 
70 வாணராக பாஜாஜிசா நிஸ.கஷண 
வாவதாசி 

389 
72 வாவதமாலாவி நி 2 

390 
73 வாதஜுபால 
74 வாதஜறாயிதெவதா நத 

391 
75 வாவா 
76 வலாவாலாஹிரே நி கவி 

392 
77 அதிஷிகல நா er நி 

393 


உதிஹா 
ஹால 


2 , 


> 


- 


. , 


, 


- 


37 


விஷயா ? 


வா . 


ச.வ. 


395 


397 


13 


398 


399 


32 


1 


400 


1 


401 


வணதெஷு 
78 வரய செவதா வெ . ( 1 ) 
79 சஷெவதா 

( 2 ) 
80 தெஜொதெவதா 

( 3 ) 
81 வாயீடிெவதா 

( 4 ) 
82 சூகாமதேவதா 

( 5 ) 
உக்ஷ 
83 வவ- விக 

( 1 ) 
84 சூழெயாக 

( 2 ) 
85 உக்ஷிணக 

( 3 ) 
86 நிதி ஒக 

( 4 ) 
87 வழிக 

( 5 ) 
88 வாயவசீக 

( 6 ) 
89 உதாசிகள் 

( 7 ) 
90 பாநதிகள் 

( 8 ) 
91 ஊய சிக 

( 9 ) 
92 சுயொசிக 

( 10 ) 
93 கஷ நாம வாவாணி 
94 ஷக 
95 சுஷ ஜவதிதா நார நி 

சுஷக வானெ 
98 உருயாநடி ( 1 ) 
97 சுழி யா நடி ( 2 ) 
98 ய யஜா த . ( 3 ) 
99 நி 3- தியாநழ ( 4 ) 
100 வாண யதா நடி ( 5 ) 
101 யதா நடி ( 6 ) 
102 குஸொ யதாதடி ( 7 ) 
103. TOாதயாநடி ( 8 ) 


402 


403 
404 


405 
406 
407 
408 


வாய 


409 


410 


xxii 


38 


.. 


விஷயா 


வா.. 


கஷவல 


410 


411 


412 


104 யுவ யதா நடி ( 1 ) 
105 சுயா 

சுயாவு யதா நழ ( 2 ) 
106 

வொவேஸுயாநழ ( 3 ) 
107சுயநடி ( 4 ) 
108 சு நிவை யதா நடி ( 5 ) 
109 கதவை யதா நடி ( 6 ) 
110 வதஷு யந ° ( 7 ) 
111 ஷாவு யதா ந ( 8 ) 

வநாவண 
முக்ஷணாநிது 


413 


வ 


. 


வலவசவு 


415 


33 


416 


417 


418 


112 சூவஹருக வழி ( 1 ) 
113 விவஹாக 

( 2 ) 
114 உபஹ eுக 

( 3 ) 
115 வவஹ UT க 

( 4 ) 
116 நிவஹுக 

( 5 ) 
117 சு நுவறுக 

( 6 ) 
118 வஜீவறுக 

( 7 ) 
119 வவுதா நானா நி 
120 வணகொநவவாஹா 
er நி , வனதெஷா 

வவாணி து 
121 உமாநாப விஷொ ஷெவா நா ஓவ 

லெவலஉெ. 
122 

ஓவணM2) வவ. ( 1 ) 
123 உ VAN 

( 2 ) 
124 சாவின் 

( 3 ) 
125 லெவி -2 

( 4 ) 
126 உJP 

( 5 ) 
127. rrM2 

( 6 ) 


420 


421 
422 


423 


424 


39 


xxiii 


வ.வ. 


424 


425 


வ 


426 


427 


. 


428 


ண 


429 


11 


. 


, 


430 


-வி . 

விஷயா 
128 ஜொஉகஉ வி 

லாவ ( 7 ) 
129 கஷந்தி வரவாணி -- 
130 ததாஉள ம.மாநவாவ. ( 1 ) 

பகாராதா 

பகாரானா 
131 18ு நாந வாவ ( 2 ) 
132 மொகாவரீ நதி 

( 3 ) 
133 கரவா நதி 

( 4 ) 
134 ரெசவாநதி 

( 5 ) 
135 தாவீ நதி 

( 6 ) 
136 வெணீந்தி 

( 7 ) 
137 வாவி தீ நதி 

( 8 ) 
138 வக நதி 
139 கபரி நீடிெவதா 

வகாராதா 
140 காலெநு வாவா 

ஆகாராதா 
141 

வாடிபாயீயா நா மவ 

பாதிக , யெஷு 
142 வசி ஓவ. ( 1 ) 
143 805,ுதி 

( 2 ) 
144 உகஹாஹாதி 

( 3 ) 
உவாய் அதஷயெ 
145 லாசொவாயெடிவதாஇவ ( 1 ) 
146 உாநொவாய உெவதா 

( 2 ) 
147 ஹெலொவாய மெவதா 

( 3 ) 
148 உணாவாய தெவதா 

( 4 ) 
அத72- UT 8 நஷ -- 
149 ஓாயஜுவ8 

நவ. ( 1 ) 


431 


432 


433 


435 
436 
437 


- 


438 
439 


440 


441 


xxiv 


40 


வ .. 


2 . 

விஷயா 
150 வாரொவிஷ யதா நடி ( 2 ) 

442 
151 உ % 8ு யதா நடி ( 3 ) 

443 
152 தாவு யதா நழ ( 4 ) 
153 ரெவதாயர்நடி ( 5 ) 

444 
154 அாக்ஷஷு யா நடி 

( 6 ) 
153 ெெவவாதயாநடி ( 7 ) 

445 
156 யஸாவணி 3 நயதா நடி ( 8 ) 

446 
157 டிக்ஷாவணி -3 eு யாநழ ( 9 ) 
158 வர ஸாவணி -322ு யதா நழ ( 10 ) 

447 
159 ய லாவணி 32ு யதா நடி ( 11 ) 

448 
160 வாவணி யாறடி ( 12 ) 
161 வெடிவாவணி -4 eு யதா நழ ( 13 ) 

449 
162 உருவாவணி 38 யா நடி ( 14 ) 

450 
நவபிரஜீவிஷு 
163 சுகயா யாநம் ( 1 ) 
164 ஜி யதா நடி ( 2 ) 

451 
165 வராவ யதா நடி ( 3 ) 
166 ஹகநழ ( 4 ) 

452 
167 விஹீஷண யதா நழ ( 5 ) 
168 கரவயதா நடி ( 6 ) 
169 வாரா யதா நடி ( 7 ) 

453 
170 வஜாடியாநடி ( 8 ) 
171 காக-ஜெய யா நடி ( 9 ) விரஜீவி நா ேவணா 454 
172 ஜரீ அஜாஉஷீணா ஓவாணி 

455 
173 ததாஉள ரீமன் : 

453 
174 கமிசொ மண ! 

457 
பாலாவிாே நி வெதா நானா நி 
175 யக்ஷலவழ 

459 
176 விகe ஓவழ 
உதி ஹ , ஹதவ 

நியி விஷயாந க .சணிகா வாவா || 


41 


ஸ்ரீதத்துவ நிதியில் முதலாவது சக்தி நிதியின் 

விஷயானுக்கிர மணிகை. 


விஷய 


விஷயங்கள் 


பக்கம் 


எண் . 


1 


3 


4 


6 


8 


11 


12 


13 


141 


16 


1 காப்பு 
2 நூன்முகம் 
3 ஒன்பது நிதிகளிலும் கூறப்படும் விஷயங்கள் 
1 ஸ்ரீ சாமுண்டேசுவரீ தியானம் 
2 ஸ்ரீ ராஜராஜேசுவரீ தியானம் 
3 மஹாகாளீ தியானம் 
4 மஹாலக்ஷ்மீ தியானம் 
5 மஹாஸரஸ்வதீ தியானம் 
6 அணிமா திஸித்தி தேவதா தியானம் 
7 அஷ்டமாத்ரு தியானம் 
8 

தசமுத்திரா தேவதா தியானம் 
9 குப்தயோகினீ தியானம் 
10 குப்ததரயோகினீ தியானம் 
11 ஸம்பிரதாய யோகினீ தியானம் 
12 குலோத்தீர்ண யோகினி தியானம் 
13 நிகர்ப யோகினீ தியானம் 
14 ரஹஸ்ய யோகினி தியானம் 
15 அதிரஹஸ்ய யோகினி தியானம் 
16 நித்திய க்லின்னா தியானம் 
17 காமேசீ தியானம் 
18 பகமாலிநீ தியானம் 
19 நித்திய க்லின்னா தியானம் 
20 பேருண்டா தியானம் 


17 


18 


19 


20 


21 


22 


23 
24 


25 


26 


2 


42 


விஷய 
எண் , 


விஷயங்கள் 


பக்கம் 


21 வஹிவாஸினீ தியானம் 

27 
22 வஜ்ரேசுவரீ தியானம் 

28 
23 சிவதூ தீ தியானம் 

29 
24 துவரிதா தியானம் 

30 
25 குலஸுந்தரீ தியானம் 
26 நித்தியா தியானம் 

31 
27 நீலபதாகா தியானம் 

32 
28 விஜயா தியானம் 
29 ஸர்வ மங்களா தியானம் 

33 
30 ஜ்வாலாமாலினி தியானம் 
31 மி (சித்ரா தியானம் 
32 திரிபுரஸுந்தரீ தியானம் 

35 
33 ஷடங்கதேவீ தியானம் 
34 யோகநித்ராதேவீ தியானம் 

38 
35 18 கைகளுடைய பத்ரகாளி தியானம் 

37 
36 

மூலா தார பீடத்திலிருக்கும் சாகினியின் தியானம் 38 
37 ஸ்வாதிஷ்டான பீடத்திலிருக்கும் காகினீ தியானம் 
38 மணிபூர பீடத்திலிருக்கும் லாகினீ தியானம் 39 
39 அனாஹத பீடத்திலிருக்கும் ராகினி தியானம் 40 
40 விசுத்தி பீடத்திலிருக்கும் டாகினீ தியானம் 
41 ஆஜ்ஞா பீடத்திலிருக்கும் ஹாகினீ தியானம் 42 
42 ஜாலந்தா பீடத்திலிருக்கும் யாகினீ தியானம் 

ஸப்தமா தாக்களில் - 
43 பிராம்ஹீ தியானம் 

43 
44 மாஹேசுவரீ தியானம் 

44 
45 கௌமாரீ தியானம் 
46 வைஷ்ணவீ தியானம் 

45 
47 வாராஹீ தியானம் 
48 ஐந்திரீ தியானம் 

48 


- 


பக்கம் 

46 


47 


48 


49 


50 


52 


43 

3 
விஷய 
எண் . 

விஷயங்கள் 
49 சாமுண்டா தியானம் 
50 சண்டிகா தியானம் 

நவ துர்கைகளில் - 
51 சைலபுத்ரீ துர்கா தியானம் 
52 பிரம்ஹசாரிணீ துர்கா தியானம் 
53 

சண்டகண்ட துர்கா தியானம் 
54 ஸ்கந்த துர்கா தியானம் 
55 கூஸ்மாண்ட துர்கா தியானம் 
56 

காத்யாயனீ துர்கா தியானம் 
57 

காலராத்திரி துர்கா தியானம் 
58 மஹாகௌரீ துர்கா தியானம் 
59 ஸித்திதாயினி துர்கா தியானம் 
60 ஸ்கந்தயாமளோக்த நவதுர்கா தியானம் 
61 ஷோடசபுஜ துர்கா தியானம் 
62 ருத்ராம்ச துர்கா தியானம் 
83 அஷ்டபுஜ காளீ தியானம் 
64 

வன துர்கா தியானம் 
65 பிரத்தியங்கிரா தியானம் 
66 சூலி.3 தியானம் 
67 தூம்ராவதீ தியானம் 
68 வசியமுகி தியானம் 
69 உக்ர தாரா தியானம் 
70 குருகுல்லா தியானம் 
71 வாருணீ தியானம் 
72 அபராஜிதா தியானம் 
73 சத்துருவித்துவம்ஸினீ தியானம் 
74 ஸ்வஸ்தாவேசினீ தியானம் 
75 தண்டினிவாராஹீ தியானம் 
76 ஸ்வப்ன வாராஹீ தியானம் 


53 


54 


55 


56 


57 


58 


59 


60 


61 
62 
63 


64 


44 


பக்கம் 


65 


66 


67 


68 


69 


70 


71 


72 


73 


74 


4 
விஷய 
எண் . 

விஷயங்கள் 
77 சுத்தவாராஹீ தியானம் 

லகுச்யாமளா தியானம் 
79 ராஜமாதங்கீ தியானம் 
80 பலா தியானம் 
81 புவனேச்வரீ தியானம் 
82 மிருதளஞ்ஜீவினீ தியானம் 
83 பகளாதேவீ தியானம் 
84 பிராணசக்தி தேவதா தியானம் 
85 சுத்தவித்யா தியானம் 
86 ஸ்ரீவித்யாதேவீ தியானம் 
87 காமகலேசுவரீ தியானம் - 
88 வனசங்கரீ தியானம் 
89 சாகம்பரீ தியானம் 
90 ஸுராதேவீ தியானம் 
91 சதுஷ்ஷஷ்டிகலாதேவீ தியானம் 
92 ஸர்வவர்ணேசுவரீ தியானம் 
93 துவாதசார்தாதேவீ தியானம் 
94 திரஸ்கரிணீ தியானம் 
95 அச்வாரூடா தியானம் 
96 இந்திராக்ஷதேவீ தியானம் 
97 

துவஜா பவானீ தியானம் 
98 சந்திராபரமேசுவரீ தியானம் 
99 துளஸீதேவீ தியானம் 
100 காயத்ரீதேவீ தியானம் 
101 ஸாவித்ரீ தியானம் 
102 ஸரஸ்வதீ தியானம் 
103 துவிபுஜ அன்னபூர்ணா தியானம் 
104 சதுர்புஜ அன்னபூர்ணா தியானம் 
105 அக்னி துர்கா தியானம் 


75 


78 


77 


78 


79 


80 


81 


82 


83 


84 


86 


87 


88 


45 


5 


விஷய 


எண் . 


பக்கம் 


89 


90 


91 


92 


93 


. 


94 


95 


98 


97 


98 


விஷயங்கள் 
106 சீதளாதேவீ தியானம் 
107 லோபாமுத்திரா தேவதா தியானம் 
108 துவிபுஜ லக்ஷ்மீ தியானம் 
109 கஜலக்ஷ்மீ தியானம் 
110 மஹாலக்ஷ்மீ தியானம் 
111 யூதேவீ தியானம் 
112 வீரலக்ஷ்மீ தியானம் 
113 துவிபுஜ வீரலக்ஷ்மீ தியானம் 
114 அஷ்ட புஜ வீரலக்ஷ்மீ தியானம் 
115 பிரான்ன லமீ தியானம் 
116 விஷ்ணு பரிவார சக்திகளின் தியானம் 
117 ஸௌபாக்கிய புவனேசுவரீ தியானம் 
118 மாயாபுவனேசுவரீ தியானம் 
119 வஜ்ரப்ரஸ்தாரிணீ தியானம் 
120 த்ரிகண்டகீதேவீ தியானம் 
121 மோஹினி நித்தியாதேவீ தியானம் 
122 ஜய துர்கா தியானம் 
123 விந்தியவாஸினி துர்கா தியானம் 
124 ரிபுமாரிணீ துர்கா தியானம் 
125 

திரிபுரபைரவி தியானம் 
126 ஸம்வித் திரிபுரா தியானம் 
127 

பாலா திரிபுரஸுந்தரீ தியானம் 
128 நித்தியாதேவீ தியானம் 
129 துவரிதாதேவீ தியானம் 
130 காலராத்திரி தியானம் 
131 வாகீசுவரீ தியானம் 
132 தேனுவாகீசுவரீ தியானம் 
133 ஸௌபாக்கிய வாகீசுவரீ தியானம் 
134 பத்மாலக்ஷ்மீ தியானம் 


99 


100 


101 


102 


103 


104 


105 


106 


107 


108 


46 


பக்கம் 


111 
113 


1141 


115 


116 


. 


117 


. 


118 


119 


6 
விஷய 
எண் . 

விஷயங்கள் 
135 

சதுஷ்ஷஷ்டி ( 64 ) யோகினீ தியானம் 
136 சரீரஷட்சக்கிர தேவதா தியானம் 

அகாராதி அக்ஷர தியானங்களில் - 
137 

அகார தியானம் 
138 

ஆகார தியானம் 
139 இகார தியானம் 
140 

ஈகார தியானம் 
141 உகார தியானம் 
142 

ஊகார தியானம் 
143 ருகார தியானம் 
144 

ரூகார தியானம் 
145 லுகார தியானம் 
146 

லூகார தியானம் 
147 

ஏகார தியானம் 
148 

ஐகார தியானம் 
149 / ஓகார தியானம் 
150 | ஔகார தியானம் 
151 அம்கார தியானம் 
152 அ : ( ஹ ) கார தியானம் 
153 

ககார தியானம் 
154 2 

கார தியானம் 
155 க 3 கார தியானம் 
156 

க 4 கார தியானம் 
157 

ங்கார தியானம் 
158 

சகார தியானம் 
159 

ச 2 கார தியானம் 
160 

ஜகார தியானம் 
161 

ச கார தியானம் 
162 

ஞகார தியானம் 


120 


121 


122 


123 


க 


124 


125 


126 


127 


47 


7 


விஷய 


பக்கம் 


127 


128 


129 


130 


131 


132 


எண் . 

விஷயங்கள் 
163 டகார தியானம் 
164 ட 2 கார தியானம் 
165 - கார தியானம் 
166 - 4 கார தியானம் 
167 

ணகார தியானம் 
188 

தகார தியானம் 
169 

தகார தியானம் 
170 

த கார தியானம் 
171 

த கார தியானம் 
172 நகார தியானம் 
173 பகார தியானம் 
174 ப 2 கார தியானம் 
175 ப கார தியானம் 
176 பகார தியானம் 
177 மகார தியானம் 
178 யகார தியானம் 
179 ரகார தியானம் 
180 லகார தியானம் 
181 வகார தியானம் 
182 

பலகார தியானம் 
183 

ஷகார தியானம் 
184 

ஸகார தியானம் 
185 

ஹகார தியானம் 
186 

ளகார தியானம் 
187 

க்ஷகார தியானம் 

ப்ரணவாதிவர்ண தேவதா தியானத்தில் - 
188 ஓம்கார தேவதையான விஷ்ணு தியானம் 
189 அகார தேவதை விஷ்ணு தியானம் 
190 ஆகார தேவதை மதுஸூதன தியானம் 


133 


. 


134 


. 


135 


138 


137 


138) 


139 


. 


. 


. 


48 
விஷய 
எண் . 

விஷயங்கள் 
191 இகார தேவதை திரிவிக்கிரம தியானம் 

139 
192 

ஈகார தேவதை வாமனன் தியானம் 
193 உகார தேவதை ஸ்ரீதர தியானம் 

140 
194 

ஊகார தேவதை ஹிருஷீகேசன் தியானம் 
195 ருகார தேவதை பத்மனாபன் தியானம் 

141 
196 ரூகார தேவதை தாமோதரன் தியானம் 
197 லுகார தேவதை சம்பு தியானம் 
198 லூகார தேவதை நாராயணன் தியானம் 

142 
199 ஏகார தேவதை மா தவன் தியானம் 
200 ஐகார தேவதை கோவிந்தன் தியானம் 
201 

ஓகார தவதை வாஸுதேவன் தியானம் 143 
202 ஒளகார தேவதை ஸங்கர்ஷணன் தியானம் 
203 அம்கார தேவதை பிரத்தியும்னன் தியானம் 
204 அ : ( ஹ ) கார தேவதை அனிருத்தன் தியானம் 144 
205 ககார தேவதை விதியின் தியானம் 
206 க 2 கார தேவதை ஸுதர்சனன் தியானம் 145 
207 க 3 கார தேவதை வாணீ தியானம் 
208 க + கார தேவதை சார்ங்கதாரீ தியானம் 

146 
209 ஙகார தேவதை நந்தக தியானம் 
210 சகார தேவதை நந்தக தியானம் 
21 / ச 2 கார தேவதை யமன் தியானம் 

147 
212 ஜகார தேவதை முஸலீ தியானம் 
213 

கார தேவதை அங்குசதாரீ தியானம் 
214 ஞகார தேவதை பிருகு தியானம் 

148 
2.15 ட கார தேவதை கூர்மம் தியானம் 
216 

ட கார தேவதை பட்டாபிராமன் தியானம் 149 
217 ட கார தேவதை கருடன் தியானம் 
218 -4 கார தேவதை ஸப்தமாதாக்களின் தியானம் 151 
219 ணகார தேவதை விஷ்ணு தியானம் 

152 


. 


49 


எண் . 


த 


- 


9 
விஷய 
விஷயங்கள் 

பக்கம் 
220 தகார தேவதை அச்யுதன் தியானம் 

152 
221 த 2 கார தேவதை புருஷோத்தமன் தியானம் 153 
222 த 3 கார தேவதை அத்திரி தியானம் 
223 த + கார தேவதை குபேரன் தியானம் 
224 நகார தேவதை லம்போதரன் தியானம் 154 
225 பகார தேவதை யோகநரஸிம்மன் தியானம் 
226 ப கார தேவதை பீமநிருஹரி தியானம் 155 
227 ப கார தேவதை பலராமன் தியானம் 
228 ப 4 கார தேவதை யோகநரஸிம்மன் தியானம் 156 
229 மகார தேவதை நாராயணன் தியானம் 
230 யகார தேவதை வாயு தியானம் 
231 ரகார தேவதை தூமதுவஜன் தியானம் 157 
232 லகார தேவதை இந்திரன் தியானம் 
233 வகார தேவதை வருணன் தியானம் 

158 
234 பகார தேவதை உமா தியானம் 
235 ஷகார தேவதை லக்ஷ்மீ தியானம் 
236 ஸகார தேவதை சந்திரன் தியானம் 

159 
237 ஹகார தேவதை ஸூரியன் தியானம் 
238 ளகார தேவதை ஸூரியன் தியானம் 

160 
239 க்ஷகார தேவதை பீமநரஸிம்மன் தியானம் 


N 


முதலாவது சக்திநிதியின் விஷயானுக்கிரமணிகை 

முற்றும் . 


50 


ஸ்ரீதத்துவநிதியில் 
இரண்டாவது விஷ்ணு தத்துவ நிதியின் 

விஷயானுக்கிர மணிகை. 


விஷய 


எண் . 


விஷயங்கள் 


பக்கம் 


163 


167 


169 


170 


171 
172 


173 


174 


175 


விராட் புருஷ தியானம் 
2 மஹாவைகுண்டமூர்த்தி தியானம் 
3 விஷ்ணு தியானம் 
4 லக்ஷ்மீ தியானம் 
5 பூதேவீ தியானம் 
6 நீலாதேவீ தியானம் 
7 வைகுண்ட நாராயண தியானம் 
8 

தாரகராம தியானம் 
9 சிம்சுமாரமூர்த்தி தியானம் 
10 திரிவிக்கிரம தியானம் 
11 ஹயக்ரீவ தியானம் 

ஹயக்ரீவ தியானம் மற்றோர் விதம் 
12 

பூவராஹமூர்த்தி தியானம் 
13 தரணீ வராஹமூர்த்தி தியானம் 
14 ஸ்ரீகரமூர்த்தி தியானம் 
15 ஹம்ஸமூர்த்தி தியானம் 
16 ததி வாமனமூர்த்தி தியானம் 
if அசுவத்தநாராயண தியானம் 
18 லக்ஷ்மீநரஸிம்ஹ தியானம் 

கேசவாதி 24 மூர்த்திகளில் 
19 கேசவ தியானம் 
20 நாராயண தியானம் 
21 மாதவ தியானம் 


176 


177 


178 


179 


180 


181 


182 
183 
184 


51 


பக்கம் 


1841 


185 


186 


187 


188 


3 , 


189 


190 


191 


விஷய 
எண் . 

விஷயங்கள் 
22 கோவிந்த தியானம் 
23 விஷ்ணு தியானம் 
24 மதுஸூதன தியானம் 
25 த்ரிவிக்கிரம தியானம் 
26 

வாமன தியானம் 
27 ஸ்ரீதர தியானம் 
28 ஹிருஷீகேச தியானம் 
29 பத்மநாப தியானம் 
30 

தாமோதர தியானம் 
31 ஸங்கர்ஷண தியானம் 
32 வாஸுதேவ தியானம் 
33 பிரத்தியும்ன தியானம் 
34 அநிருத்த தியானம் 
35 புருஷோத்தம தியானம் 
36 அதோக்ஷஜ தியானம் 
37 நாரஸிம்ஹ தியானம் 
38 அச்யுத தியானம் 
39 ஜநார்தந் தியானம் 
40 உபேந்திர தியானம் 
41 ஹரி தியானம் 
42 க்ருஷ்ண தியானம் 

கேசவாதிகளின் நிறங்கள் 

வியூஹ சதுஷ்டயமூர்த்திகளுள் 
43 ஸங்கர்ஷண தியானம் 
44 வாஸுதேவ தியானம் 
45 பிரத்யும்ன தியானம் 
46 அநிருத்த தியானம் 

தசாவதார மூர்த்திகளுள் - 
47. மத்ஸிய தியானம் 


192 


193 


194 


195 


196 


198 


199 


12 

52 
விஷய 
எண் , விஷயங்கள் 

பக்கம் 
48 கூர்ம தியானம் 

200 
49 

வராஹ தியானம் 
53 நரஸிம்ஹ தியானம் 

201 
வாமன தியானம் 

202 
52 பரசுராம தியானம் 
53 ஸ்ரீராம தியானம் 

203 
54 பலராம தியானம் 
55 புத்த தியானம் 
58 கல்கி தியானம் 

204 
57 புத்தருக்கு பதிலான கிருஷ்ண தியானம் 
மத்ஸியாதி அவதார மூர்த்திகளின் நிறங்கள் 

205 
58 லக்ஷ்மீநாராயண தியானம் 

207 
59 ஸூரியநாராயண தியானம் 
60 அஷ்டமுக கண்ட பேருண்ட நரஸிம்ஹ தியானம் 208 
மற்றொரு விதமான தியானம் 

213 
81 பஞ்சவக்திர நரஸிம்ம தியானம் 

212 
62 பிரதாபராம் தியானம் 

213 
63 பரிவாரங்களுடன் பட்டாபிராம் தியானம் 214 
64 அருந்தமூர்த்தி தியானம் 

215 
65 கோபாலகிருஷ்ண தியானம் 

216 
66 ஸந்தான கோபால தியானம் 
67 மதனகோபால தியானம் 

217 
68 ஸுதர்சன தியானம் 

218 
69 சக்ராயுத தியானம் 

219 
70 விஷ்வக்ஸேன நியானம் 

220 
71 ஹநுமான் தியானம் 
72 பஞ்சமுக ஆஞ்ஜனேய தியானம் 

222 
73 கருட தியானம் 

228 


53 


13 


பக்கம் 


224 


விஷய 
எண் , 

விஷயங்கள் 
74 கார்த்தவீரிய தியானம் 

மற்றொரு விதமான தியானம் 
75 மன்மத தியானம் 
76 

தத்தாத்ரேய தியானம் 


225 


226 


227 


இரண்டாவது விஷ்ணுதத்துவநிதியின் 
விஷயானுக்கிரமணிகை 

முற்றும் . 


54 


ஸ்ரீதத்துவ நிதியில் 
மூன்றாவது சிவதத்துவநிதியின் 

விஷயானுக்கிரமணிகை. 


விஷய 


பக்கம் 


எண் . 


விஷயங்கள் 


228 


229 
232 
234 
235 


236 
237 


238 


239 


240 


1 மஹேசுவர தியானம் 
2 கௌரீ தியானம் 
3 மஹாகைலாஸமூர்த்தி தியானம் 

துவாத்ரிம்சத் 32 புஜ அகோர தியானம் 
5 

தச 10 புஜ அகோர தியானம் 
6 மஹாகாளீ மஹாகாள தியானம் 
7 அமிருத மிருத்யுஞ்ஜய தியானம் 
8 நீலகண்ட தியானம் 
9 ருத்ரமூர்த்தி தியானம் 
10 பரிவாரங்களுடன் உமாமஹேசுவர தியானம் 

ஸபாபதி தியானம் 

ஸத்யோஜாதாதி பஞ்சமூர்த்திகளில் 
12 ஸத்யோஜாத தியானம் 
13 வாமதேவ தியானம் 
14 அகோர தியானம் 
15 

தத்புருஷ தியானம் 
16 ஈசான தியானம் 

ஸப்த தாண்டவமூர்த்திகளில் - 
17 ஆநந்த தாண்டவ தியானம் 
18 ஸந்தியா தாண்டவ தியானம் 
19 உமா தாண்டவ தியானம் 
20 கௌரீ தாண்டவ தியானம் 
21 காளீ தாண்டவ தியானம் 


241 


242 


243 


245 


246 


247 
248 


249 


55 

15 
விஷய 
எண் . விஷயங்கள் 

பக்கம் 
22 திரிபுர தாண்டவ தியானம் 

250 
23 ஸம்ஹார தாண்டவ தியானம் 

251 
தாண்டவமூர்த்திகளின் பெயர்கள் 

252 
24 பவாதி அஷ்டமூர்த்தி தியானம் 
ஏகாதச ருத்திரர்களின் பெயர்கள் 

253 
ஏகாதச 11 ருத்திரர்களுள் 
25 முதலாவது சம்பு தியானம் 

254 
26 பினாகி தியானம் 
27 கிரிச தியானம் 
28 ஸ்தாணு தியானம் 

255 
29 பர்க தியானம் 
30 ஸதாசிவ தியானம் 

256 
31 சிவ தியானம் 
32 

ஹர தியானம் 
33 சர்வ தியானம் 

257 
34 கபாலி தியானம் 
35 பவ தியானம் 

258 
இவர்களின் ஸ்வரூபங்களும் நிறங்களும் 

259 
பஞ்சவிம்சதி 25 லீலா மூர்த்திகளில் 
36 முதலாவது சந்திரசேகர தியானம் 

260 
37 

அவருடைய பக்கத்திலிருக்கும் கௌரீ தியானம் 261 
38 உமாமஹேசுவர தியானம் 
39 விருஷபாரூட தியானம் 

262 
40 நாட்யமூர்த்தி தியானம் 

263 
41 கல்யாண்ஸுந்தர தியானம் 

2641 
கல்யாண ஸுந்தரேச அங்கமூர்த்திகளில் 
42 முதலாவது கிரிஜா தியானம் 

265 
43 பிரம்ஹதேவ தியானம் 

266 
44 மேனகா தியானம் 

267 


16 


56 


விஷய 


- 


எண் . விஷயங்கள் 

பக்கம் 
45 ஹிமவான் தியானம் 

267 
46 பிக்ஷாடனமூர்த்தி தியானம் 

269 
47 காமதஹனமூர்த்தி தியானம் 

270 
48 காலஹாமூர்த்தி தியானம் 

271 
அதன் அங்கமூர்த்திகளுள் 
49 மார்க்கண்டேய தியானம் 

272 
50 கால தியானம் 

273 
51 திரிபுராரிமூர்த்தி தியானம் 
52 ஜலந்தரஹரமூர்த்தி தியானம் 

274 
53 பிரம்ஹ சிரச்சேத்ருமூர்த்தி தியானம் 

275 
54 கஜாஸுர ஸம்ஹாரமூர்த்தி தியானம் 

278 
55 வீரபத்ரமூர்த்தி தியானம் 

277 
56 ஹரிஹரமூர்த்தி தியானம் 

279 
57 அர்தநாரீசுவர தியானம் 

281 
58 கிராதார்ஜுனமூர்த்தி தியானம் 

282 
59 கங்காளமூர்த்தி தியானம் 

283 
60 சண்டேசா நுக்ரஹமூர்த்தி தியானம் 

2.85 
61 விஷாபஹமூர்த்தி தியானம் 

286 
62 சக்ர தானமூர்த்தி தியானம் 

288 
63 விக்னேசுவர பிரஸன்னமூர்த்தி தியானம் 

290 
64 ஸோமாஸ்கந்தமூர்த்தி தியானம் 

292 
65 ஏகபாதமூர்த்தி தியானம் 

294 
66 ஸுகாஸினமூர்த்தி தியானம் 

295 
67 தக்ஷிணாமூர்த்தி அல்லது 

வியாக்யானமூர்த்தி தியானம் 297 
68 லிங்கோத்பவமூர்த்தி தியானம் 

298 
69 சரபமூர்த்தி தியானம் 

300 
முப்பத்திரண்டு ( 32 ) கணபதிகளின் பெயர்கள் 301 
70 முதலாவது பாலகணபதி தியானம் 

802 


57 


17 


விஷய 


எண் . 


பக்கம் 

302 


303 


304 


305 


79 


306 


307 


308 


3 09 


22 


விஷயங்கள் 
71 

தருண கணபதி தியானம் 
72 பக்த கணபதி தியானம் 
73 வீர கணபதி தியானம் 
74 சக்தி கணபதி தியானம் 
75 த்விஜ கணபதி தியானம் 
76 ஸித்த ( தி ) கணபதி தியானம் 
77 உச்சிஷ்ட கணபதி தியானம் 
78 விக்ன ( விக்னேச ) கணபதி தியானம் 

க்ஷிப்ரகணபதி தியானம் 
80 ஹேரம்ப கணபதி தியானம் 
81 லஷ்மீ கணபதி தியானம் 
82 

மஹாகணபதி தியானம் 
83 விஜயகணபதி தியானம் 
84 நிருத்த கணபதி தியானம் 
85 

ஊர் துவ கணபதி தியானம் 
86 

ஏகாக்ஷர கணபதி தியானம் 
87 வரகணபதி தியானம் 
88 திரியக்ஷர கணபதி தியானம் 
89 க்ஷிப்ர பிரஸாத கணபதி தியானம் 
90 ஹரித்ரா கணபதி தியானம் 
91 ஏகதந்த கணபதி தியானம் 
92 ஸ்ருஷ்டி கணபதி தியானம் 
93 

உத்தண்ட கணபதி தியானம் 
94 

ருணமோசன கணபதி தியானம் 
95 டுண்டிகணபதி தியானம் 
96 த்விமுக கணபதி தியானம் 
97 த்ரிமுக கணபதி தியானம் 
98 ஸிம்ஹ கணபதி தியானம் 
99 யோக கணபதி தியானம் 

3 


310 


311 


312 


313 


314 


315 


316 


317 


313 


18 


58 


விஷய 


எண் , விஷயங்கள் 

பக்கம் 
100 துர்கா கணபதி தியானம் 

319 
101 ஸங்கஷ்டஹர கணபதி தியானம் 

17 ஸுப்ரம்ஹணியர்களுள் 
102 

முதலாவது , ஜ்ஞாநசக்தி ஸுப்ரமணிய தியானம் 320 
10.3 ஸ்கந்த ஸுப்ரம்ஹணிய தியானம் 

321 
104 அக்நிஜாத ஸுப்ரம்ஹணிய தியானம் 

322 
105 ஸெளரபேய ஸுப்ரம்ஹணிய தியானம் 
106 காங்கேய ஸுப்ரம்ஹணிய தியானம் 

323 
107 சரவணோத்பவ ஸுப்ரம்ஹணிய தியானம் 324 
108 கார்திகேய ஸுப்ரம்ஹணிய தியானம் 
109 குமார ஸுப்ரம்ஹணிய தியானம் 

325 
110 ஷண்முக ஸுப்ரம்ஹணிய தியானம் 

326 
11.1 

தாரகாரி ஸுப்ரம்ஹணிய தியானம் 
112 ஸேநாநீ ஸுப்ரம்ஹணிய தியானம் 

327 
113 குஹஸுப்ரம்ஹணிய தியானம் 

328 
114 பிரம்ஹசாரி ஸுப்ரம்ஹணிய தியானம் 
115 தேசிக ஸுப்ரம்ஹணிய தியானம் 

329 
116 க்ரௌஞ்சபேதன ஸுப்ரம்ஹணிய தியானம் 330 
117 சிகிவா ஹன ஸுப்ரம்ஹணிய தியானம் 

331 
118 வேலாபுத ஸுப்ரம்ஹணிய தியானம் 
119 வீரபத்திர தியானம் 

332 
120 ஸ்வர்ணாகர்ஷண பைரவ தியானம் 
121 வடுக பைரவ தியானம் 

333 
மல்லாரி சிவ தியானம் 

335 
123 சண்டேச தியானம் 

336 
124 பசுபதாஸ்திர தியானம் 

337 
125 

கட்கராவண தியானம் 
பைரவ அஷ்ட அஷ்டகத்திற்குள் , 

338 
126 முதலாவது பைரவாஷ்டக தியானம் 

333 


122 


59 


19 


விஷய 
எண் . 


பக்கம் 


339 


விஷயங்கள் 
127 

இரண்டாவது பைரவாஷ்டக தியானம் 
128 மூன்றாவது பைரவாஷ்டக தியானம் 
129 

நான்காவது பைரவாஷ்டக தியானம் 
130 

ஐந்தாவது பைரவாஷ்டக தியானம் 
131 6 , 7 , 8 வது பைரவாஷ்டக தியானம் . 


340 


342 


மூன்றாவது சிவதத்துவநிதியின் 
விஷயா நுக்கிரமணிகை 

முற்றும் , 


60 


ஸ்ரீதத்துவநிதியில் 
நான்காவது பிரம்ஹதத்துவ நிதியின் 

விஷயானுக்கிரமணிகை. 


344 
345 


346 


347 


348 


349 


350 


A 


351 


1 சதுர்முக தியானம் 
2 ஸரஸ்வதீ தியானம் 

பஞ்ச பிரம்ஹாக்களுள் , 
3 ஆத்ய பிரம்ஹா தியானம் 
4 லோகபால பிரம்ஹ தியானம் 
5 பிரஜாபதி பிரம்ஹ தியானம் 
6 விதி பிரம்ஹ தியானம் 
7 விசுவகர்ம பிரம்ஹ தியானம் 

நவ . 9. பிரஜோபதிகளின் பெயர்கள் , 
8 அவர்களுள் , முதலாவது மரீசியின் தியானம் 
9 அங்கிரஸ்ஸின் தியானம் 
10 அத்ரி தியானம் 
11 புலஸ்திய தியானம் 
12 

புலஹ தியானம் 
13 

க்ரது தியானம் 
14 கர் தம தியானம் 
15 கசியப தியானம் 
16 

தக்ஷ தியானம் 
17 ஸப்த ( 7 ) இருடி தியானம் 

ஸப்த ருஷிகளின் பெயர்கள் - 
18 அவர்களுள் முதலாவது கௌதம தியானம் 
19 பர துவாஜ தியானம் 
20 விஸ்வாமித்ர தியானம் 
21 காசியப தியானம் 
22 ஜமதக்கி தியானம் 


352 


353 


354 
355 


356 


357 


21 


61 - 
விடிய 


13 


எண் . விஷயங்கள் 

பக்கம் 
23 வஸிஷ்ட தியானம் 

337 
24 அத்திரி தியானம் 

358 
25 தர்மாதி 4 களின் தியானம் 
26 தர்மாதி அபிமானி தேவர்களின் தியானம் 359 
27 அதர்மாதி 4. களின் தியானம் 
28 அதர்மாதி அபிமானி தேவதைகளின் தியானம் 360 
29 புண்ணிய புருஷ லக்ஷணம் 

361 
30 பாப புருஷ லக்ஷணம் 

362 
31 பிரம்ஹாஸ்திரதேவதா தியானம் 

363 
நான்கு வேதங்களுள் , -- 
32 ருக்வேத ஸ்வரூபம் 
33 யஜுர்வேத ஸ்வரூபம் 

364 
34 ஸாமவேத ஸ்வரூபம் 
35 அதர்வணவேத ஸ்வரூபம் 

365 
ருகா திவேத பத்நிகளுள் , 
36 ருக்வேத பத்நீ ஸாமிதேநீ ஸ்வரூபம் 
37 யஜுர்வேத பத் ஸ்ருகா ஸ்வரூபம் 

366 
38 ஸாமவேத பத்நீ குஹூ ஸ்வரூபம் 
39 அதர்வண வேத பத்நீ ஸமித் ஸ்வரூபம் 

367 
40 வேதாபிமானிகோத்ரா திதேவதா ஸ்வரூபம் 368 
41 ஆயுர்வேத ஸ்வரூபம் 

369 
42 ஆயுர்வேதாபிமானி தந்வந்தரி தியானம் 

37 ) 
மற்றொருவிதமான தியானம் 

371 

372 
மற்றொருவிதமான தியானம் 

மற்றொருவிதமான தியானம் 
43 தநுர்வேத ஸ்வருபம் 

373 
44 தநுர்வேதாபிமானி இந்திர தியானம் 

வேதாங்கம் பேன் அபிமானி தேவதைகளின் ரூபம் 374 
45 சீக்ஷையின் ஸ்வரூபம் 

375 


22 


62 


பக்கம் 


விஷய 
எண் , விஷயங்கள் 

375 
46 சீக்ஷாபிமானிதேவதா பிரஜாபதி தியானம் 
47 கல்ப ஸ்வரூபம் 
48 

376 
கல்பாபிமானி பிரம்ஹ தியானம் 
49 

377 
வியாகரண ஸ்வரூபம் 
50 வியாகரணாபிமானி ஸரஸ்வதீ தியானம் 

378 
51 நிருக்த ஸ்வரூபம் 
52 நிருக்தாதிதேவதாவருண ஸ்வரூபம் 

379 
53 சந்தஸ் ஸ்வரூபம் 
54 சந்தோபிமானிதேவதா அதிதி ஸ்வரூபம் 

380 
55 ஜ்யோதிஷ ஸ்வரூபம் 
56 ஜ்யோதிஷாபிமானிஹரி ஸ்வரூபம் 

381 
57 மீமாம்ஸா சாஸ்திர ஸ்வரூபம் 
58 மீமாம்ஸாதி தேவதா சந்திர ஸ்வரூபம் 

382 
59 நியாய சாஸ்திர ஸ்வரூபம் 
60 நியாய சாஸ்திராபிமானிவாயு ஸ்வரூபம் 

383 
81 தர்ம சாஸ்திர ஸ்வரூபம் 
62 தர்ம சாஸ்திராபிமானி தர்ம புருஷ ஸ்வரூபம் 

384 
63 

புராண ஸ்வரூபம் 
64 புராணாதிதேவதா ஸ்வாயம்புவமனு ஸ்வரூபம் 385 
65 இதிஹாஸ ஸ்வரூபம் 
66 இதிஹாஸாதி தேவதா பிரஜாபதி ஸ்வரூபம் 386 
87 பாரத சாஸ்திர ஸ்வரூபம் 

387 
68 பாரத சாஸ்திராபிமானி உமாமஹேசுவர ஸ்வரூபம் , 
69 பாஞ்ச ராத்ர சாஸ்திர ஸ்வரூபம் 

388 
70 பாஞ்ச ராத்ராபிமானி ஸங்கர்ஷண ஸ்வரூபம் 

389 
71 பாசுபத சாஸ்திர ஸ்வரூபம் 
72 பாசுபத சாஸ்திராபிமானி ருத்ர ஸ்வரூபம் 

390 
73 பாதஞ்ஜல சாஸ்திர ஸ்வரூபம் 
74 பாதஞ்ஜலா திதேவதா அநந்த ஸ்வரூபம் 

391 


63 


விஷய 


பக்கம் 


392 


394 


396 


. 


397 


398 


399 


13 


400 


. 


எண் . 

விஷயங்கள் 
75 ஸாங்கிய சாஸ்திர ஸ்வரூபம் 
76 

ஸாங்கிய சாஸ்திராபிமானி கபில ஸ்வரூபம் 
77 64, கலைகளின் பெயர்கள் 

பஞ்சபூதங்களுள் 
78 பிருதிவிதேவதா ஸ்வரூபம் 
79 அப்தேவதைகளின் ஸ்வரூபம் 
80 தேஜோதேவதா ஸ்வரூபம் 
81 

வாயுதேவதா ஸ்வரூபம் 
82 ஆகாசதேவதா ஸ்வரூபம் 

பத்து திக்குகளுள் , 
83 பூர்வா திக்கு தேவதா ஸ்வரூபம் 
84 

ஆக்னேயதிக்கு தேவதா ஸ்வரூபம் 
85 

தக்ஷிணதிக்கு ஸ்வரூபம் 
86 நைருருதி திக்கு தேவதா ஸ்வரூபம் 
87 பர்சிமதிக்கு தேவதா ஸ்வரூபம் 
88 வாயுதிக்கு தேவதா ஸ்வரூபம் 
89 உத்தர திக்கு தேவதா ஸ்வரூபம் 

ஈசான திக்கு தேவதா ஸ்வரூபம் 
81 

ஊர் துவாதிக்கு தேவதா ஸ்வரூபம் 
92 அதோ திக்கு தேவதா ஸ்வரூபம் 
93 அஷ்டநாக ஸ்வரூபம் 
94 

அஷ்டதிக்கஜ ஸ்வரூபம் 
95 அஷ்டதிக்கஜ பத்னிகளின் பெயர்கள் 

அஷ்டதிக்கு பாலர்களுள் , 
96 இந்திர தியானம் 

அக்னிதேவ தியானம் 

யம தியானம் 
99 நிருருதி தியானம் 
100 வருண தியானம் 


11 


401 


901 


402 


403 


404 


405 


97 


406 


98 


407 


408 


24 


64 


விஷய 


எண் . 


விஷயங்கள் 


பக்கம் 


409 


410 


411 


412 


413 


414 


415 


101 

வாயு தியானம் 
102 குபேர தியானம் 
103 ஈசான தியானம் 

அஷ்டவஸுக்களுள் 
104 

துருவவஸு ஸ்வரூபம் 
105 அத்வரவஸு ஸ்வரூபம் 
106 ஸோமவஸு ஸ்வரூபம் 
107 அப்புவஸு ஸ்வரூபம் 
108 அநிலவஸு ஸ்வரூபம் 
109 

அநலவஸு ஸ்வரூபம் 
110 பிரத்யூஷவஸு ஸ்வரூபம் 
111 பிரபாஸவஸுஸ்வரூபம் 

அஷ்டவஸுக்களின் வர்ண லக்ஷணங்கள் 

ஸப்த 7 மருத்துக்களுள் , 
112 ஆவஹமருத்து ஸ்வரூபம் 
113 விவாஹமருத்து ஸ்வரூபம் 
114 உத்வஹமருத்து ஸ்வரூபம் 
115 ஸம்வஹமருத்து ஸ்வரூபம் 
116 நிவஹமருத்து ஸ்வரூபம் 
117 அநுவஹமருத்து ஸ்வரூபம் 
118 வியவஹமருத்து ஸ்வரூபம் 
119 ஸப்தமருத்துக்களின் பெயர்களும் நிறங்களும் 
120 49 மருத்து ( வாயு ) க்களின் பெயர்கள் 

இவர்களின் ஸ்வரூபங்கள் 
121 தச . 10 விசுவே தேவர்களின் ஸ்வரூபம் 

ஸப்த 7 ஸமுத்திரங்களுள் , 
122 லவண ஸமுத்திர ஸ்வரூபம் 
123 இக்ஷ ஸமுத்திர ஸ்வரூபம் 
124 ஸுரா ஸமுத்திர ஸ்வரூபம் 


416 


417 


418 


4191 
420 
421 


422 


பக்கம் 


423 


424 


425 


426 
427 


428 


429 


65 

5 
விஷய 
எண். 

விஷயங்கள் 
125 ஸர்பிஸ் ஸமுத்திர ஸ்வரூபம் 
126 ததி ஸமுத்திர ஸ்வரூபம் 
127 க்ஷர ஸமுத்திர ஸ்வரூபம் 
128 சுத்தோ தக ஸமுத்திர ஸ்வரூபம் 
129 அஷ்ட 8. நதீ ஸ்வரூபங்கள் 
130 அவற்றுள் , கங்காநதீ ஸ்வரூபம் 

மற்றொருவிதம் 

மற்றுமோர் விதம் 
131 

யமுனா நதீ ஸ்வரூபம் 
132 கோதாவரி நதீ ஸ்வரூபம் 
133 கிருஷ்ணா நதீ ஸ்வரூபம் 
134 ரேவாநதீ ஸ்வரூபம் 
135 தாபீ நதீ ஸ்வரூபம் 
136 வேணி நதீ ஸ்வரூபம் 
137 ஸரஸ்வதீ நதீ ஸ்வரூபம் 
138 பர்ஜந்ய ஸ்வரூபம் 
139 அசுவதி தேவர்களின் ஸ்வரூபம் 

மற்றொரு விதமாக 
140 காமதே நு ஸ்வரூபம் 

மற்றொரு விதம் 
141 

துவாதச 12 ஆயுத ஸ்வரூபம் 

சக்தி திரயங்களுள் , 
142 பிரபு சக்தி ஸ்வரூபம் 
143 மந்திர சக்தி ஸ்வரூபம் 
144 உத்ஸாஹ சக்தி ஸ்வரூபம் 

உபாயம் 4 -களுள் , 
145 ஸாமோபாய தேவதா ஸ்வரூபம் 
146 தாநோபாய ஸ்வரூபம் 
147 பேதோபாய ஸ்வரூபம் 


430 


1 , 


431 


432 


433) 


434 


436 


437 


438 


439 


440 


66 


26 


விஷய 
எண் . 


விஷயங்கள் 


பக்கம் 


441 


441 
442 


443 


443 


444 


445 


446 


447 


447 
448 


449 


148 தண்டோபாய ஸ்வரூபம் 

சதுர்தச 14 மனுக்களுள் 
149 அவர்களுள் , முதலாவது , ஸ்வாயம்புவமனு 

தியானம் 
150 ஸ்வாரோசிஷமனு தியானம் 
151 உத்தமமனு தியானம் 
152 தாமஸமனு தியானம் 
153 

ரைவதமனு தியானம் 
154 

சாக்ஷஷமனு தியானம் 
155 வைவஸ்வதமனு தியானம் 
156 ஸரிய ஸாவர்ணிமனு தியானம் 
157 

தக்ஷஸாவர்ணிமனு தியானம் 
158 பிரம்ஹஸாவர்ணிமனு தியானம் 
159 தர்மஸாவர்ணிமனு தியானம் 
160 ருத்ரஸாவர்ணிமனு தியானம் 

வேத ஸாவர்ணிமனு தியானம் 
182 இந்திர ஸாவர்ணிமனு தியானம் 

நவ . 9. சிரஞ்ஜீவிகளுள் 
163 அசுவத்தாமாவின் தியானம் 
164 பலி தியானம் 
165 வியாஸ தியானம் 
166 ஹநூமத் தியானம் 
167 விபீஷண தியானம் 
168 கிருப தியானம் 
159 பரசுராம தியானம் 
170 பிரஹ்லாத தியானம் 
171 மார்கண்டேய தியானம் 

இவர்களின் நிறங்கள் 
172 மரீசி முதலிய 10 முனிவர்களின் ஸ்வரூபங்கள் 


161 


450 


451 


- 


. 


. 


452 


452 


453 


1. 


454 


465 


67 


27 


விஷய 


எண் . விஷயங்கள் 

பக்கம் 
பிருகுகணம் அங்கிரோகணங்களுள் , - 

456 
173 பிருகுகணம் 
1774 அங்கிரோகணம் 

457 

458 
சாஸ்திராபிமானி தேவதைகளின் பெயாகள் 
175 யக்ஷ ஸ்வரூபம் 

459 
176 விசுவகர்ம ஸ்வரூபம் 


நான்காவது பிரும்ஹ தத்துவநிதியின் 
விஷயானுக்ரமணிகை 

முற்றும் . 


68 


ஸ்ரீதகூ நியள உஷாஹரதயநாகா நி | 


1 


கயவண பஹலை , 


வ 


வட 


சூடாய : 


காரணாmer 


2 சுநவைரதகவ . 
3 சுகயகம் 

கஷாக்ஷரீ கரு 
5 சுஹிஸ w Mo ஹிதா 
6 சூமெய்வராண 
7 
8 உருராஜீ ஓ 
9 
10 காத வீயகே® : 
11 குஹூகஓ ( யாலெ ) 
12 அணீ 
13 அராவாயெரீ க . 
14 
15 வசாவதால் 
16 தி , 

வாநரீ கல : 
17 கரவாக 

தீ வாகன 
18 உதாதொய க 
19 மாகனா 


20 Kாவதீ க : 
21 நாராஹிஹவஹிதா 
22 

நாராயண வஹிதா ( ஷாக ) 
23 நரவிஹவராவாடி 
24 வவராண 
25 

வடிவிஹிதா ( வானராதுெ ) 


பாாதது 


69 


26 

வாலாதராம 
27 

வரத மிராக 
28 மைஉாக @ 8 

டெ 
29 

ஜாணவராண 
30 

ஐ ஐஐ கலா 
31 

ஓடலாஷரீய 
32 ஒவா நீ கரு 
33 ஓவிஷொதாவராண o 
84 ஹா மவத 
35 

20தலான 
36 ஜயவ : 


37 


38 


2 ஜாரி ஜாஹா 
சஹார தகொ 
ஜாக - ணெயராண 


39 


40 


வராண 


41 


ராஜாதா மீ கயல் 


42 


43 


44 


45 


46 


47 


ure கன் 
சாகாஷொதா கன . 
ுடியா2.0 
நஸிதெ 

தாவாவதா நட் 
வடுகலொவ க : 
வாராஹீ கனா 
பபாவாத 
பலாரா தினாகள் 
பலிவதா தாகா ! 
பணி நீ கன 
ெெபாவா 2 : 


48 


49 


50 


51 


52 


70 


ப 


53 பாலோ ஓ 
54 ஷொலஸ்ரீ கரும் 
55 ஸமாஹயே 
56 

ரமாவாத 
57 விவாதவொ : (ெெபாவா 20 ) 
58 2-3 

நஹிதா 
59 ராஜெவீகம் 
60 ஸொ ..நாயவஸ் 
81 

கடியா ஜஸ்டம் 
62 வரகவராண 


63 


வலவவாராஹீ கனா ! 


வ 


O 


64 

ஹந ea ந 
65 ஹொ : ( காநவண! ) 


71 


ஸ்ரீ தத்துவநிதியில் கூறப்பட்டிருக்கின்ற 

நூல்களின் பெயர்கள் . 


1 அதர்வண ரஹஸ்யம் 
2 அநந்தவ்ரத கல்பம் 
3 அஸ்வத்த கல்பம் 
4 அஷ்டாக்ஷ ? கல்பம் 
5 அஹிர் புத்ந்ய ஸம்ஹிதை 
6 ஆக்நேய புராணம் 
7 ஆம் நாயம் 
8 இந்த்ராக்ஷ கல்பம் 
9 காரணாகமம் 
10 கார் தவீர்ய கல்பம் 
11 


குஹ கல்பம் 


12 சண்டீ கல்பம் 


13 சந்த்ரா பரமம்வரீ கல்பம் 
14 

டாமர தந்த்ரம் 
15 துளஸீ மாஹாத்ம்யம் 
16 த்ரிபுரஸுந்தரீ கல்பம் 
17 திரியிசா கல்பம் 
18 தத்தாத்ரேய கல்பம் 
19 துர்கா கல்பம் 
20 

தூமாவதீ கல்பம் 

நாரஸிம்ஹ ஸம்ஹிதை 
22 

நாராயண ஸம்ஹிதை 
23 ந்ருஸிம்ஹ ப்ராஸா தம் 


72 


24 பத்ம புராணம் 
25 பத்ம ஸம்ஹிதை 
26 பாஞ்சராத்ர ஆகமம் 
27 ப்ரத்யங்கிரா கல்பம் 
28 

பகளா கல்பம் 
29 ப்ரும்ஹாண்ட புராணம் 
30 ப்ரும்ஹாஸ்த்ர கல்பம் 
3 ! பட்ட பாஸ்கரீயம் 


32 பவாநீ கல்பம் 


33 பவிஷ்யோத்தர புராணம் 
34 பாகவதம் 
35 மந்தரஸாரம் 
36 மயூகம் 
37 மல்லாரி மாறாத்ம்யம் 
38 மஹாலக்ஷ்மீரத்தகோசம் 
39 மார்கண்டேய புராணம் 
40 முத்கல புராணம் 
41 

ராஜமா தங்கீ கல்பம் 
42 


ராம கல்பம் 


43 ராமாஷ்டோத்ர கல்பம் 
44 ருத்ரயாமளம் 
45 லளிதோபாக்யாநம் 
46 வடுகபைரவ கல்பம் 


47 


வாராஹீ கல்பம் 


48 மாபர தந்த்ரம் 
49 

பாரதா திலகம் 
50 பயிவதத்வ ரத்நாகரம் 


731 


51 லிநீ கல்பம் 


52 பையவாகமம் 


53 


ஸ்யாமளா கல்பம் 


54 ஷோட்சீ கல்பம் 
55 ஸிங்கா பட்டியம் 


56 ஸித்தயாபர தந்த்ரம் 
57 ஸித்தாந்தபோகரம் 
58 ஸுதர்பபந ஸம்ஹிதை 
59 ஸுராதேவீ கல்பம் 
60 ஸோமநாத 

வல்லி 
61 ஸ்கந்தயாமளம் 
62 ஸ்காந்த புராணம் 
63 ஸ்வப்நவாராஹீ கல்பம் 
64 ஹநூமத்தியாநம் 
65 ஹேமாத்ரி 


74 


ஸ்ரீதவ நியள ஆயவோமெ லாபலவா08 | 


வாடெ வள 


வா 


சுவா! 


47 


26 


நவ 


65 


5 


Lo 


நெ 


209 


25 


( ஜி ) 


( ஜி ) 
ஜொகொ 


276 


22 


சொகா 
செல் 


299 


20 


கொல் 


389 
390 


191 
5 


வதலாலு 


வதாலும் 


75 


xx ஸ்ரீ தத்துவநிதி முதல் பாகத்தின் 

பிழை திருத்தம் . 


பக்கம் 


வரி 


பிழை 


திருத்தம் 


10 


25 


கிளி 


கனி 


19 


17 


களா 


களுமா 


48 


6 


வா 


68 


14 


ஜியோதிர் 


99 


28 


ஜிதிர் 
சேர்ந்த 
த்யா 


சோர்ந்த 


205 


21 


நிற 


233 


6 


நீறு 


363 


9 


பகள 


பகளா 


373 


3 


வரியை 


வரிசையை 


389 


25 , 27 
11 , 13 


12) 


பதாஸ்திர 


பதசாஸ்திர 


390 


458 


25 


களுக்கு லோக 


களுக்கு குபேரனும் , 
கலைகளுக்கு லோக 


|| ஸ்ரீ மணெயாய ந2 : !! 


1 சுய ஸ்ரீதத நி J : | 


لة 


கதாவினொ ஹோகிஜெவ.தாஜக்ஷண நியி : 1 


S7|| நிவிவு || 
ஸ்ரீ மணாயிவதயெ ந e : || ஸ்ரீஅணிகாெெய ந 21 || 


காலாயா விஷு வணஃ அதுஹுஜழ | 
வரவிளுவ ? நா யதாயெக வவ- விவொவாகுயெ !! 
@r ஷா நவயெ நவவி 

விகாவா நலயெ பாலாடி ! 
விவெஷிவ ம - விஜயெ ஹாரி.நீவைண yro 

கலவா தி.ஜொகஜ ந நீஜே நி .( நி ) ஆவலெ) 1 
ஜய வ . ஷெவி வாணெ ஜய ஓதாதி - ஹாரிணி | 
ஜய ஸவ மெதெ ஷெவி காஜி நகாஜு தொ 


ஸ்ரீ தத்துவ நிதி 


முதலாவது மஹாசக்தி தேவதா நிதி 
மங்களமுண்டாகுக . 

இடையூறுகள் நீங்குக . 
ஸ்ரீகணபதியை வணங்குகின்றேன் . ஸ்ரீமத் சண்டிகையை 
வணங்குகின்றேன் . 


ஸ்ரீதவ நியள 


2 


ஸகலவிதமான 

இடையூறுகளும் நீங்குவதற்காக , 
வெளுப்பு ஆடையையணிந்திருப்பவரும் , எங்கும் நிறைந் 
திருப்பவரும் , சந்திரனைப்போல் வெளுப்பு நிறமாக இருப்ப 
வரும் , 4 கைகளுடைய வருமான யானை முகமுடைய 
ஸ்ரீமஹாகணபதியை தியானம் செய்யவேண்டும் . 

செல்வத்தையளிக்கும்பொழுது புதிய பவழத்தைப் 
போன்ற நிறமுடையவளும் , வித்தியையை அளிக்கு 
பொழுது சரத்கால சந்திரனைப் போல வெளுப்பு நிறமாக 
இருப்பவளும் , பகைவர்களை வெற்றிகொள்ளும்பொழுது 
இந்திரலேக்கல்லைப்போல நீலநிறமாக இருப்பவளும் , மூன்று 
உலகங்களையும் படைத்தவளுமான அம்பிகையை 
எப்பொழுதும் வணங்குகின்றேன் . 


வாயாக . 


ஸகல 


ஹே சாமுண்டாதேவி ! நீ ஜயத்துடன் சிறந்து விளங்கு 

ஜீவராசிகளின் தாபத்தைப் போக்கு 
கின்றவளே நீ ஜயத்துடன் சிறந்து விளங்தவாயாக . 
எங்கும் நிறைந்து விளங்குகின்ற ஹே தேவி நீ ஜயத்துடன் 
சிறந்து விளங்குவாயாக . பத்திரகாளி உன்னை 
வணங்குகின்றேன் . 


ஹே 


ஸ்ரீஜாணிகாவிெ கடாக்ஷலுவீக்ஷணாசு | 
நிமா மத தாதாணா வராணவவவாவி | க | 
ய பலாஜெ . திஹாமா நாவேதாத, மிராவிட 
8.ஜொதிஷபரியா நா வலா TO Mv.J ஹ ) தவதம் | 
வாணாவூவாநா . வ வெவ தா நா வரயகவரயக 
Vாவாயுயவணா நா ஜூஷாவாஹ நறுக்ஷண 
வவாவியெயவஜாணா ஹொய த்த வாடி 
விஷ்வாஹாகாதிவெவா நா . வக்ஷணாநி வச! 


3 


பாதி நியா 


யமாவிகாஹொர கானுஜாதணாணாம் 
வாதசவலஜாடி நஷா வதவலா நா . சூகா கவி 
ஹீரராயீயாக ஷராஜஹீஹுஜா | 
உய ஸ்ரீ தகூ நியாவெ ) நவ நியாதக ஹொ 
ஆவது ஹொவகாராய ஆகாாவெ யயாதி | 
வக்ஷகாணெஷு வியிஷு தாதவொய நக , 28 | 

ஸ்ரீசாமுண்டாதேவியின் சுபகடாக்ஷ வீக்ஷணத்தினாலே 
வேதம் , ஆகமம் , தந்திரம் , புராணம் , தர்ம சாஸ்திரம் 
திஹாஸம் , உபதந்திரம் , மந்திரம் , ஜ்யோதிஷம் , சில்பம் 
ஆகிய இந்நூல்களிலிருந்து , அவைகளில் ஸாரமான சிறந்த 
விஷயங்களை எடுத்து , அவைகளைத் தனித்தனியே 
தொகுத்து , ஸ்ரீசாமுண்டாதேவி முதலிய தேவதைகளின் 
ஸ்வரூபங்கள் , ஆயுதங்கள் , நிறம் , ஆபரணங்கள் , வாஹ 
நங்கள் , லக்ஷனங்கள் , புஷ்பங்கள் , பெயர்கள் , வஸ்திரங்கள் 
இவைகளின் பேதங்கள் என்பனவும் , அதன் பிறகு 
விஷ்ணு , பிரம்ஹா , இந்திரன் முதலான தேவர்களின் 
லக்ஷணங்கள் , யுகம் முதலிய காலங்களின் பேதங்கள் , அக் 
காலத்தில் ஜனித்தவர்களின் குணதோஷங்கள் , அவைகளை 
யொட்டி அவசியமாகக் கூறவேண்டிய விஷயங்கள் , இவை 
களின் கிராமங்கள் ஆகிய யாவும் , உலகத்திற்குப் பயன்பட 
வேண்டும் என்ற நோக்கங்கொண்டு , ஸ்ரீமைஸுர் 
ஸம்ஸ்தாக மராராஜாவாகிய ஸ்ரீகிருஷ்ணராஜ மஹாராஜா 
அவர்களாலே , நவநிதி ஸ்வரூபமான ஸ்ரீதத்வநிதி என்ற 
சுபமான இந்நூலில் தெரிந்தவரையில் வெளியிடப்பட்டு 


இருக்கின்றன . 


இனி கூறப்படும் விஷயங்களை , இந்த வரிசைக்கிரம 
மாகத் தெரிந்து கொள்ள வேண்டும் . 

( 7 ) 
வாணா மாபாதிலக்ஷண ஆய ெநியள | 
விதி 
- ஆமெஷா நா . வக்ஷ ஷொக வி தீயகெ ! 


ஸ்ரீதவ நியள 


4 


தர தீயெ பலிவரொவா . நா அக்ஷணம் 8 தடி 
தபரீயெ வ , கராஷிஜெவாவ நிரவண்டிகூர் 
வக ெஹநக்ஷது, காஜா நா வ ஷண்டி 
ஷஷெஷொக ஹாரிக்ஷெசூபமா ராக்ஷணடி 1 
வலத பரிவக்ஷெதவலிஜாவிருக்ஷண்டி 
நிமா 2.த.சாதியக்ஷண . ஜொகஷனெ || யக || 
ஷொக வ ...நவ வா விவிவூவகளது கடி ! 
வவ ) நவ நியிஜா நாச வலா நியயொ நவ Wal 


முதலாவது நிதியில் சாமுண்டை முதலிய மஹாசக்தி 
களின் லக்ஷணம் கூறப்படுகிறது . 

இரண்டாவது நிதியில் விஷ்ணுமூர்த்தி பேதங்களின் 
லக்ஷணம் கூறப்படுகிறது . 

( 8 ) 


சைவ 


மூன்றாவது நிதியில் சிவமூர்த்திகளுடையவும் 
மூர்த்திகளுடையவும் லக்ஷணம் கூறப்படுகிறது . 

நான்காவது நிதியில் பிரம்ஹதேவர் , இந்திரன் முதலிய 
தேவதைகளின் வக்ஷணம் கூறப்படுகிறது . 

( 9 ) 


ஐந்தாவது நிதியில் , கிரகங்கள் , நக்ஷத்திரங்ள் . 
காலங்கள் முதலியவைகளின் லக்ஷணம் கூறப்படுகிறது . 

ஆறாவது நிதியில் , விஷ்ணு க்ஷேத்திரங்களுடைய வும் , 
சாளக்கிராம சிலைகளுடையவும் லக்ஷணம் கூறப்படுகிறது . 


ஏழ வது நிதியில் , சிவ க்ஷேத்திர லக்ஷணங்களு 
சிவலிங்கம் முதலியவைகளின் லக்ஷணமும் கூறப்படுகிறது . 

எட்டாவது நிதியில் , வேதங்கள் , ஆகமங்கள் , தந்திரம் 
முதலியவைகள் , இவைகளின் லக்ஷணம் கூறப்படுகிறது . 


5 


தி நியா 


ஒன்பதாவது நிதியில் , எண்கள் , எழுத்துக்கள் முதலிய 
கௌ துகங்கள் ( வேடிக்கையான விஷயங்கள் ) கூறப் 


படுகின்றன . 


இந்த 9 நிதிகளையும் அறிந்து கொண்டால் நவநிதிகளும் 
ஸுலபமாகக் கிடைப்பனவாம் . 

( 12 ) 


க. 


சுய ஸ்ரீ வாணெயா.ந . 

( நரவிஹவாலாமெ ) 
GDP ) தொதயாவணீ ஹெ ar லூ ஓ NIT Ma | 
திணெதாயளவ ர வ க ஜாவொயஹிதா உதா || 
க Jaயா விலாவா r வாரவீநவயொயாா | 
வணகவதா து ஸ்ரீரவா வாஹுவியாதி லதா || 

ஜாஸியாகிவக,ாணி வாண பலவவவீ நவி ) 
கலய 22ு ெெவவ சிகா .க்ஷிெெண : க 31 
ஊய பாவிக யொமெந வில தீவபாஷா ஹா | 
நாம் வா தயா வெடி காராக பாகா காநு || 
வணாயஜ மகா ZZ9UT-ாநு விலாணாகா2 Ma | 
தடியொ ஹிஷய 
yாவதி தலை | – | 
சூலொடி ) தகாஃகுல தடி ஸ்ரீ ரவாலலுவ : நு ! 

விஞொவகொாகறொவ நஃ | கூ || 
வலி.ஹெ ந வாசா நஜூ வாவலொமெஹெல JUNI 
வாகாவாகாத , ஹாவலவாவராஜீ மா 

ஸுரா || எ || 
வணீவொடி காயஜெயஷெரில் நாலிமீ | 

( ஓணபூவண -8) 


ஸ்ரீ தகூ நியள 


6 


1. ஸ்ரீசாமுண்டேகவர் தியாகம் 
( ந்ருஸிம்ஹ ப்ராஸாதத்தில் 


ஆவாள் . 


இங்கு சாமுண்டை என்று கூறப்படும் தேவியானவள் 
ஸுவர்ண நிறமும் அழகிய ஸ்வரூபமுமுடையவளாவாள் . 
3 கண்களும் , யௌ வநப் பருவமும் கோபமும் கொண்டு 
உயர ( ஆகாயத்தில் ) நிற்பவளாவாள் , சிறுத்த இடையும், 
விசாலமான கண்ணும் , பருத்து அழகான ஸ்தநங்களும் , 
ஒரேமுகமும் , அழகான கழுத்தும் , 20 கைகளுமுடையவள் 

( 2 ) 
வலதுபக்கம் கைகளில் மேலேயிருந்து , முறையே 
சூலாயுதம் 1 

கத்தி 2 சக்தியாயுதம் 3 சக்ராயுதம் 4 
பாணம் 5 சங்கம் 6 வஜ்ராயுதம் 7 அபயம் 8 உடுக்கை 9 
சுரிகை (சிறிய கத்தி ) 10 இவைகளையும் , இடது கரங்களில் 
( மேலேயிருந்து முறையே ) நாகம் 1 பாசம் 2 கேடயம் 3 
குடாரம் போடரி ) 4 அங்குசம் 5 வில் 6 மணி 7 துவஜம் 8 
கதாயுதம் ) 

10 இவைகளையும் தரித் 
திருப்பவளாவாள் . நினைத்த உருவம் எடுக்கும் சக்தி 
யுள்ளவளாவாள் . 

( 41 ) 


கண்ணாடி 


அந்த தேவியின் கீழே , மஹிஷாஸுரன் , துண்டிக்கப் 
பட்டு கீழே விழுந்த தலையையுடையவனாகவும் , அந்தக் 
கழுத்தில் தோன்றிய மனித உருவமுடையவனாகவும் , பயத் 
துடன் தூக்கிய கைகளையுடையவனாயும் , கோபமடைந்த 
வனாயும் , சூலத்தினாலே குத்தப்பட்டு ரத்தத்தைக் கக்கிக் 
கொண்டிருப்பவனாயும் , சிவப்பான புருவம் , மீசை , கண் 
இவைகளையுடையவனாயும் , ( அல்லது , புருவம் , மீசை , கண் , 
இவைகளில் வழியும் ரத்தத்தையுடையவனாயும் ) கழுத்தில் 
பாசத்தினாலே கட்டப் பட்டவனாயும் , ( தேவியின் வாஹன 
மான ) 

சிங்கத்தினாலே கடிக்கப்பட்டவனாயுமிருப்பவன் 
ஆவான் , 


7 


U GJi 


எ 


தேவியானவள் , இடதுகாலை சிம்ஹத்தின் மேலே 
வைத்துக்கொண்டும் , வலதுகாலை மஹிஷாஸுரன்மேலே 
ஊன்றியுமிருப்பவள வாள் . இவ்விதம் ஆயுதங்களுடன் 
கூடிய சண்டிகையான வள் , ஸகல சத்துருக்களையும் நாசம் 
செய்பவளாவாள் . 

( 7 ) 


2 . 


கய ராஜராஜெரீ யா நடி 

( ஷொல்பரீகம் ) 
கொழிகருவபயாவண யிவவாகாகவாவி நீடி | 
வளககானொவிதாநெகவ கொடக- கொயிலூாழி | க | 
ஆஹாவாட தாநெககொயிஷ மாணணைவாடி | 
ஜவாக ஹுஸைாகாரமாஜைவாஜைவாதிகாரி 2 || 
க க சொகாஸகாபமா உாலிக ரணாடி 
வாறாக- கொயிலூாசூக்ஷா வாவெகுடொ 

ஜவஜாடி | ங | 
வாபாக பொக்ஷ கொஉணவதுவாணலைசகராக 
கவனை தரிசுகொழிஞலாவிஜஜவாஸஸழ | ச || 
veவரதவரதொரஜவ ந நாணவாழ 
கொட்ரகொடிவழிதஸுயாகாயாகுதாடியரு 1 
வாஹூைதி @ கீஹூதஜாவ நா காகவொவ நாடி 
கடாக்ஷலாணீ நிய - சகாணாவண ஜொவ நாடி 
லயெணவாகாரணிைதாடகணிைதாடி 
U 

" க , தாராஸாகார நாவலாஷாணபொஷி.மீ , ! எ || 
உாலிஹீஜஸஜொஹலநெஹைபாநாவலி , 
வீணாரவவபூரணாதாயி நிஜவாணீமுணொடியாடி 141 


அ 


ஸ்ரீ தகூ நியௗ 


8 


கவ ரவீடிகாமநலஸுமாலிதவியதாம் 
உணிவ -புணஉவ - வகவொனமாகவூலாடி | கூ 1 
ஆளுவஉநாவொஜா ஸஹஸிதெக்ஷணாடி ! 
உணி 2ஐஸுதெண வினாஸசகலகலாாடிய 
ஸ்ரீதகலை தீவூதஜுஜவஜீ வதஷயாடி | 
தரீய நிவெெஹs giveுவிவழுவாடியக ! 
தாரஹாரபெலுாலக ஐநஹாடகஹூயாா, 
கலார ந நய -தி . வஜீஹிதொராடி || M2 || 
சு . நவா - தவடிதா நாஜவ நலவாடி 

வ J-தஜ.வொரகாணா முஷாலாஜகாடி 
பலிஜா நஜEpmay வாலாஜஜுஜா | 
தெதெ வெயவயைகேடாடிகாகணாயாயச | 
களகணீ " நாஸா விவொஷீ 

வா ந நா | 
லவ_ UJ ஜாாவெஷா லவாஹாணலூஷிதாக 
வரு நாமகவ ம 

நாமாலி நீடி | 
காாணெயிரொரத நிவரஷவாணாஜாடி கா 
வதுவெதாஸ நாஸீ.நா வவவூணவா May ! 

( Vாவண_8 ) 


2. ராஜராஜேசுவரீ தியா நம் 

( ஷோடசி கல்பத்தில் ) 
கோடிமன் மதன்களின் அழகையுடைய சிவபெருமானின் 
டது மடியில் வீற்றிருப்பவளும் , ஒரே காலத்தில் உதித்த 


9 


தி நியி 


கோடிக்கணக்கான சந்திரன் கோடிக்கணக்கான சூரியனைப் 
போன்ற பிரகாசத்தையுடையவளும் , தனது ஒளியினாலே 
சிவப்பாகச் செய்யப்பட்ட அநேககோடி பிரம்ஹாண்டங் 
களையுடையவளும் , சம்பரத்தம் பூவைப் போன்ற நிறம் 
உடையவளும் , அஜபையாகவும் , அஜபாரூபியாகவும் 
இருப்பவளும் , குங்குமப்பூவின் மத்தியபாகத்தைப் போன்ற 
பிரகாசமுடையவளும் மாதுளம் பூவைப்போன்ற சிவப்பு 
நிறமுடையவளும் , ஒரே ஸமயத்திலுதித்த கோடி 
ஸூரியனைப்போல தேஜோமயமாக பிரகாசிப்பவளும் , 3 
கண்களையுடையவளும் , பாலசந்திரனுடன் கூடிய 
மதடத்தையணிந்திருப்பவளும் , பாசம் , அங்குசம் , கரும்பு 
வில் , புஷ்பபாணம் இவைகளுடன் திகழுகின்ற கைகளை 
யுடையவளும் , அசைவற்ற ஆயிரக் கணக்கான மின்னலைப் 
போன்ற காந்தியடைய மஞ்சள் நிறமான பட்டாடையை 
யணிந்திருப்பவளும் , ஸமவட்டமாகவும் அழகான வட்ட 
வடிவமாகவும் இருக்கின்ற துடைகள் , ஜகநம் ( பிருஷ்ட 
பாகம் , அல்லது அடிவயிறு ) ஸ்தநமண்டலம் இவைகளை 
யுடையவளும் , மகுடாக்கிரத்திலிருக்கின்ற சந்திரனிலிருந்து 
பெருகுகின்ற அமுதத்தினாலே 

நினைந்திருப்பவளும் , 
நெற்றியில் திலகம்போல் பிரகாசிக்கின்ற கண்ணை 

கண்ணையுடைய 
வளும் , விரும்பியவற்றையளிக்குமாற்றலுள்ள கண்களை 
யுடையவளும் , கடைக்கண் வழியாக பெருகுகின்ற கருணை 
நிறைந்த கண்களையுடையவளும் , ஸுரியசந்திர மண்டலங் 
களைப்போன்று விளங்குகின்ற ரத்தங்கள் பதித்த தோடுகளை 
யணிந்திருப்பவளும் , சுக்கிர நக்ஷத்திரத்தைப் போல் பிரகாச 

நாஸாபரணத்தையணிந்திருப்பவளும் , மாதுளை 
முத்துகளோ என்று ஸந்தேஹிக்கத்தக்க பல்வரிசைகளை 
யுடையவளும் , வீணையின் ஒலியைப் பழிக்கும் தனது சொற் 
சுவையையுடையவளும் , பச்சைக்கர்ப்பூர வாஸனை கமழும் 
தாம்பூல வடயத்தின் வாஸனையினாலே திகந்தங்களை 
வாஸனையுள்ளவைகளாகச் செய்கின்றவளும் , ரத்தக் 
கண்ணாடியின் செறுக்கைப்பழிக்கின்ற போல பலகத்தின் 


மான 


ஸ்ரீதவ நியௗ 


10 


ஒலியையுடையவளும் , அழகு நிறைந்து மாசற்று விளங்கும் 
முககமலத்தையுடையவளும் , புன் சிரிப்புடன் கூடிய கடைக் 
கண் பார்வையையுடையவளும் , மணிமயமான மங்கள 
ஸுத்திரத்தினாலே பிரகாசிக்கின்ற சங்குபோன்ற கழுத்தை 
யுடையவளும் , தன்னை அண்டியவர்களுக்கு வேண்டியவை 
களைக்கொடுக்கின்ற கல்பவிருக்ஷமாக விளங்குகின்ற நான்கு 
கைகளையுடையவளும் , ரத்தங்கள் பதித்த மோதிரங்களை 
யணிந்து திகழுகின்ற தளிர்போன்ற 

விரல்களையுடைய 
வளும் , ஒளிமிகுந்த ஹாராவளிகளையணிந்து பிரகாசிக்கின் 

ற 
தங்க மலை களைப்போல பிரகாசிக்கின்ற ஸ்தநங்களை 
யுடையவளும் , ஸ்தநபாரத்தினாலே வணங்கிய மத்திய பாகத் 
தில் திருவலி( 3 மடிப்பு )யினால் மனோஹரமான உதரத்தை 
( அடிவயிற்றை ) யுடையவளும் , விலை மதிக்க 

முடியாத 
ரத்தங்கள் பதித்த அரைநூல் மாலையை ஜகநஸ்தலத்தில் 
( அடிவயிற்றில் ) அணிந்திருப்பவளும் , நன்கு வட்டமாக 
இருக்கின்ற துடைகளையுடையவளும் , நன்கு (வெளிப்படை 
யாகத் தெரியாமல் ) மறைந்து காணப்படுகின்ற கணுக் 
காலையும் கணுக்கால் முண்டையுமுடையவளும் , ஒலிக்கும் 
மணிச்சிலங்கையையணிந்து அழகாகத் திகழ்கின்ற பாதங் 

விளங்குகின்றவளும் , ரத்தங்கள் பதித்த 
கழுத்தணி , வளையல் , கிரீடம் , தோள்வளை , கங்கணம் , 
இவைகளையணிந்திருப்பவளும் , சங்கம் போன்று அழகான 
கழுத்தையுடையவளும் , அழகான நாஸிகையையுடைய 
வளும் , கோவைக்கிளிபோன்ற ஓஷ்டத்தை ( உதட்டை ) 
யுடையவளும் , 

சந்திரனைப்போன்ற முகமண்டலத்தை 
யுடையவளும் , ச்ருங்கார ரஸபாவத்தை விளக்குகின்ற 
ஸகலவிதமான ஆடை ஆபரணங்களையும் அணிந்து கொண்டு 
விளங்குகின்றவளும் , சந்தணம் , அகில் , பச்சைக்கற்பூரம் , 
புனுகு இவைகளாலே நறுமணம் கமழும் கந்தத்தை தரித் 
திருப்பவளும் , காரணேசனுடைய சிரஸ்ஸிலுள்ள ரத்நங் 

வருடப்பட்ட பாதபத்மங்களை யுடையவளும் , 
பஞ்சப்ரேதா ஸநத்தில் வீற்றிருப்பவளும் , 

வீற்றிருப்பவளும் , பஞ்சப்ரணவ 


களுடன் 


களாலே 


11 


IA GL | 


கக 


ஸ்வரூபிணியுமான (ராஜராஜேசுவரீ தேவியை வணங்கு 
கின்றேன் . ) ( ஸிந்தூரவர்ணம் . ) 


ஹாகாணீயாநம் 
( அணிகல ) 


வ வக மஷூெ வாவவரிவாங 

Ta 

மிர 


UTOMO லெநயதீ கரெஜி ணய நா லவாஜ் 

ஜூஷாவரதா 
நீறா -தினாவ வாயகா வெலவெ ஹாகாவிகா 
யாமைௗசு ஓவித ஹாள கறுஜொ ஹு 

ஐயா ெெகடக 


( நீழுவண_3 ) 


3. மஹாகாளீ தியாதம் . 


( சண்டீ கல்பத்தில் ) 


கத்தி 1 , சக்தி கதை 3 , அம்பு 4. வில் 5 , பரிகம் 6 , 
சூலம் 7 , புஸுண்டி 8 , சிரஸ்ஸு 9 , சங்கு 10 , ஆகிய 
ஆயுதங்களை தரிப்பவளும் , 3 கண்களுடையவளும் , ஸகல 
அங்கங்களிலும் ஆபரணங்களையணிந்திருப்பவளும் , இந்திர 
நீலக்கற்களைப்போல நீலமான சரீரகாந்தியையுடையவளும் , 
10 முகங்களும் , 10 கால்களுமுடையவளும் , மஹாவிஷ்ணு 
வானவர் தூங்கிக்கொண்டிருக்கையில் ( தன்னை ஹிம்ளிக்க 
வந்தவர்களான ) மது - கைடபர்களை வதம் செய்வதற்காக 
( விஷ்ணுவை விழித்தெழும்படி செய்யவேண்டுமென்று ) 
பிரம்ஹாவினாலே துதிக்கப்பட்டவளுமான மஹாகாளியை 
வணங்குகின்றேன் . ( நீலநிறம் . ) 


க. 


12 


ஸ்ரீதவறியள் 


கா 


ச . ஹோ r யா நடி 

( அணீகயெ ) 
சக்ஷஹ கவ O மஜெஷகர வ . ய நம் 

கணி 
உண பதிவை வ8- ஜஜ. வணா ஸுரா 

ஜாஜ நடி 
UU00 வாஸுநெவ உயதீ ஹா 

ஹெெெஜய் 

ஆவாஜவலா 
வெலவெ ெெஹரிஹநீதிஹஉஹாஜீ, ஸெரொஜ 

ஹிதாடிாக ! 

( ஆவாஜவணம்) 
4. மஹாலக்ஷ்மீ தியா நம் . 

( சண்டீகல்பத்தில் ) 


ஜபமாலை 1 , அங்குசம் 2 , கதை 3 , அம்பு 4 , வஜ்ரா 
யுதம் 5 , தாமரைமலர் 6 , வில் 7 , கிண்டி 8 , தடி 9 , சக்தி 
யாயுதம் 10 கத்தி 11 , கேடயம் 12 , சங்கு 13 , மணி 14 , 
ஸுராபாஜகம் ( மது பாத்திரம் ) 15 , சூலம் 16 , பாசம் 17 , 
சக்கிரம் 16 , ஆகிய 18 , ஆயுதங்களையும் ( 18 கைகளில் ) தரித் 
திருப்பவளும் , தளிர் அல்லது பவழம் போன்ற நிறமுடைய 
வளும் , மஹிஷாஸுரனை வதைத்தவளும் , பத்மாஸநத்தில் 
இருப்பவளும ன மஹாலக்ஷ்மீ தேவியை ஸேவிக்கின் றேன் . 
( பவழம் அல்லது தளிர்நிறம் . ) 
( ந . சுய ஹாலா தீயா நடி 

( அணீக ) 
வணாஹவா நிலவுலளவக , w ஸாயக 
ஹாஜெடிய தீ . வடநாதவிலக பரீதா 

துறு உலாடி 


13 


மதி நிமிர் 


க. 


மளதெஹவ்லவா. திரஜமதாசாயாஹூதாஉஹா- 
வவபாகது . லாலுதீ 8 ஜஜெ லாஜி 

ெெதாழ c ழக 

( ஜெ.தவண_8 ) 


5. மஹாஸாஸ்வதீ தியா நம் . 

( சண்டீகல்பம் . ) 


மணி 1 , சூலம் 2 , கலப்பை 3 , சங்கம் 4 , உலக்கை 5 , 
சக்கிரம் 6 , வில் 7 , அம்பு 8 ஆகிய 8 ஆயுதங்களையும் , 
( 8 சைகளில் ) தரித்தவளும் , சரத்காலத்தில் பிரகாசிக்கும் 
சந்திரனைப்போன்ற காந்தியையுடையவளும் , கௌரி 
தேவியின் தேஹத்திலி ருந்து தோன்றியவளும் , மூன்று 
உலகங்களுக்கும் ஆதாரமாக இருப்பவளும் , சும்பன் 
முதலிய தாநவர்களை வதைத்தவளுமான 

மகாஸரஸ்வதீ 
தேவியைப்போற்றுகிறேன் . ( வெளுப்புநிறம் . ) ( 1 ) 


கய முறிதொவாவாநரீதா ஸ்ரீவக , தெவதா 

யா நா வாால தெ || 

சு . கணிசாவிலிலிஜெவதாயா நடி 
கணிசா ஹிேஜா ெெவவ மாரிஜா அவினா தயா ! 
வாவி நாகாக வ . வலிவ . வாஷ ஜூதய : | க!! 
கிஸிலிஜவ- R8 உபாஸிலய சரிதா: | 
வாதா ஷெவதவாஹா: ஜவாகஹிஜாம் || 


விதாவணி கவாறு து தி . ஜகஜாடி 
உயா நா உயயா வண_ா : யொமிஸிர நிஷெவிதா : | » !! 

( கவண_8 ) 


ஸ்ரீதகூ 

நியள் 


14 


லலிதோபாக்கியாநத்தில் கூறப்பட்டிருக்கும் 
ஸ்ரீகக் தேவதைகளின் தியா நம் துவக்கம் . 

6. அணிமாதி ஸித்ததேவதா தியா நம் . 
அணிமா 1 , மஹிமா 2 , கரிமா , 3 லகிமா 4 , பிராப்தி , 
பிராகாமியம் 6 , ஈசித்துவம் 7 , வசித்துவம் 8 , முக்திஸித்தி 9 , 
ஸர்வஸித்தி 10 , என்ற பத்துவிதமான ஸித்திதேவதைகள் 
கூறப்பட்டிருக்கின்றன . 

இந்த தேவிகள் எல்லோரும் 4 கைகளும் , சம்பரத்தம் 
பூவைப்போன்ற நிறமுமுடையவர்களாகவும் , சிந்தாமணி 1 , 
மண்டையோடு 2 , முச்சூலம் 3 , சித்தகஜ்ஜனம் ( கஜ்ஜளம் 
மை ) இவைகளை தரித்திருப்பவர்களாகவும் , கருணை நிறைந் 
தவர்களாகவும் , யோகிகளாலே ஸேவிக்கப்பட்டவர் 
களாகவும் இருப்பவர்களாவார்கள் . ( சிவப்பு நிறம் ) ( 3 ) 


எ , 


*பமாக்ஷஸஹி.தாஷகாதரகாயா நடி 
வராஹீ அமெரீ ெெவவ களனாரீ ெெவவீ தயா | 
வாராஹி ெெவவ காஹெரீ, வாணா ெெவவ வ K N 


ஹோமாஷ 90 ஜிஜுஜா: பெலாணவிழ ஹாஃ | 
கவா கவறு ெெவவ விலானாாகவால ra [ 2 ] 


பயாகோ 


கயவா ந வ காரெண கெவிசு யாநா வ வக்ஷக | 
வஹாவினாகாரா வரலா M.Jury 
வரஹா நா வா வி . நா . யாரயத வக்திதா: | 

( ஈதவண :) 
1. மஹாலக்ஷ்மியுடன் அஷ்டமா துருகைளின் தியாநம் . 

பிராம்ஹீ 1 , மாஹேந்திரீ 2 , கௌமார் 3 , வைஷ்ணவீ 4 


15 


தி நியில் 


என்று 


வாராஹீ 5 , மாஹேந்திரீ 6 , சாமுண்டை 7 , மஹாலக்ஷ்மீ 8 , 

ற அஷ்டமாதாக்களும் , 2 கைகளும் , சிவப்பு நிறமும் , 
சிவப்பு ஆடையுமுடையவர்களாவார்கள் . கபாலம் , லோத் 
பலம் இவைகளை கைகளில் தரித்துமிருப்பவர்களாவார்கள் . 
அல்லது வேறு விதமாகவும் சிலர் தியாநத்தைக் 
கூறுகிறார்கள் , 

பிராம்ஹீ முதலியவர்கள் , ( பிரம்ஹா முதலியவர்களின் 
சக்திகளாகையால் , அவர்கள் ) பிரம்ஹா முதலியவர்களைப் 
போன்ற ஆகிருதியும் , பிரம்ஹா முதலியவர்களைப்போன்ற 
ஆயுதங்களும் , பிரம்ஹா முதலியவர்களுக்குச் சிறப்பான 
அடையாளங்களும் உடையவர்களாகவும் , இருப்பவர்க 
ளாவார்கள் 

கூறப்பட்டிருக்கிறார்கள் . ( சிவப்பு 
நிறம் . ) 

( 31 ) 
சுய வலவலக்ஷொஷிணா uva w ரா 

நெவதா யா நா 
ராவிரவ நாயக: ஹஜெ : ககோதிவி : | 
ஜாலிப்ஷகானா 8 வீதாவர நாஹாா: | க ! 
அதுஹுஜா ஹுஜ20.ஆயததும்புகரவாணிகாம் | 
காகவிஜொனாக்ஷம் தாவலா நானா நி onJ ண || 
வ_வலக்ஷொவிணீ ெெவவ லவ - விரோவிணீ தயா 
வலவாகஷிணி கா அ தயா ஸவ_வகை | ங I 
வலவெபாநாஷி நி சா அஷஹீ லவ - மஹாக Ur | 
ஸவ வெவரிகோதுலவ_ஹீஜா தயாவாா | ச ! 


வலவபூயொ நிர நவதி தயா லவ - திரவணி 
ஜதெதாஃ கயிதா லீவு .28 சாயிஜெவதா ரு ! 

(ஈகவண -8 ) 


16 


கசு 


ஸ்ரீதவ நியள் 


8. ஸர்வஸம் ஷோபிணீ முதலிய 

தசமுத்திராதேவதா தியாநம் . 
முத்திரைகளின் அதிதேவதைகள் , தாமரை மலர் 
போன்ற கைகளில் அந்தந்த முத்திரைகளை வஹித்தவர் 
களாகவும் , மாதுளை மலர்போன்ற மேனியையுடையவர் 
களாகவும் , பீதாம்பரத்தையணிந்து மனோ ஹரமான 
ஆதருதியையுடையவர்களாகவும் , 4 கைகளையுடையவர் 
களாகவும் , 2 கைகளில் கத்தியையும் கேடயத்தையும் 
வஹித்திருப்பவர்களாகவும் , ( மது ) மதத்தினாலே சிவந்த 
கண்களையுடையவர்களாகவும் , இருப்பவர்களாவார்கள் . 
அவர்களின் பெயர்களைக் கேழ்ப்பாயாக , 

ஸர்வஸம் க்ஷோபிணீ , ஸர்வவித்திராவிணீ 2 , ஸர்வா 
கர்ஷிணீ , ஸர்வவசங்கரி 4 , ஸர்வோந்மாதிரி 5 , ஸர்வ 
மஹாங் தசா 6 , ஸர்வ கேசரீ 7 , ஸர்வபீஜை 8 , ஸர்வயோநி 9 
ஸர்வ திரிகண்டிகை 10 , என்ற இவர்கள் தசவித முத்திரை 
களின் அதிதேவதை உள் ஆவார்கள் . ( சிவப்புநிறம் ) ( 5 ) 


க . 


சுய மயொழிநீ யா நடி 
காகாகஷிபுணிகா ெெவவவவா கஷிணிகா கயா 
கஹகாராஷிணீவ ஸவாபுகஷிபணிகா கனா 
ஊரகஷியணிகா நிதாாவாகஷிபணிகா கறா 
ரஸாகஷிணிகா ெெவவ மாயாகஷிணிகா கறா 1 
விதாகஷிணிகா நிதா ெெயய பாகஷி பணிகா கா 
ஷரதாகஷிபணிகா நிதா நாசாகஷிணிகா களா ! 
வீஜாகஷிபணிகா நிதா வாதாகஷி பணிகா கவா | 
சுரேகாகஷிணீ நிதரபரீராகஷிணீவராசு! 
வாதார ஷொபா நிதா வ கறாரவார பாதயம் 


17 


பபதி நியில் | 


விஐ T2-2 ( வ ) காரா : 25 வஹலிதா ந நாம் ! 


வதஜாஜிணெதார வசாய கேடெபாயோ: | 
வாவவாணள வவள உயா நா வ காதயம் || • }} 

( ரதவண ) 


9. குப்தயோகிநீ தியா தம் . 


காமாகர்ஷி a 1 , புத்தியாகர்ஷிண் 2 , அஹங்காரா 
கர்Sa3 , ஸர்வாகர்ஷி a4 , ஸ்பர்சாகர்ஷிணீ 5 , ரூபா 
கர்ஷி a 6. ரஸாகர்ஷிணீ 7 , கந்தாகர்ஷிணீ 8 , சித்தா 
காஷிணி தைரியாகர்ஷிணி 10 , ஸ்மிருத்தியாகர்ஷிணீ 11 , 
நாமாகர்ஷிணீ 12. பீஜாகர்ஷண 3 ஆத்மாகர்ஷிணீ 14 , 
அமிருதாகர்ஷிணீ 15 , சரீராகர்ஷிணி 16 ஆகிய இந்த 16 
தேவதைகளும் , ஷோடச நித்தியா தேவிகளென்றும் , 
ஷோடச கலா ரூபிணிகளென்றும் ( குப்தயோகினி 
களென்றும் ) கூறப்படுவார்கள் . 


இவர்கள் , பவழமரத்தைப் போன்ற ( பவழச்சாற்றின் ) 
நிறமும் , புன்சிரிப்புடைய முகமும் , 4 கைகளும் , 3 கண் 
களும் , அரைவட்டசந்திரனுடன் கூடிய கிரீடமும் , வில் , 
அம்பு , கத்தி , கேடயம் , இவைகளை தரித்த கைகளும் 
தெய்வத்தன்மை வாய்ந்த சரீரகாந்தியையு முடையவர் 
களாவார்கள் . ( சிவப்புநிறம் ) 

( 6 ) 


ய . 


கய தாயொழிநீ யாநம் 


க.நஜகபல er z. ந ஜஜெவனா - 2 தீயகா | 
அ .54 நா . ஐ 8 உமா.தாயா லஹ | க || 


கஜரெவா வா ந ஐவெமா ந ஜா.காவி வ 
கமகாஜிம வாா ெெவதாஷெவொ ஜவாவிஷ : || 2 | 


$ 4 


ஸ்ரீ தவறியள் 


18 


உக்ஷவாவா வாராது வாக 2 -தாடி 
ஸில தொடில விகாஜிராவிமாரா அலி தாயோ | 

( பதவண . ) 


10 . 


குப்ததாயோகிநீ தியா நம் . 


அநங்ககுஸுமை 1 , அருங்கமேகலை 2 , அநங்கமதனை 3 , 
அநங்கமதநாதுரை 4 , அநங்கரேகை 5 , அநங்கவேகை 6 , 
அநங்காங் சசை 7 , அநங்கமாலிநீ 3 , ஆகிய 8 தேவிகளும் , 
சம்பரத்தம்பூவைப்போன்ற நிறமும் , கரும்பு வில் , புஷ்ப 
பாணம் , புஷ்ப கந்துகம் ( கந்துகம் - பந்து ) நீலோத்பலம் , 
இவைகளை தரித்த கைகளும் , லலிதாதேவியின் ஆணையினால் 
அடைந்த சிறந்த பராக்கிரமமுமுடையவர்களாவார்கள் . 
( இவர்களுக்கு குப்ததரயோகிநிகள் என்று பெயர் .) 
( சிவப்புநிறம் . ) 

( 3 ) 


கக 


சம ஸவூஷாயயொழிமீ யா நடி 
லவ_வல க்ஷொஹிணீவா: பவாயாவயா 

யுதா : 
வெணீகர தகவஜெலாகா : ஹி தினகொஜமாக) 
கதி கீவ ஓலாவா கானா நாவாவிஷ : | 
வஹிவாவ வாஜிவாண ) வஹி வஸி, தமா \\ 2 }} 
வழிவகராவ வகை உயா நா தீவவியம் | 
க Tெ ஆதி கலா: காலை OUAN2 S வடிங] 
சூதாதய ெெவதா அஜிதாயா கஹௗஜவ v : | 
லவ_வலக்ஷொஜிணீ ெெவவ வவவ... விரோவிணீ தயா | 
வலவாகஷிணிகா தி : லவ ராஜா நிகா தயா | 
வவவலவொஹிநீ தி : லவ - விரிகா குமாரு 


19 


பதி. நியி ! 
வலவபுஜ J ஹிணிகா பதி : தயா லவ_வகரீ ! 
லவபாஜி.நிகா பகி : ஸவெரநாதி நிகா தயா 1 • ! 


லவபரய வமாயிகா பாதி : வலவலவசவ a | 
லவதையீ பகி : லவ -210அக்ஷய கரீ ! 
ஐ.தேவ லவாயா நா . நாகரி கவிதா நி வெ ! 

( ஈகவண -8 ) 


11. ஸம்பிரதாயயோசிநீ தியாநம் 


பலகை , 


ஸர்வலம் க்ஷோபி முதலிய ஸம்பிரதாய யோகிநிகள் 
பின்னிய கூந்தலும் , ஸிந்தூர திலகம் தரித்த அழகிய 
முகமும் , மிகக்கொடூரமான ஸ்வபாவமும் , பிரளயகாலத் 
தீயைப்போன்ற சரீரகாந்தியும் , வந்ஹிசாயம் , வந்ஹி 
பாணம் , வந்ஹிரூபமான கத்தி , வந்ஹிசக்கிரமென்னும் 

இவைகளை தரித்த கைகளும் , ( வந்ஹி - அக்கினி , 
சாபம் - வில் , ) ஒளிவீசும் தேஹகாந்தியும் , எரிந்த மன்மத 
னுடைய பஸ்மத்திலிருந்து உண்டான பண்டாஸுரனிடத் 
தில் கோபமுமுடையவர்களாவார்கள் . 

இவர்கள் , லலிதாதேவியின் ஆஜ்ஞையைச் செய்யும் 
சக்திகளாவார்கள் . எனவே , இவர்களுக்கு ஆஜ்ஞா 
சக்திகள் என்று பெயராம் . இவர்களுக்கு : 

ஸர்வஸம்க்ஷோபிணீ 1 , ஸர்வவித்திராவிணீ , ளர்வா 
கர்ஷிணீ 3 , ஸர்வாஹ்லாதிநீ 4 , ஸர்வஸம்மோ ஸி 5 , 

ஸர்வ 
ஸ்தம்பிநீ 6 , ஸர்வஜ்ரூம்பிணி 7 , ஸர்வ வசங்கரீ 8 , ளர்வ 
ரஞ்சிநீ 9. ஸர்வோருமாதிரி 10 , ளர்வார்த்த ஸாதிகை 11 , 
ஸர்வஸம்பத்பிரபூரிணீ 12 , 

ளர் வமந்திரமயீ 13 , 
துவந்துவக்ஷயங்கள் 14 , என்று பெயர்களாசம் . இவர் 
களுக்கு ஸம்பிரதாய 

யோகி நிகள் என்று பெயர் . 
( சிவப்புகிறம் . ) 

( 7 ) 


ஸர்வ 


ஸ்ரீதவ நியள 


20 


க 2 . 


சுய கவொதீணயொமி நீ யாநம் 


தாரமாழி கலைமகாபா : வா வாஜெவவ 
மா . வணாகணி . ெெவவ உயாநா தீவவிழ, ஹா : | கா 
வெஷலிக 

லாகபிறந் நா : | 
ஊதாவபாவி நானா நி ஸ ar கண.ய ஜ ( 21 


ஸவ பூஸிலிவூ ஷெ லவ - ஸவசவா தயா 
வலவவியாகரீ ஜெவீ வலவ_2. மலகாரிணீ ங ! 


வலவ - காகவா நெவீ லவ_ வேவி நாபரி நீ | 
லவ_2J- வூகநீ லவவிவ நிவாரிணீ | சு || 


வலவாஜரீ வெ லவ லௗலாம சாயி ! 
உரொதா : கயிதா வெம் உயயா வரிதாயா 15 ! 

(ரெதவண -3 ) 


12. குலோத்தீர்ணயோகிந் தியாநம் . 
இந்த யோகிநிகள் , ஸ்படிகத்தின் நிறமும் , பரசு ( ம ) 
பாசம் - கதை - கண்டாமணி இவைகளை தரித்த கைகளும் , 
பிரகாசமான உடலும் , அஸுரனிடத்தில் கோபமும் ,, 
வளைந்த புருவமுமுடையவர்களாவார்கள் . ஹே குடத் 
திலுதித்தோ னே ! இவர்களின் பெயர்களைக் கூறுகிறேன் . 
கேட்ப்பாயாக . 


ஸர்வஸித்திப்பிரதா 1 , ஸர்வஸம்பத்பிரதா 2 , ஸர்வப் 
பிரியங்கள் 3 , ஸர்வமங்கள காரிணீ 4. ஸர்வகாமப்பிரதா 5 , 
ஸர்வதுக்கவிநாசி 

நீ 6 , ஸர்வமிருத்தியப்பிரசமநீ 7 , ஸர்வ 
விக்கிரு நிவாரிணீ 8 ஸர்வாங்க ஸுந்தரீ 9 , 
ஸௌபாக்கிய தாயி 10 , என்ற 10 பெயர்களும் குலோ 


ஸர்வ 


21 


பாதி நிய 


தீர்ண யோகிநிகளின் பெயர்களாம் . இவர்கள் தயை 
நிறைந்த மன முடையவர்களாவார்கள் . (வெளுப்புநிறம் ) 


கங . 


சம நிமல - யொழி நீ யா நம் 


நிமலயொமி .நீ நாஜா வரயிதா உா கதிதா: | 
வலவ -3 ஜதா லவ - பாகி ஸெெவ yp ய_வ நாயி ||க]] 
லவ ஐநா நாயீ ஜெ விவவாயிவி.நா . நீ ! 
லவாயாராலாவா லவ - வாவஹாா தயா lett 
லவபா நாயீ ஜெ வாக்ஷாலா Ma | 
வலவெ.வி தவராஜெ i காமளாஸவிஷ 8 ங l 
வாதாரதஹுஜா ஜெயா: வஜ A. வ தொகாடி ! 
வது ெெவவவவிஷாணா : ஹணாரவயொடி , தா 8|| 

( பெதவண -38 ) 


13. நிகர்ப்பயோகீநீ தியா தம் 


நிதர்ப்பயோகிங்கள் என்பவர்கள் , 

பத்துப்பெயர் 
களாவார்கள் . அவர்களின் பெயர்கள் : --- 


ஸர்வஜ்ஞை 1 , ஸர்வசக்தி 2 , ஸர்வைசுவரியபிரதாயிநீ 3 , 
ஸர்வஜ்ஞாநமய் 4 ஸர்வ வியாதிலிநாசி 5 , ஸர்வாதார 
ஸ்வரூபைடு, ஸர்வபாபதிபரை ?, ஸர்வாநந்தமயீ 8 ஸர்வ 
ரக்ஷாஸ்வரூபிணீ , எர்வேப்ரிதபிரதை 10 என்பனவாகும் 

இவர்கள் , முத்தைப் போன்ற வெளுப்பு நிறமும் , 
4 கைகளும் உடையவர்களாவார்கள் . வஜ்ராயுகம். - சக்தி 
யாயுதம் - தோமரம்- சக்கிராயுதம் , இவைகளை தரித்திருப் 
பார்கள் . பண்டாஸுரனை வதைப்பதற்கு முயற்சி 
யுடையவர்களாவார்கள் . ( வெளுப்புநிறம் .) ( 4 ) 


22 


ஸ்ரீதவ நியள 


கச . 


சுய ஹ ) யொறி நீ யா நடி 
( ஹ ) யொ மி.மீ நாகா வாரீரயொ ஹி 

லதாடே 
ஈகாலொகவு , வீ நாலா வாணகாக ுகவாணயம் ( க !! 
கவவளுவவாஜ வீணாவகபொலிதா8 | 
வலி நீ ெெவவ கா uெ ஜொஜி நீ வியோ தயா le | 


காணா வெவ ஜயிநீ லவெ ப கள நீ தயா 1 
கஷாவெதா : ஷரதா வெம் ெெஜத ஸஹார 

ஹெதவகோ 

(ஈதவணம்) 
14 பலஸிய யோகிநீ தியா நம் 


ரஹஸிய யோகிநிகளுக்கு , வாகீசுவரிகள் என்று 
பெயராம் . இவர்கள் , சிவப்பு அசோக புஷ்பத்தைப் 
போன்ற நிறமும் , அம்பு , வில் , வீணை , புஸ்தகம் , இவைகளை 
தரித்த கைகளும் , கவசம் தரித்த ஸகல அங்கங்களையும் 
உடையவர்களாவார்கள் . 

வசிநீ 1 , காமேசீ 2 , மோதிரி 3 , விமலா 4 , அருணா , 5 , 
ஜயிநீ 6, ஸர்வேசீ 7 , கௌலி நீ 8 என்று இவர்களின் பெயர் 
களாகும் . இவர்கள் பண்டாஸுர வதத்திற்குக் 
காரணமானவர்களாவார்கள் . ( சிவப்புநிறம் . ) ( 3 ) 


கரு . சுய ச திரஹஸ) யொ.மி.மீ யா நடி 
திஹ : தி.வீ நிறயா கஷவாஹுவ e மிதா: 
வாவவாணளவா நவாகு மாதவி ஐ . க* வாணகடி 
வருக நாமவாரவ வணா ெெவவ் ஹோய நிடி ! 


23 


உங் 


. 
பதி நியா 
விராணா விஸரொ நதா கதிவவாஹம ) கா : 1 
கா ெெெவவ வஜெப மகாவிநயாவரா ! 
திஸ வதா : வரதா ெெஷத ) ஒணெ கொவ 

ஸமிதா நா 
ஜி.தானாஹாதா தாவலதெவை ! 
வணதா நித ஸ்ரீஜெவம்சுனாஜாவே.கீதிதா || 

( ஹிதாவண யும் ) 
15. அதிரஹஸ்ய யோசிநீ தியா நம் . 
3 பீடங்களிலிருக்கும் 3 தேவிகளும் , கைகளுடையவர் 
களாவார்கள் . வில் 1 , அம்பு 2 , பாநபாத்திரம் 3 , மாதுளம் 
பழம் 4 , கத்தி 5 , பலகை 6 , நாகபாசம் ?, அதிக ஒலியுள்ள 

( மதுபானத்தினால் ) திமிர்கொண்டவர் 
களாவார்கள் . இவர்களுக்கு அதிரஹஸ்ய யோகிநிகள் 
என்று பெயர் . 

காமேசீ 1 , வஜ்ரேசீ 2 , பகமாலி நீ 3 , என்று இவர்களின் 
பெயர்களாம் . இந்த மூன்று பேர்களும் பண்டாஸுர 
னிடத்தில் கோபமுடையவர்களாவார்கள் . 

இவர்கள் 
லலிதாதேவிக்கு ஸமானமான மஹிமையும் லலிதாதேவிக்கு 
ஸமமான தேஜஸ்ஸும் ( தேஜஸ் - சத்துருவை வெற்றி 
கொள்ளுமாற்றல் ) உடையவர்களாவார்கள் . 

இவர்கள் , 
எப்பொழுதும் ஸ்ரீதேவிக்கு ( ஸ்ரீலலிதாதேவிக்கு ) அந்தரங்க 
மானவர்களாகக் கூறப்பட்டிருக்கிறார்கள் . 

( ஸிந்தூர 

( 4 ) 
சுய நிதாதிஞாஜெவதாநா யாகம் 
லாவிதொவாவா நரீதா வசெயபாதிரவா 
வடியா வர்க ஷொபா நாகவி | 


வர்ணம் . ) 


கசு . 


ஸ்ரீ தவ நியள 


24 


நெவீஸ நிஜாகாரா ஜெவீஸ நிஜாய யா 
ஜதாவகாராய வத.கா நா யமெ நெக!! 


16. நித்திய கலிந்தா தேவதைகளின் தியாகம் . 


லிதோபாக்கியாநத்தில் கூறியிருப்பதைப்போல 
சக்கிரே வரியான 

வரியான திரிபுரஸுந்தரியுடன் 16 பேர்களின் 
தியாக 
இவர்கள் 

எல்லோரும் , லலிதாதேவியைப் போன்ற 
உருவமும் , லலிதாதேவியின் ஆயுதங்களைப்போன்ற ஆயுதங் 
களும் உடையவர்களாவார்கள் , உலகங்களுக்கு உபகாரம் 
செய்வதற்காக யுகந்தோறுயிருப்பவர்களாவார்கள் . ( 1 ) 


ரூவலாஜெவ பாலுததொதரீகாயா நா 

வாாலு தெ 
லொணாயா மாலுதவித சு நகலெவி 
V நாண பூவே வரஜதா நவிதாயா கெஜி.வி.க ) 


கன் . 


சுய காபெயா.நடி 


வாபொ 7 வாலள வீண- வா சூ 

ஹாக 00 வாஷா வா ! 
கெரெடியாநாணாதி ணெதா 

uெ rry நிதஹ ஓஜாஜி | க ] ( கவண -3 ) 


இவர்களுக்கே , சாயதந்திரத்தில் கூறியிருப்பதைப்போல 

தியா நம் துவக்கப்படுகிறது . 
[ பேருண்டா தியாநமானது சாபகல்பத்தில் கூறப்படா 
விட்டாலும் , ஜ்ஞாநார்ணவத்தில் , சந்திரஜ்ஞாந வித்தியை 
யில் கூறப்பட்டிருப்பதனால் , இங்கு எழுதப்பட்டிருக்கிறது . ) 


25 


பானிபி 


17. காமோ தியானம் 
பாசம் , கரும்புவில் , மது நிறைந்த பாத்திரம் , மஹாங் 
குசம் , புஷ்பபாணம் , வரதஹஸ்தம் இவைகளை தரித்திருப்ப 
வளும் , சிவப்பு நிறமும் , 3 கண்களும் உடையவளுமான 
காமேசுவர் தேவியை நான் தினந்தோறும் பஜிக்கிறேன் . 
( தியாநம் செய்கிறேன் அல்லது வணங்குகிறேன் ) ( சிவப்பு 
நிறம் ) 

{ 4 ) 
கஅ . ஓ . மகா D. மீ யாடி 
கவராவாகஜவவாாவ Jax வாவா 

வஷாயயா வ உயதீ நிஜவாஷடெம் | 
வால் கவரவிராட் F ஜரா , 
காவா ) 12 J டியெ ஓ.மாஜிநீ தாடிக 

( * வணம் ) 
18 பகமாலிநீ தியானம் 
ஆறு கைகளிலும் , செங்கழிநீர் புஷ்பம் , தாமரை 
மலர் , பாசம் , அங்குசம் , வில் , புஷ்பபாணம் இவைகளைத் 
தரித்தவளாயும், சம்பரத்தம் பூவைப் போன்ற நிறமுடைய 
வளாயும் , மிகச்சிறந்த அழகுவாய்ந்தவளாயும் இருக்கின்ற 
பகபாலிநீ தேவியை ஹிருதயத்தில் பஜிக்கிறேன் . தியாநம் 
செய்கிறேன் . ) ( சிவப்பு நிறம் ) 

( 1 ) 
கா நிததிஞாயா நடி 
உயணகிரண நிலா தீக்ஷணாஜி 

வணா 
hers சார்வாகணிவிழசஹூஷணா 

அசுரதா 
தொஜி சிவா ANJ ணிவாசலுயா வா நவாது உயா நாம் 
நிததிஞா3! vaa வா நலெ ழாவயாஜி ( க ! 

( கவண ) 


ஸ்ரீ தவ நியள் 


26 


19. நித்ய க்லிந்நா தியா நம் 


உதிக்கும் சூரியன் அருணன் இவர்களின் கிரணங் 
களைப்போன்ற சரீரகாந்தியையுடையவளாயும் , மூன்று 
கண்களையுடையவளாயும் , சந்திர கண்டத்தைத் தரித்த 
வளாயும் , அரை நூல்மாலை , ரத்தினங்களால் பிரகாசிக்கும் 
ஆபரணங்கள் , இவைகளாலே அலங்கரிக்கப்பட்ட அங்கங் 
களையுடையவளாயும் , பாசம் , அங்குசம் , அபயம் , பாநபாத் 

வைகளை கைகளில் தரித்திருப்பவளாயும் , இருக்கிற 
நித்திய க்லிந்நா தேவியை , நான் தினந்தோறும் மனதில் 
தியானம் செய்கிறேன் . ( சிவப்பு நிறம் ) 

உய . கய லொணாயா நடி 

( ஜா நாண வெ அருஜதா நவிஉஜாயாடி ) 
காகநொமளரா உணியேகேடா ாத்தாடக 

ய கா 
க்ஷேௗகவஷஹாலையாகரா வ 

வா ஆணெதாழ 
மஜாகாவாவிராஜசு க வலா நாநா நயனாஜை 

ஸஸா 
நா நாறு காளய கா o Taகடணிைகொதித 

இலணபுவீராக 
வகாஜீஷாயிஜெவீ வாஸுவகரீ வலாசுர தி 

ஸாஸா 
லொணா ககெதிரஸுவந 8 ந நீ . 

வெ தஸா விஜயாதி | 

(ரெதவணம்) 
20. பேருண்டா தியா நம் 
( ஜ்ஞாதார்ணவம் சந்திரஜ்ஞாத வித்தியையில் ) 
முத்து , முல்லை , சந்திரன் இவைகளைப் போல வெண்மை 


27 

தி நியி ! 
யான நிறமுடையவளும் , ரத்திநங்கள் பதித்த கிரீடத்தைத் 
தரித்தவளும் , ரத்திங்கள் பதித்த ஓலை அல்லது தோட்டை 
யணர்ந்தவளும் , ஜபமாலை , புஷ்பம் ( தாமரை மலர் ) அபய 
ஹஸ்தம் , சங்கம் 

இவைகளுடன் கூடிய கைகளை 
யுடையவளும் , சந்திரனை அணிந்தவளும் , 3 கண்களுடைய 
வளும் , குஞ்ஜா மாலைகளாலே ( குஞ்ஜா - குன்றிமணி ) பிர 
காசிக்கும் ஸ்தந பாரத்தினாலே வணங்கிக் காணப்படும் 
மத்திய பாகத்தையுடையவளும் , (மத்தியம் - இடுப்பு ) 
தாமரை மலரில் வீற்றிருப்பவளும் , நாநாவிதமான ஆபர 
ணங்களையணீந்திருப்பவளும் , தேவர்களின் 

மதடங்களி 
லுள்ள ரத்திநங்களாலே பிரகாசிக்கும் ஸ்வர்ண பீடத்தை 
யுடையவளும் , பக்தர்களின் விருப்பத்தையளிக்கும் தெய்வ 
மானவளும் , உத்தமமான ஸுகத்தை அளிப்பவளும் , 
அழகிய ஆகாரத்தையுடையவளும் , அழகான முகத்தை 
யுடையவளும் , அவிழ்ந்த கூந்தலை யுடையவளும் , மூன்று 
உலகங்களையும் படைத்தவளுமான பேருண்டா தேவியை 
மனதால் நினைக்கின்றேன் . (வெளுப்பு நிறம் ) ( 112 

உக . வஹிவாவி நீயாநடி 
வழ வெக்ஷவாவ . ஹிக்கிரணயொ வாஹஹெ 

உ - யா நா 
கஜார ஹெ J ஐ .கஸ eauUIT மாதவிஐ , 

வ உக்ஷெ 
தவொக காது நாலா கணியேகேட்டாஷேஹலா 

திரணெதா 
நித விதாராவிநெ ஆதிதிவ vs . வஹிவாஸி 

ஹஜாஜி கா 


( கூநகவண ) 
21. வத்ஹி வாஸிநீ தியா நம் , 
து கைகளில் தாமரை மலர் , சங்கம் , கரும்புவில் ,, 


ஸ்ரீ தவ நியௗ 


28 


22 . 


ஹிமகிரணம் ( அமிருதம் ) இவைகளையும் , வலது கைகளில் 
சங்கழநீர், ஹேமசிருங்கம் ( தங்கக் கொம்பு ) புஷ்பபாணம் , 
மாதுளம் பழம் இவைகளையும் தரித்தவளாயும் , குகையி 
லிருக்கும் தங்கத்தைப்போன்ற நிறமுடையவளாயும், ரத்தி 
நங்கள் பதித்த மகுடமுடையவளாயும் , 8 கைகள் 3 கண் 
கள் உடையவளாயும் , நித்தியா என்ற பெயருடையவளு 
மான வந்ஹி வாஸிநீ கேவியை , சித்தாரவிந்தத்தில் தினந் 
தோறும் தியாநம் செய்கிறேன் . ( ஸ்வர்ண நிறம் ) 

கய உஹாவஜெயரீயா நடி 
காவொயிலவொதெ நவகணிவிசை வவீன 

நிஷணா 
வார ) கொணஜிக்ஷ ? மூவவிைவரணி 

உாலித்ஜ . மறு து | 
ஸிலாணா பகவணாதி விரவி நயவந : 

லாடி /To விஷ தீ.தா. 
வஜெஸ்ரீஜாவயெஹ ஸாமண நிதி : 

W யனா நா ஹவா நீடி | க | 

( தவணம்) 
22. வஜ்ரேச்வரீ தியானம் 
ரக்த ஸமுத்திரத்தில் ஓடத்தில் நவரத்திநங்களுடன் 
பிரகாசிக்கும் பத்மாஸநத்தில் வீற்றிருப்பவளாயும் , பாசம் , 
கரும்புவில் , அங்குசம் , மாதளம் பழம் இவைகளை தரித் 
திருப்பவளாயும் சிவப்பு நிறமும் 3 கண்களும் உடையவளா 
யும் தேவர்களாலும் , முநிவர்களாலும், துதிக்கப்பட்ட 
வளாயுமிருக்கின்ற பவா நியான வஜ்ரேசுவரீ தேவியை 
தியானம் செய்கிறேன் . ( சிவப்பு நிறம் ) 

உங . பலிவ 2 தீயா நடி 
வாாையொ -தவாத, தவரிவ மகா வெடவாள 

ஒயா நா 


29 


பதி தியி 


உக்ஷெ வ 2 . கார வரி அ ஹோவது 

இ Uை TO A 
யோ நாகவலாலா நவகணிவிருஷணா 

8 ஷ ஹா 
தீ . நிதாதி, ணெதா ரமண_PU8 

யா நா ஜெலமடி | க ! 

( வாடவைணபு ) 
23 சிவதூதீ ரியாநம் 
இடது பக்கம் கீழ்க் கையில் ரத்த பாத்திரமும் , அதற்கு 
மேலேயுள்ள கைகளில் கதை , கேடயம் , பாசம் இவை 
களையும் , வலது பக்கம் கீழ்கைகளில் தாமரை மலரும் , 
குடாரமும் . ( கோடரியும் ) அதற்கு மேலேயுள்ள கைகளில் 
பட்டாக்கத்தியும் பாசமும் தரித்தவளாயும் , நடுப்பகல் 
சூரியனைப் போன்ற ஒளியுடையவளாயும் , நவரத்திநங் 
களால் பிரகாசிக்கும் ஆபரணங்களையுடையவளாயும் , 8 
கைகளையுடையவளாயும் , 3 கண்களை உடையவளாயும் , 
தேவகணங்களாலும் முனிவர்களாலும் துதிக்கப்படுபவளு 
மான , சிவதூதி என்னும் நித்யா தேவியை பஜிக்கின் றேன் . 

( பாடல வர்ணம் ) 


உசா . 


கய வரிதாயா நடி 


நாமெ 3 கதஹூஷணா தி . நய நா ஜாணா 

சுரதா 
மகாவாலவராகமாலயவரா ( ராது ) ஜொலி 

யுதா (யரா ) வாஜகாழி 
வீதா வருவவாஹிநீவிரவாவலாவதல்லொ 


ஜனா 


பே 


யாயாக ) manJ க்ஷஸிஹ நிவெெஹ : வீஹிதா 

ஹரீக! 


டு 


ஸ்ரீ தவநியள 


30 


24 

துவரிதா தியா நம் 
நாகங்களை ( பாம்புகளை ) ஆபரணங்களாக அணிந் 
திருப்பவளும் , 3 கண்களையுடையலளும் , குன்றிமணி 
மாலையையணிந்திருப்பவளும் , யௌ வந மத்திய பருவத்தி 
லிருப்பவளும் , பாசம் , அங்குசம் , அபயம் , வரதம் 
இவைகளை கைகளில் வஹிப்பவளும் , பாலிகையாக இருப் 
பவளும் , மஞ்சள் நிறமாக இருப்பவளும் , தளிரின் மேலே 
அல்லது பல்லவர்களெனப்படுபவர்களுடன் வஸிப்பவளும் , 
மயில் தோகையை தலையில் சூட்டிக்கொண்டிருப்பவளும் , 
கரடி , சிங்கம் இவைகளின் கூட்டத்துடன் பீடத்திலிருப்ப 
வளும் , சிறந்த அழகுவாய்ந்தவளுமான ( தவரிதாதேவியை 
தினந்தோறும் த்யாநம் செய்கிறேன் ( மஞ்சள் நிறம் ) 

உரு . சுய 

குரீயா நடி 
வாவாவித நிவாரணா திரணய நா வானெ 

அலாங்தால் 
ஹானாமரபில கொறையாயதா ஸ்ரீலாவதி 

ஸுஜி.தாடி 
ஜாவா வகவே o ஷயே . பவிஷ தீ 

வாஹாவில் 
வானா தாவியாஜஹூஷணயாா. யாயாதி 

wRU ஜாடி | க | 
(காணவணம்) 


25. குலஸுந்தரீ தியானம் . 
பாலசூரியனைப்போன்ற சிவப்பு நிறமும் , மூன்று 
கண்களுமுடையவளும் , பாலசந்த்ரனை அணிந்தவளும் , 
மத்தியத்தின் வாஸனை யுடைய உதட்டையுடையவளும் , 
விளையாட்டு ஸ்வபாவமும் , சிரித்த முகமுமுடையவளும் , 
புஷ்பமாலை புஸ்தகம்- வரதம் - அபயம் இவைகளை கைகளில் 


31 


பாதி நியி 


கூக் 


ஸகல 


தரித்திருப்மவளும் , பாலைப்பருவமுடையவளும் , 
அங்கங்களிலும் ஆபரணங்களையணிந்திருப்பவளும் , ஸகல 
ஸித்திகளையும் கொடுப்பவளுமான ( குலஸுந்தரீதேவியை ) 
தியாநம் செய்கிறேன் . (சிவப்பு நிறம் ) 

நிதாயா நடி 


உசு . 


து 


உ உசலாநஸவஜா வா வாராக்ஷ . 

ய நம் 
வெட O UTDep ஷ உ.வ உய தீ வா yெ ஷ : 

கரொ : 

| 
உெெக்ஷரகபாவ கெஷு கு 20 வது 

கவானாலயா 
ஜாணிகாஹாணொஜா ணய நாடி நிதா 

ஹவா நீ ஜெ ( க || 

( ரகவண -8 ) 
26 நித்தியா தியா நம் . 


உதய ஸூரியனைப்போன்ற நிறமும் , 6 முகங்களும் 
உடையவளாயும் , இடது பக்கத்திலுள்ள ( 6 ) கைகளில் 
பாசம் - ஜபமாலை - வில் - கேடயம் - சூலம் - வரதம் இவைகளை 
யும் , வலது பக்கத்திலுள்ள ( 6 ) கைகளில் அங்குசம் - புஸ்தகம் 
புஷ்பம் - கத்தி -- கபாலம் - அபயம் இவைகளையும் தரித்த 
வளாயும் , மாணிக்கங்கள் பதுப்பித்த ஆபரணங்களாலே 
ப்ரகாசிப்பாளாயும் , 3 கண்களையுடையவளாயும் , 
பரமேசுவரனுடைய 

மனைவியுமான நித்தியாதேவியை 
பஜிக்கிறேன் . ( சிவப்பு நிறம் ) 


ear . 


கய நீறுவதாகாயமடி 
நீயாலாகாலணாலுகா திரணய நா வனாந நா . 

ஸுஜிதா. 
வாசெ வாபேதாகவடிவிவவாவாவாவி , கீழ 


..2 


ஸ்ரீ தகூதியள 


32 


உகெக்ஷ வாகுவாதிஹாவாணாலயாது 

வாஹாலி : 
வஜா மணிளைதிகாவரதகவா. நீறுயஜாசானாயா 

(நீவண_8 ) 
27. நீலபதாகா தியா தம் . 
நீல நிறமும் , சிவப்பு ஆடையும் , 3 கண்களும் , 5 
முகங்களும் , சிரித்த முகமும் உடையவளாயும் , இடது 
கைகளில் பாசம் . - பதா பாவட்டா ) -தாமரைமலர் 
வில் - வரதம் இவைகளையும் , வலது கைகளில் அங்குசம் 
கத்தி - சக்தியாயுதம் - மிகப்பெரிய அம்பு - அபயஹஸ்தம் 
இவைகளையும் தரிப்பவளாயும் மணிமாலைகளாலும் , முத்து 
மாலைகளாலும் மறைக்கப்பட்ட ஸ்தநங்களையுடைய 
வளாயும் , பத்மாஸநத்திலிருப்பவளுமான நீல தாகி 
தேவியை ஆச்ரயிக்கிறேன் . ( அடைகிறேன் ) { நீல நிறம் ) 

24 . சுய விஜயாயா நடி 
U வ வக அவா ? வணிகவி ஸஹோவெட 

வள வாவா 
வாண . கஜாரவ . தடி.காமதரசாத U 

உயா நாடி 
உஉ சவாலாகவணா திரஹுவ நவிஜயா வது 

வதா. திருணொ 
ஜெ வீதாவாக வஹா நஜிதா ஸததம் 

ஹாவயாதிக 

( ஈதவண -8 ) 
28. விஜயாதியா நம் . 
சங்கம்- சக்ரம் - பாசம் - அங்குசம் - பெரிய கேடயம் 
பட்டாக்கத்தி- வில்- அம்பு - கல்ஹார புஷபம் (சங்கழிநீர்ப்பூ ) 
மாதுளம் பழம் இவைகளை கைகளில் தரித்தவளாயும் , 


To 


33 


பாதி நியில் 


கங் 


உதிக்கும் பாலஸூரியனைப் போன்ற நிறமுடையவளும் , 
மூன்று உலகங்களையும் வெற்றி கொள்கிறவளும் 5 முகங் 
களுடையவளும், 3 கண்களுடையவளும் , பீதாம் 
பரத்தை தரித்திருப்பவளும் , குசபாரத்தினாலே வணங்கி 
யிருப்பவளுமான விஜயாதே வியை எப்பொழுதும் தியா நீக் 
கின்றேன் . (சிவப்பு நிறம் ) 


உக . 


லவப ஜாயலா நடி 


ஹொலாகாணாவணைபநய நாகாணிகள் 

ஜூவொன்றாக 
திராவஷொமோஷ ஜய கவஹிதா) 

தாடி 
லதா நாயே நா வா வா ( ச ) ய தீ வாநெ ஹஜெ.ந 

தசம் 
க்ஷெணாலுயாதவிஐவறு . ஸ்ரீ ஜவாஹாவயொ 

கநகவண -3 ) 


29 . 


ஸர்வமங்களா த்யா நம் 


தங்கம் போன்ற நிறமும் , கருணை நிறைந்த கண்களும் 
உடையவளும் , மாணிக்க ஆபரணங்களாலே பிரகாசிப்ப 
வளும் , 32 தளங்கள் , 16 தளங்கள் , 8 தளங்களுடன் 
கூடிய பத்மாஸநத்திலிருப்பவளும் , புன் சிரிப்புடைய 
வளும் , பக்தர்களுக்கு தநத்தையும் வரத்தையும் 
கொடுப்பவளும் , இடது 

கைகளில் தரும் , வரதம் 
இவைகளையும் , வலது கைகளில் அபயம் , மாதுளம்பழம் 
இவைகளையும் தரிப்பவளுமான ஸர்வ மங்களாதேவியை 
பாவிக்கின்றேன் . ( தியா நம் செய்கிறேன் ) ( ஸுவர்ண 
வர்ணம் ) 

கய ஜாவாகாஜி 

நீயா நடி 
3 சுஜாதாழிலைவா. வித வெ ys -3 

வாடிபெலா 


கூய . 


ஸ்ரீதகூ 

நியள 


34 


யகா வாயாகவெக. ஜ um ( கய ந m . 

வா வா 2 த : | 
உக்ஷெ வாகவ Arாது வாலா (உணா ) 

ஒய வில தீ 
ஜாஜாகாஜி நி.ஜி.தா. கணியீஷூஷாமிதா 

ஜானாயெ 

( ஈதவண -8 ) 
30 ஜூவாலாமாலிநீ த்யா தம் 


நக . 


பிரளயகால அக்னியைப்போன்ற காந்தியும் , சிரித்த 
6 முகங்களும் , 12 கைகளுமுடையவளும் , இடது பக்கம் 
கைகளில் , பாசம் கேடயம் , தாமரை மலர் , அம்பு , ( வில் ) 
சூலம் , வரதம் இவைகளையும் , வலது பக்கம் கைகளில் , 
அங்குசம் , கத்தி , சக்தியாயுதம் , அம்பு , வில் , ( தண்டம் ) 

ஹஸ்தம் இவைகளையும் தரித்திருப்பவளும் , 
ரத்தங்களாலாகிய ஆபரணங்களை தரித்திருப்பவளுமான 
ஜுவாலாமாலிநீ தேவியை ஆசிரயிக்கின்றேன் . ( பஜிக் 
கின்றேன் ) ( சிவப்பு நிறம் ) 

கய ( வி ) தாயா நடி 
வாறாக காதியானாவிதவதபொலா 
வாாகள அவாவயாடியா நாடி 
சூருகாவை நவா தவிஜூஷிதாமீ. 
விகாவிகா திரணய நா வரவிலாவயாக! 

( ஈதவண -8 ) 
31. மி ( சி ) த்திரா த்யாநம் 
பால ஸூரியனைப்போன்ற காந்தி , சந்திராலங்காரத் 
துடன் கூடிய முக 

சோபை , 

இவைகளை யுடையவளும் , 
பாசம் , அங்குசம், வரதம் , அபயம் இவைகளை தரித்த 


35 


பாதி நியிட 


வளும் , சித்திர வர்ணமான ஆடையையணிந்திருப்பவ 
ளும் , நவரத்தினங்களாலலங்கரிக்கப்பட்ட அங்கங்களை 
யுடையவளும் , 3 கண்களையுடையவளுமான சித்திராம் 
பிகாதேவியை மனதில் பாவிக்கின்றேன் . (சிவப்பு நிறம் ) 

கூஉ . தி வாஸுரீயா.க . 
ராஜராஜெரீவச வாாகபெக்ஷவாஷ 
வாண ஹலோ லிகாவணா காயா ! 

32. திரிபுரஸுந்தரீ த்யா நம் 
( திரிபுரஸுந்தா தேவியை ) ராஜ ராஜேசுவரியைப் 
போல பாசம் , அங்குசம் , கரும்பு வில் , புஷ்ப பாணம் , 
இவைகளைக் கையிலுடையவளாகவும் , சிந்தூரம் போன்ற 
நிறமுடையவளாகவும் கல்பிக்கவேண்டும் 

சுய ஷஐயொ நடி 
ஹ J ெவரொஷெ பரிவாஷெலீ தெயெவ வ 
வ 8 sெ i J ஷிஷ ஹ ஐவீ ஷரிதா : 1 க ! 
நவஜாவண வணபாஜ ஸாவயா நயதாயயா 
வரிதொவி வீ வலாக) கொத- யம் 1211 

( பதவண -8) 
33. ஷடங்கதேவீ த்யா தம் 
ஹிருதயதேவீ 1 , சிரோதேவீ 2 , சிகாதேவீ 3 , வர்ம 
தேவீ 4 , திருஷ்டிதேவீ 5 , அஸ்திரதேவீ 6 , என்ற 6 அங்க 
தேவிகளும் , புதிய அழகு நிறைந்த அங்கங்களையுடைய 
வர்களாகவும் , கவநத்துடன் ஆயுதங்களை ஏந்தி நிற்பவர் 
களாகவும் , பிந்து பீடத்தைச் சுற்றிலும் சுற்றிக்கொண் 
டிருப்பவர்களாகவும் ஒளி நிறைந்த சரீரத்தை யுடையவர் 
களாகவும் இருப்பவர்களாவார்கள் . ( சிவப்பு நிறம் ) 


நங . 


ஸ்ரீ தவ நியள 


36 


( 


சுய யொம நிகராடிெவீயாநம் 

வாஜராதெ வாஉவஹிதாயாடி ) 
நிநாத பய நாராஜா ஸௗசா கஃஜெக்ஷணா | 
வாவாதயாாவெய 0 2 ஜுஜா பாஷைா சதா || க ! 

( U ) வேண_3 ) 
34. யோக நித்ராதேவீ த்யா தம் 
( பாஞ்சராத்திரத்தில் பாத்மஸம்ஹிதையில் ) 
( யோக நித்ராதேவியானவள் ) தூங்குவதற்காகப் 
படுக்கையில் உட்கார்ந்திருப்பவளும் , நல்ல அழகுடைய 
வளும் , தாமரை மலர்போன்ற கண்களையுடையவளும் , 
பாசம் , பாத்திரம் இவைகளை தனது இரண்டு கைகளிலும் 
வைத்திருப்பவளும் , பச்சை நிறமுடையவளுமாவாள் . 
( பச்சை நிறம் ) 


நரு . சுய கஷாயாஜுஜா வரகாஜீயா நடி 

( நரஸிஹவாலாடி ) 
கஷாஜுஜாகாயா மகாஜீ நொஹாா ! 
சூலூஜாநலஷா நா வதுஹி.ஹாயெஷிதா | க 1 
சுக்ஷாறா திரவ வ 2.வலவ_ er | 

கத வெ ) வவ தெயெவவ 1 
லூகாஸவளவ தயாகாயபுள தயாவ ) 

க 802 
20 பாவக்க வெ ) கரஷாஜி.நஹு தாாகள 151 
ஹஜா நா . மகாஜா வெசு பாதிகரொ 

( கலயஜொ) வா : | 


வாணவாவௗ வ கத . 


37 


தி நிய 


வாகதுெவ ( வனவ காயா ) ஹாலூமா 

ஈதவா தயாா ஒவெசு | ச !! 

( நீலுவணம்) 


35. 18 கைகளுடைய பத்த காளித்ய - நம் 

( நிருஸிம்ஹபிராணாதத்தில் ) 


In lifu 


பத்திரகாளியை மனோஹரமான உருவமடை !! 
வளாகவும் , 18 கைகளு जो கூடியவளாகவும் , 

ஆலீட் 
ஸ்தாநத்திலிருப்பவளாகவும் , 4 ஸிம் ஹங்களுடன் 
ரதத்திலிருப்பவளாகவும் கல் பிக்கவேண்டும் .. தேவியின் 
கைகளில் , ஜபமாலை 1 , முச்சூலம் 2 , கத்தி 3 , கேடயம் 4 , 
அம்பு 5 , 

வில் 6 சங்கம் 7 , பத்மம் 8 , ஸ்ருக்கு 9 
ஸ்ருவம் 10 , கமண்டலம் 11 , தண்டம் 12 , சக்தியாயுதம் 
13 , மான்தோல் 14 , அக்கிரி 15 , சாந்திகரம் ( அபய 
ஹஸ்தம் ) 16 , வரத ஹஸ்தம் 17 , ரத்திரு பாத்திரம் 18 , 
ஆகிய 18 ஆயுதங்களையும் கல்பிக்கவேண்டும் . இவ்விதமாக 
பத்திரகாளியைக் கல்பிக்க வேண்டும் . ( நீல வர்ணம் ) 
சுய ஜாயாராவி வலுவீஜெரீணா யா நடி 

( ஷொலாகல ) 
கய தகு 8 ஜாயாராகிநீ யாநடி 
8 ஜாயாரவசதிஉலஹிதெ வதுவதா 


கசு . 


திரணெதா 


|| 


வணபாஷாஹில wro E2விக20 . 

வக ஆதா நாடி 
விஜாணா வாஹுடி.வெ : அவிதவாகா 

உாஜிவீதா நொஜதால் 
நாஞாவகவி.தா ) 248289.தா . பாகி.மீ. 

லாவயெ தாடியகா 
( இலணபவண 8 ) 


o 


38 


ஸ்ரீ தவ நியள 


மூலாதா ராதிகளிலிருக்கும் ஸப்தபீடேசுவரிகளின் த்யா நம் 

( ஷோடா கல்பத்தில் ) 
38 மூலாதாரபீடத்திலிருக்கும் சாகிநியின் த்யா நம் 

மூலாதாரத்தில் 4 இதழ்களுடன் கூடிய பத்மத்தில் , 
5 முகங்களும் , 3 கண்களும் , ஸுவர்ணத்தைப் போன்ற 
நிறமுமுடையவளாயும் , அஸ்தியில் எலும்பில் இருப்பவ 
ளாயும் , அங்குசம் , தாமரை மலர் , புஸ்தகம் , ஞான 
முத்திரை இவைகளைக் 

கைகளில் 

வஹிப்பவளாயும் , 
மிகலவிதமான வரதாதிகளாலே சூழப்பட்டவளாயும் , 
மனதைக் கவரக்கூடியவளாயும் , முத்காந்தத்தில் ( பயத்தம் 
பருப்பு பொங்கலில் ) ஆசையுடையவளாயும் , மதுமதத்தி 
னாலே சந்தோஷிப்பவளாயும் இருக்கின்ற சாகிநீ தேவியை 
பாவிக்கின்றேன் . ( தங்க நிறம் ) 


ம . 


சுய லாயிஷாநவீழைகாகி நீ யாகம் 
ஓலாயிஷா நாவ வெகவைலிதெ வெடிவகா 


தி ணெ தா 


வீதாழா யாரயதீ திபாவணகவானா 

ஓயாது ஐதானவ மாடு 
ஜெஷொயாதவூதிஷாau222 ஜிதா வாலி . நீ . 


வாகலா 


வீதாடிய காணி 2 தவாை. காகிநீ . 

லாவயெ - தாடிகா 

( வீதவண -8 ) 
37 . ஸ்வாதிஷ்டானபீடத்திலிருக்கும் காசிநீ த்யா நம் 

6 இதழ்களுடன் கூடிய ஸ்வாதிஷ்டா பத்மத்தி 
லிருப்பவளாயும் , 4 முகங்களும் , 3 கண்களும் , மஞ்சள் 
நிற்முமுடையவளாயும் , முச்சூலம் , பாசம் , கபாலம் , 


39 


பாதி நியி : | 


IX - 


நஅ . 


அபயம் இவைகளை தரித்தவளாயும் , ஞகாரம் வரையிலுள்ள 
வர்க ( அக்ஷர ) தேவதையாக இருப்பவளாயும் , மேதோ 
தாதுவுக்கு ( ஊந்தண்ணுக்கு ) அதிஷ்டானதேவதையாக 
இருப்பவளாயும் , மதுமதத்தினாலே ஸந்தோஷிட்ட வளாயும் 
பூக சக்தியினாலே பந்தநம் செய்பவளாயும் . மஞ்சள 
நிறமுடையவளாயம் , தயிர்ச் சாதத்தில் ஆசைடைய 
வளாயும் , விரும்பியதைக் கொடுப்பவளாயுமிருக்கின்ற 
காகிநியை பாவிக்கின்றேன் . ( மஞ்சள் நிறம் ) 

உணிவ : htso ஷமாக யாநடி 
நாளை கவருவதே திரவடி நவில்வலச . இரக்ஷணா, 

சுவணyo 
தி . உ.ஹொலிவாலுயவிவஹுெெஜ : 

யாரயதீஹொகாடி 
வாயே பாசெவேரீதா வஜ நலுயா o erpu 

யாவாஸ் நஸா 
மளவாஞாவகவிதா கவவகரீ 

மொயாகிநீ தாடி | க || 

(கூவணம் ) 
38 . மணிபூர பீடத்திலிருக்கும் லாகிநீ த்யா நம் 

நாபி தேசத்தில் 8 தள கமலத்தில் 3 கண்களுடன் 
கூடிய 3 முகங்களுடனும் , கருப்பு நிறத்துடனுமிருப்பவ 
ளாயும் , சக்தி , இடி , தண்டம் , அபயம் , இவைகளுடன் 
கூடிய கைகளையுடையவளாயும் , அதிபயங்கரமான ஸ்வரூப 
முடையவளாயும் , டாமா முதலிய கணங்களாலே சூழப் 
பட்டவளாயும் , பசுக்களுக்கும் , ஜனங்களுக்கும் , ( அல்லது 
பசுப்பிராயமான அறிவற்ற மக்களுக்கும் ) பயத்தைக் 
கொடுப்பவளாயும் , மாம்ஸ தாதுவிலிருப்பவளாயும் , குளாந் 
நத்தில் பிரீதியுடையவளாயும் , ஸகல ஸுகங்களை ம் 


I 


யு 


ஸ்ரீ தவ நியள 


40 


கொடுப்பவளாயுமிருக்கின்ற லாகிதேவியை ஸ்மரிக் 
கின்றேன் . ( கருப்பு நிறம் ) 

சுய சுநாஹதவீஷராகி நீ யாநம் 


கக. 


ஹ J சுவதெலாவது 2 வடி நவிறுவலக 

உஷிணீலாவேணபா 
4.க.கவானு , 22விஹுெெஜ : யாாயணி 

தி ணொ | 
கஜா காஜாதி ஆஜரதிவரிவரதா 

புஜாகௌவரதா 
ஸ்ரீஜாவாஜி & தவறுவா ராகி.மீ. 

ஜாவயெ தாடிக! 

( வேண 8 ) 
39 , அநாஹத பீடத்திலிருக்கும் பகிநீ த்யா நம் 

12 தளங்களுடன் கூடிய ஹிருத்பத்மத்தில் இருப்பவ 
ளாயும் , தெத்திப் பற்களுடன் கூடிய 2 முகங்களையுடைய 
வளாயும் , பச்சை நிறமுடையவளாயும் , டங்கம் , ( மழு 
அல்லது உளி ) சூலம் , கபாலம் , உடுக்கை , இவைகளை 
கைகளில் தரித்திருப்பவளாயும் , 3 கண்களுடையவளாயும் , 
ரக்தத்திலிருப்பவளாயும் , காலராத்திரி முதலியவர்களாலே 
சூழப்பட்டவளாயும் . சுத்தமான ரக்தத்தில் பிரவிருத்திப்ப 
வளாயும் , வீரசிரேஷ்டர்களாலே நமஸ்கரிக்கத்தக்க 
வளாயும் , விரும்பிய வரத்தையளிப்பவளாயுமிருக்கின்ற 
ராகிநீதேவியை பாவிக்கின்றேன் . ( சியாம வர்ணம் ) 


சய . 

கய விபுலிவீவலாசி நீ யாநழ 
ஸ்ரீ வாசிவெயலெ ஓUTடிககெ ாதவணா 

து னெ 


41 


பாதி நி 
ஸ்ரீவடாம.கவாறு . தி . பரிவ 2 விஹா 12 

ஸயாரயதீம் 
வதெணெகெ நயகா வஜ நலுயா 

வாயலாளுவூலகா 
கூகஷாவநெ z2J தளெெவஃ வரிவரதவவஷ 

உபாகி நீவீரவாடி | க !! 

( பதவண_8 ) 


40 


விசுத்தி பீடத்திலிருக்கும் டாகிநீ த்யா நம் 


கூடிய 


சக . 


நெஞ்சாங்குழியில் 12 இதழ்களுடனிருக்கும் தாமரை 
மலரிலிருப்பவளும் , சிவப்பு நிறமும் 3 கண்களுமுடைய 
வளும் , கட்வாங்கம் , கபாலம் , முச்சூலம் , கேடயம் 
இவைகளை தரிப்பவளும் , ஒரே முகத்துடன் 
வளும் , பசு ஜனங்களுக்கு பயத்தைக் கொடுப்பவளும் , 
பாயஸாந்தத்தில் விருப்பமுடையவளும் , சதையிலிருப்ப 
வளும், அமிருத பிரவாஹத்தினாலே சூழப்பட்ட 
சரீரத்தையுடையவளும் , மஹாவீரமுடையவளுமான டாகிநீ 
தேவியை வணங்குகிறேன் . (சிவப்பு நிறம் ) 

கய சூஜகாவீஷஹாகிநீ யா நடி 
ஐ.யெ) விவெல விடிவவிருவலிதெ ஹ . 

வண -ா காாராஜெ : 
விஷாணா ஐநா ஐரா o 2 க 2200 

வாக்ஷசாவா கவாறு , 
ஷதாலே வலவா திணய நலிதா . ஹவாமதாவி 

aro 
ஹாரிரோவெவூலகா. ஸகாதா. 

ஹாசி. நீ . வாவயெதாக! 

( செதவண -8 ) 


| 


ச 2 


ஸ்ரீ தவநியள் 


42 


ச 2 . 


41. ஆஜ்ஞா பீடத்திலிருக்கும் ஜாகிநீ த்யாநம் 

புரூமத்தியத்தில் , இரண்டு தளங்களுடனிருக்கும் 
பிந்து பத்மத்திலிருப்பவளும் , வெளுப்பு நிறமுடைய 
வளும் , கைகளில் ஞாந முத்திரை , உடுக்கை , ஜபமாலை , 
கபாலம் இவைகளை தரிப்பவளும் , 6 முகங்களுடைய 
வளும் , தாமரை மலரிலிருப்பவளும் , 3 கண்களுடைய 
வளும் , ஹம்ஸ க தி முதலியவர்களுடன் கூடியவளும் , 
மஞ்சள் அந்தத்தில் ஆசையுடையவளும் , ஸகல தேவர் 
களாலேயும் துதிக்கப்பட்டவளாக இருப்பவளுமான 
ஹாகிநீதேவியை பாவிக்கின்றேன் . (வெளுப்பு நிறம் ) 
க ஜான மாவீஹயாகி 

நீ யா நடி 
80கவொஷேவத வசுயதெ யாகிநீ . 

ெெஹாவீ தாம் 
யக்ஷிண PTO லாய பயறுவலி தகரா 

லவ - வணா . ஷிெ | 
ராத நா , ஸவ_வகா ஸகஸுவகரீ 

ஸவ -யாத வா வா 
லவ தாஜெகவிதா . வாயிவாலிகா 

ஹாவயெசு யாகி நீ தாடி | க || 

( விசூவண 8 ) 
42. ஜாலந்தா பீடத்திலிருக்கும் யாகிநீ த்யாநம் 

சிரஸ்ஸின் ஆகாசத்திலிருக்கும் ஸகல தளங்களுடனும் 
கூடிய தாமரை மலரிலிருப்பவளும் , யக்ஷிணீ முதலியவர் 
களுடன் கூடியவளும் , ஸகல ஆயுதங்களுடன் விளங்கும் 
கைகளையுடையவளுர் , ஸகலவித வர்ணங்களின் ஸமஷ்டி 
யாக இருப்பவளும் , ரகாரம் முதலான 
உருவமானவளும் ஸகலவிதமான முகங்களையுடையவளும் , 
ஸகலவிதமான ஸுகத்தையும் கொடுப்பவளும் , ஸகலதாதுக் 


அக்ஷரங்களின் 


43 


பதி நியா 


சங் . 


களின் ஸ்வரூபியானவளும் , ஸகலவிதமான அந்தங்களிலும் 
ஆசையுடையவளும் , பரசிவத்தினிடம் ரஸிப்பவளுமான 
பைரவியான யாகிநியை பாவிக்கின்றேன் , ( சித்திர 
வர்ணம் ) 
ஸவாதரகா நெவதாநாயா நா 

( 5J ஹவராவா ? ) 

தது , வராஹியா நடி 
தது . ஜாஹீ வதவ - தா ஷஹுஜா 

ஹ ww . ஹிதா | 
வி.மாலா ஜூஷணொவெதா ஆரமவசொதரீயகா 1 
வாவஸுவயதெ டிக்ஷவாஹூதயெ 

க.வாச 
வாலெதுவஜ a விலு தீவாலுயகாடி ( உ { 

( வீதவண :) 
ஸப்த மாத்ருதேவதைகளின் த்யா தம் 

( நிருஸிம்ம பீராஸாதத்தில் ) 


43. பிராம்ஹீத்யாநம் 


பிராம் ஹீ தேவியானவள் , 4 முகங்களும் , 6 கைகளும் , 
ஹம்ஸ வா ஹமும், மஞ்சள் நிறமும் , ஆபரணாலங்காரமும் 
மான்தோல் மேலாடையுமுடையவளாவாள் . வலது 
பக்கத்திலுள்ள 3 கைகளில் முறையே வரதம் , ஸுத்திரம் , 
( கயிறு ) ஸ்ருவம் , இவைகளையும் , இடது கைகளில் புஸ்தகம் 
குண்டிகை, ( கிண்டி ) அபயம் , இவைகளையும் தரிப்பவ 
ளாவாள் . ( மஞ்சள் நிறம் ) 

ஜாஹெரீயா நடி 
காமெராரீவரஷாாலா வதுவதாதிரவொவ நா | 


- 


சச . 


ஸ்ரீதவநியள் 


44 


ஜுெதவணா உ UM -ஜா வரெவா விஷூஷிதா 1 
வது வஜ ,. திர . அவரUTO வாலுய . வாடி 
வாவாடாடிதயா நா 20 « UT ) விலு தீகரஃ |la 1 

( தெவண 3 ) 


44. மாஹேசுவரீ த்யாதம் 
மாஹேசுவரீ தேவியானவள் , வ்ருஷபவா ஹமும் 5 
முகங்களும் , 3 கண்களும் , வெளுப்பு நிறமும் , 10 கைகளும் , 
சந்திரகலா பூஷணமுமுடையவளாவாள் . கத்தி 1 வஜ்ரா 
யுதம் 2 , முச்சூலம் 3 , கோடரி 4 , அபயம் 5 , வரதம் 6 , 
பாசம் 7 , மணி 8 , நாகம் ( ஸர்ப்பம் ) 9 , அங்குசம் 10 , 
இவைகளைக் கைகளில் தரிப்பவளாவாள் . ( வெளுப்பு 
நிறம் ) 

சரு . 

சுய களகாரீயாநடி 
ஷலா ந நா து களனாரீ வாடனாஜாலகா | 
ரவிவாஹயாஷா வாவா பாகியாரிணீ | க | 
வதாகாவிலு 420 & 0 வாது வாண.உக்ஷிணெ I 
வாஜெ வ.வயொவடா க 800ககம் தயா 12 1 
வாரா விஜ தீெெவவ தஉயஷஜயாமிதா | 

( வாடவுவண_8 ) 


45 


கௌமாரீ த்யாநம் 


கௌமாரீ தேவியானவள் 8 முகங்களும் , பாடல 
( வெண்சிவப்பு ) வர்ணமும் , நல்ல ஸ்வபாவமும் , 12 கை 
களும் , மயில் வாஹமும் , உடையவளாவாள் . வலது 
பக்கம் கைகளில் ( கீழேயிருந்து ) வரதம் 1 , 

சக்தி 2 , 
பதாகை ( பாவட்டா ) 3 , தண்டம் 4 , பாத்திரம் 5 , அம்பு 
6. இவைகளையும் , இடது பக்கம் கைகளில் ( மேலேயிருந்து ) 


45 


பாதி நியிய 


வில் 7 , மணி 8, தாமரை மலர் 8 , கோழி 10 , பரசு 
( மழு ) 11 , அபயம் 12. இவைகளையும் தரிப்பவளாவாள் . 
( பாடல வர்ணம் ) 


சசு . ெெவஷவீயாநடி 


ெெவவீதாக்ஷ மாகா ஷட ஹுஜா வ நகர Oc | 
வாகாம நீடிக்ஷெ விழ , தீவ கரஜை li க || 
வவகாலுயாவாகெ லாவெய விஸைசலூஜா | 

( நீவணம் ) 
46. வைஷ்ண வீதேவீ த்யா நம் 
வைஷ்ணவி தேவியானவள் , கருட வா ஹகமும் , நீல 
நிறமும் , 6 கைகளும் , வனமாலையும் , உடையவளாவாள் . 
வலது கைகளில் , வரதம் , கதை . தாமரை மலர் இவை 
களையும் , இடது கைகளில் , சங்கம் , சக்கரம் , அபயம் , 
இவைகளையும் தரித்திருப்பவளாவாள் . ( நீல நிறம் ) 

கய வாராஹீ யா நடி 


சஎ . 


கஷவணா த வாராஹீ மஹிஷஜாஹொஷரீ | 
வ41402.நீவ விஜ தீக்ஷிணெகொ 1 க ! 
வெடவாதாலயாநுவாவெ ஸுகரா " @ ve 

( வஷட ) ஹுஜா | 
(கவணம்) 


47. வாராஹீத்யாதம் 


வாராஹீ தேவியானவள் , கருப்பு நிறமும் , மஹிஷ 
( எருமை ) வாஹமும், பருத்த வயிறும் , 6 கைகளும் , பன்றி 
முகமு முடையவளாவாள் . வலது கைகளில் , வரதம் , 
தண்டம் , கத்தி , இவைகளையும் , இடது கைகளில் கேடயம் 


ஸ்ரீ தவ நியள 


46 


சஅ . 


பாத்திரம் , அபயம் , இவைகளையுமுடையவளாவாள் .. 
( கருப்பு நிறம் ) 

கய வெஸ்ரீரயாநடி 
வெளஸ்ரீ மஹ w Jகஸௗாஹெaryா மஜ 

ஹிதா | 
வாகா ஹூதி ணீ வஜ , வில , யூ- 5ு 

உக்ஷிணெக 
வா ெு கனோவாது . ஹஷயம தஉயஃ கரெ 1 

( கநகவணம்) 


48. ஐந்திரீ த்யாதம் . 


ஐந்திரி தேவியானவள் , 1000 கண்களும் , அழகான 
வடிவமும் , தங்கநிற மேனியும் , யானை வா ஹநமும் , 
உடையவளாவாள் . வலது பக்கம் கைகளில் , ( கீழேயிருந்து ) 
வரதம் , ஸூத்திரம் ( கயிறு ) வஜ்ராயுதம் இவைகளும் , 
டது பக்கம் கைகளில் , தாமரைமலர் . பாத்திரம் , அபயம் 
வைகளுமுடையவளாவாள் . ( தங்க நிறம் ) 


சகூ . 


சுய வாணா யா நடி 
வாஜாவெதமாகஷா விகர தாவாஹிபூஷணா | 
உஷாலாஜீணதெஹாவ மதபாக்ஷிகா Malக 1 
விஜாஹு க்ஷாக Vvg raw @ o வக வாரே | 
காக UUO விஜ தீவ உக்ஷிணெவாயவாககெ || 2 || 
வெடவாய உண காரவாவி வில , தீ | 

( வணம்) 


49. சாமுண்டா த்யா நம் . 


சாமுண்டாதேவியானவள் , பிரேதவாஹஈமும், 


47 


பாதி நியி ! 


ச எ 


கருப்பு நிறமும் , விகாரமான உருவமும் , பாம்புகளாலான 
ஆபரணமும் , தெத்திப் பல்லும் , ஒல்லியான சரீரமும் , குழி 
விழுந்த கண்ணும் , காமரூபமும் ( இஷ்டமான உருவம் 
எடுக்கும் சக்தியும் ) 10 கைகளும் , ஒட்டிய வயிறும் 
உடையவளாவாள் . வலது கைகளில் , முஸலம் , ( உலக்கை ) 
சக்ரம் , சாமரம் , அங்குசம் 

( மாவெட்டி ) , 
இவைகளையும் , இடது கைகளில் . கேடயம் , பாசம் , வில் , 
தண்டம் ( தடி ) , கோடரி இவைகளையும் தரித்திருப் 
பவளாவாள் . ( கருப்பு நிறம் ) 

கய வணிகா யா நடி 

( விஹவராவாக ) 
அணிகாதெவணாலா பவாவாவஸி.ஹமா ! 
ஐடியாவதவா (ஷஹுஜா ) சூக்ஷா வரா 

U யாரி a || க 


ருய . 


கதிர - காவிலு தீடிக்ஷெ வாவாதாலுயாங்தா | 

( செ.தவண_8 ) 


50. சண்டிகா த்யாநம் . 


சண்டிகாதேவியானவள் , வெளுப்பு நிறமும் , சுபகர 
மான ஸ்வரூபமும் , ஸிம்ஹ வாஹநமும் , சடைமுடியும் , 
வட்டவடிவமும் ( ஆறு கைகளும் ) 3 கண்களும் , அல்லது 
வட்டவடிவமான 3 கண்களுமுடையவளாவாள் , 
கைகளில் , வரதம் , சூலம் , கத்தரிக்கோல்களையும் , இடது 
கைகளில் பாசம் , பாத்திரம் , அபயங்களையும் தரிப்பல 
ளாவாள் . ( வெளுப்பு நிறம் ) 


வலது 


கய வமாணா யா நடி 
(ெெபசவாமெல - வொவா ஜாவேண -1 ) 


48 


ஸ்ரீதகூ நியள 


ருக ெெபாதீ உமா யா நடி 
வநெவாவி தயாஹாய வ.உராயகரதெபவராடி 
வரஷாரா யாரா செருவ தீர 

யாஸி நீடி 151 
வந்துர்கைகளின் த்யாநம் 
( சைவாகமத்தில் ) ( எல்லோரும் பச்சை நிறம் ) 

51 . சைலபுத்ரீ துர்கா த்யாநம் 
அரைவட்டமான சந்திரனை சிரஸ்ஸில் தரிப்பவளும் , 
விருஷப வா ஹநத்திலிருப்பவளும் , சூலத்தை தரிப்பவளும் 
புகழுடையவளுமான 

ராஜாவின் புத்திரியான 
துர்கையை , இஷ்டார்த்த ஸித்தியின் பொருட்டு வணங்கு 
கிறேன் . 

ருஉ . ரஹவாரிணீமாயா நடி 


சைல 


சுய ல 


உயாநா காவலாக்ஷேகானா கலை 
தெவீ ஸீத- உயி வாலைவாரிண ) தா | க !! 

52. பிரம்ஹ சாரிணீ துர்கா த்யாநம் 
தாமரை மலர் போன்ற இரு கைகளிலும் ஜபமாலையும் 
கமண்டலமும் தரிக்கும் பிரம்ஹசாரிணி துர்காதேவி 
யானவள் என்னிடத்தில் கருணை செய்யட்டும் . 


சுய அணவணுமா யாக 
கணஜவராகா வணகொவாலுட்யதா | 
ஆஸா த தா ஹ 0 வணவெணதி விரதா | 

53. சண்டகண்ட துர்கா த்யாநம் 
கருட வாஹநத்திலிருப்பவளும் , கடுங் கோபத்தின் 
ஆர்பாட்டத்தையுடையவளுமான , சண்ட கண்டை என்று 


49 


பாதி நியில் 


வழங்கப்படுகின் றவளுமான துர்கையான வள் , என்னிடம் 
கருணை செய்யட்டும் . 


ருச . 


கய லாமாயா நடி 


க 


ஸிஹாவ நமதா நித வாவி தகா ஆயா | 
ஷா ஷா நெவீ ஜகாதா ய.மீ || க || 

54. ஸ்கந்த துர்கா த்யா நம் 
எப்பொழுதும் ஸிம்ஹாஸனத்திலிருப்பவளும் , இரு 
கைகளிலும் தாமரை மலர்களை தரிப்பவளும் , புகழுடைய 
வளும் , ஸ்கந்தருக்குத் தாயுமான துர்காதேவியானவள் 
எப்பொழுதும் நன்மையைக் கொடுக்கட்டும் . 


ருரு. கய க Tow மா ய நழ 
ராஸவண- க யிராதஜெவ வ 
ஓயா நாஹவாலா க URITOU ஹாஜு || க || 


55 . 


கூஸ்மாண்ட துர்கா த்யா நம் 


தாமரை மலர் போன்ற இரண்டு கைகளிலும் , ஸுரை 
( கள் ) நிறைந்த குடத்தையும் , ரத்தம் நிறைந்த குடத் 
தையும் வைத்துக்கொண்டிருக்கும் கூச்மாண்ட துர்கை 
யானவள் , எனக்கு நன்மைகளைச் செய்யட்டும் . 


சுய காதலாய நீடிமாயா நடி 


வ ஹாவெலாஜனுகனா Uut வாவா anir | 
காதாய நீ ப M P ச ஜெ ஷா நவவாதிநீ || 


56. காத்யாய நீ துர்கா த்யாநம் 


4 


கத்தியினாலே பிரகாசிக்கும் கையும் , சிங்க வாஹநமு 


50 


ரும் 


ஸ்ரீதவ 

நியள 


முடையவளாய் . தாநவர்களை யழிப்பவளான காத்தியாய நீ 
துர்கையானவள் சுபத்தைக் கொடுக்கட்டும் . 

ரு . சுய காயராதி மாயாநம் 
காாயாவாகாஜாஜ வver நாகரதிவி அஹா ) 
காஜாாதி லுாச ஜெ அலாஹாலி நீ | 

57 , காலராத்திரி துர்கா த்யா நம் 
பயங்கரமான உருவமும் , நீலத் தாமரையை யொக்கும் 
சரீரமும் , பயங்கரமான பேய்ச் சிரிப்பும் , உடைய கால 
ராத்திரி துர்கையானவள் , சுபத்தைக் கொடுக்கட்டும் . 

அ . 

கய உஹாமள ரீமா யா நடி 
த UTT21 செ -தாவாயரா வி 8 | 
ஹோமளரீ லு , கலாச உஹாவெவவூவொா || 


58. மஹாகௌரீ துர்கா த்யாநம் 


வெள்ளை வாரணத்தின் மீது வீற்றிருப்பவளும் 
வெள்ளைச் சேலையுடுத்தியவளும் , தூய்மையானவளும் , 
அல்லது 

வெள்ளை நிறமானவளும் , மஹாதேவனுக்கு 
ஸந்தோஷத்தையளிப்பவளுமான 

மஹாகௌரி 

துர்கை 
யானவள் சுபத்தைக் கொடுக்கவேண்டும் . 

ருகூ சுய லிஷா நீமாயா நடி 
வலிய மாலவ யக்ஷாெெஜ ) ரொெெபாவி | 
லெவனாக 
வ ) கா நா லா ஜூயாச லிஷா ஸிலிஷாயி நீ ! 

59. ஸித்திதாய் துர்கா த்யா நம் 
ஸித்தர்கள் , கந்தர்வர்கள் , யக்ஷர்கள் , முதலியவர்க 
ளாலும் , அஸுரர்கள் , தேவர்களாலும் ஸேவிக்கப்படுகின்ற 


51 


தி நியா 


25 


வளும் , ஸகல ஸித்திகளையுமளிப்பவளுமான ஸித்திதாயிநீ 
துர்கையானவள் , எப்பொழுதும் ஸகல ஸித்திகளையும் 
கொடுப்பாளாக . 


சாயா . 


கய நவடிமாணா யா நடி 
( இடியாசலொகரீதஜாகாரணா, செ ) 


வாமிதெ ஷாநவ prு 

2.தி - த : | 


கஷாயாஜுஜா ெெவகா வீ நவக்ஷொஜுஜொகா! 


லவாழு.காரயகா வலிவாயி நீ | 
ஐய_ஐ . வெடக வடானா தஜ- நீயந 8 || 2 || 


42. 2ு கலவா விஜ தீ வாவோணிலி : | 
பாதிரேலாநி வஜ , 0 UTO வயோஷுஐடி | ங || 
பறகா காம - ண அக . உயா நா உக்ஷிெெண : கொ : 
பெஷாஷொலைUT ஹஜாவு: UTITO2d2ுக 0 வி.நா || ச 1 
ஐயவதி ரொதா வஜ.நீயா 2 BSV : | 

வணதாஸா நானா நி வணபாபா 


ஈரா வாலா பவீ ெெபவாவசு அராவகா| 
நவதி வொழவமாவ நவடிமா: வூகீதிதா: | க !! 
வாவகாலாஜ.நாகரா நீவா காவயகா 
வீதாவ வாலாாஜெயா ஹாஜீலாஜாஹாரி வரதா: || 

60. தவ்துர்கா த்யா நம் 
( ஸ்கந்தயாமளத்தில் சொல்லியபடி , காரணாகமத்தில் ) 
அங்கு , துர்கா மூர்த்திகளை , பத்மத்துடன் கூடிய 


52 


பதவநியள் 


விடத்தில் பூஜிக்கவேண்டும் . அந்த நவ துர்கைகளில் ஒரு 
துர்கையானவள் 18 கைகளுடையவளாவாள் . 

அவளுடைய 
வக்ஷோ ஆம் ( கொங்கை ) புஜம் ( கை ) துடை இவைகள் 
பருத்திருப்பதாகும் . ஸகலவிதமான ஆபரணங்களையுமணிந் 
திருப்பவளாவாள் . 

ஸித்திகளையும் கொடுப்பவ 
ளாவாள் . 


ஸல 


இடது பக்கம் கைகளில் , சிகை ! , கேடயம் 2 , மணி 
3 , கண்ணாடி 4 , தர்ஜநீ முத்திரை 5 , வில் 6 , துவஜம் 
(பாவட்டா ) 7 , உடுக்கை 8 , பாசம் 9 , இவைகளையும் , 
வலது கைகளில் , சக்தி 10 , முத்கரம் 11 , சூலம் 12 , 
வஜ்ராயுகம் 13 , சங்கு 14 , தாமரை மலர் 15 , சலாகை 16 
அம்பு 17 , சக்ராயுதம் 18 , இ வைகளையும் தரிப்பவ 
ளாவாள் . 

மற்ற துர்கைகளும் 16 கைகளுடையவர்களாவார்கள் 
இவர்கள் , கீழே கூறப்பட்ட 18 ஆயுதங்களில் , அம்பு ( ? ) 
உடுக்கை நீங்கலாக மற்ற 16 ஆயுதங்களை 

தரிப்பவர் 
களாவார்கள் , 

ஜயத்தை விருப்பும் அறிவாளிகள் , இந்த துர்கைகளை 
பூஜிக்க வேண்டும் . 

இவர்களின் பெயர்களும் நிறங்களும் 
ருத்திரா 1 , சண்டா 2 , சசீ 3 , சைவா 4 , சண்டீ 5 , 
க்ரூரா 6 , அநுசண்டிகா 7 , நவம் 8 , உக்கிரசண்டா 9 , 
என்று இவர்களின் பெயர்களாம் . 

இவர்கள் , ( முறையே ) தீச்சுடர் 1 , மை 2 , கருப்பு 3 , 
நீலம் 4 , வெளுப்பு 5 புகை நிறம் 6 , மஞ்சள் 7 , வெளுப்பு 
8. பச்சை ( 9 ) ஆகிய நிறங்களுடையவர்களாவார்கள் . 
இவர்கள் ஆலீடஸ்தாநத்திலிருப்பவர்களாவார்கள் . 


கய ஷொஜுஜாடியாக 

( * மாகஜெ ) 


53 


பாதி நியிட 


- நய நவளுமய கா வ தா ஜுெெஜா 

ஷொபாவி : | 
வளுமவயைவிஸுஷா. நீ வா விமாவாரா வநொ 

( IT ) 8வண_8) 
81. ஷோடச ( 16 ) புஜ துர்காத்யாநம் 

{ துர்கா கல்பத்தில் ) 
3 கண்களுடையவளும் , பாம்பை தரிப்பவளும் , 
சூலத்தை வைத்துக்கொண்டிருப்பவளும் , 16 
நடையவளும் , ஸர்ப வலயங்களை யணிந்திருப்பவளும், 
நலமான கழுத்தையுடையவளும் திகம்பரையுமான 
( ஆடையின்றி இருப்பவளுமான ) துர்காதேவியை வணங்கு 
கின்றேன் . ( பச்சை நிறம் ) 


சுஉ . 


கயா மாயா நம் 

( காரணாமகெ ) 


காவரா பcre:P . நீ நேதா 

கிரீடாதாகித ஹெரேஷ TO | 
ஸலவா யதவைகா 

மயா விதுருஷாடிங்க || 
2oi , r4r.-) வவ )வார , 
fr " Toe - {fo 2. நவலா வபராஜி ! 

( மலாவண 3 ) 
(32 ருத்ராய் சதுர்கா த்யாநம் 

( காரணாகமத்தில் ) 
சிவப்பு நிற ஆடையையணிந்தவளும் பச்சை நிற 
முடையவளும் , 2 கண்களுடையவளும் , கிரீடம் , ரத்திநங் 
களிழைத்த தங்க நகைகளையணிந்தவளும் , கைகளில் சூலம் , 


ஸ்ரீதவ நியள் 


54 


கத்தி , சங்கம் , சக்கிரம் இவைகளை தரித்தவளும் , 
ஸிம் ஹத்தை வாஹமாக உடையகளும் , சூரியனையும் , 
சந்திரனையும் ஆபரணமாகக் கொண்டவளும் , விரும்பிய 
பொருளைக் கொடுப்பவளும் , தேவர்களாலே வணங்கப் 
பட்ட பாதங்களையுடையவளுமான ருத்திராம்ச துர்கையை 
மன தாலே ஸ்மரிக்கின்றேன் . ( பச்சை நிறம் ) 

கய கஷஜுஜாகாணீயா நடி 

( காரணா ம ெ ) 


கஷவாஹுஹாகாயா கானுஜெவஸவவா | 
வவது, உாகுல வனாகபவாயக க 


வஜ கர விஷ, தீ வலா ஹோகாஜி 2 ெ wa } 

( ஜெவாவைண :) 
63. அஷ்ட ( 8 ) புஜ காளீ த்யா நம் 
8 கைகளும் , பெரிய உடம்பும் , கரு மேகம் போன்ற 
நிறமும் உடையவளும் , சங்கு 1 . சக்கரம் 2 , 

கதை 3 , 
கும்பம் ( குடம் ) 4 , உலக்கை 5 , அங்குசம் 6 , பாசம் 7 , 
வஜ்ஜிராயுதம் 8 , இவைகளை கைகளில் வஸிப்பவளுமான 
மஹாகாளியானவள் , நமக்கு ஸந்தோஷத்தைக் கொடுப் 
பாளாக ( மேகம் போன்ற கருப்பு நிறம் ) 


கச . 


சுய வநமாய நடி 

( சூதாயெ ) 
கரிவகரவாணவெடவாணாது 

ஸய ந னாகதஜநீயாநா 
28 வா ஹிஷொதா. மஸஷா 
நவவாயெலூமா| க | 

( ஹெவணம் ) 


55 


பபதி நியா 


64. வநதுர்கா த்யா நம் 

( ஆம்நாயத்தில் ) 
சக்ரம் , சங்கம் , கத்தி , கேடயம் , அம்பு , வில் , சூலம் , 
தர் ஜூ , இவைகளை தரிப்பவளும் , புதிய அருகின் நிறமுடைய 
வளும் , மஹிஷாஸுரனுடைய தலையின் மீது நிற்பவளும் , 
நவதுர்கைகளுக்கு ஒப்பானவளுமான துர்கையானவள் , 
எனக்கு ஸம்பத்தைக் கொடுப்பாளாக . ( தங்க நிறம் ) 

கரு. கய ஆதரா யா நடி 

( 

வமியாகல ) 
ராஜா வதி , ணெ 
ணெத தா ஹி.ஹவகா 

வதஜாடி 
ஊய கெப் வலி.ஹலா வ.உராகி தயிரோ 

புஹாடி க | 


கவானாவாநாமவாபயாரா லாம் 
ஆதமிரா ஜெ நித லவ- U ,ுவி நாலிநீடி ! 

( U ) 2வண -8 ) 
65. பிரத்யங்கிரா த்யா நம் 

( பிரத்தியங்கிரா கல்பத்தில் ) 
பச்சை நிறமும் , 3 கண்களும் , ஸிம்ஹ முகமும் , 4 
கைகளும் , படர் துவகேசமும் , ஸிம் ஹவாஹதமும் , சந்திரனை 
தரித்த கூந்தலும் , கபாலம் , சூலம் , உடுக்கை , நாகபாசம் , 
இவைகளை தரித்த கைகளுமுடையவளும் , ஸகல சத்துருக் 
களையுமழிப்பவளுமான பிரத்தியங்கிராதேவியை தினந் 
தோறும் பஜிக்கின்றேன் . ( பச்சை நிறம் ) 

கய ஜி நீயா நடி 
( தககலெ ) 


சு . 


56 


ஸ்ரீதவ 

நியள 


வியாணா வாணாவஸer உாவாரா 

வாவாது கராமம் 
வெல rer கிரீடொறு தஜறுயாரா ஹீஷணா 

ஜூஷணா 
வலிஹஸலாயிரகா அதல ரவிரலிவெடாங் தாலி 

வரீதா 
க.நாவிலிளுதொ ஆவது ஆவலுயயூஸிமீ 

Umநீ ந : | க ! 
( ஜெவலாவண -8) 


66 சூலிநீ த்யா நம் 

{ சூலிநீ கல்பத்தில் ) 
குலம் , அம்பு , கத்தி , சக்கரம் , சங்கம் , கதை , பாசம் , 
வில் , இவைகளை கையில் வழிப்பவளும் , மேகம் போன்ற 
கருப்பு நிறமுடையவளும் , கிரீடத்தில் பிரகாசிக்கும் 
மேகங்க ! டயவளும் , பயங்கரமான தோற்றமுடைய 
வளும் , ஆபரணங்களையணிந்திருப்பவளும் , ஸிம்ஹத்தின் 
தோளில் வீற்றிருப்பவளும் கையில் கத்தியும் கேடயமும் 
வைத்திருக்கும் ! கன்னிகைகளாலே சூழப்பட்டவளும் , 
அஸுரர்களை வதைப்பவளுமான , சூலி தேவியானவள் 
நம்முடைய எய்ம்ஸர 

பயத்தை அழிக்கவேண்டும் . 
( மேகசியாம வர்ணம் 


கயயாவதியா நடி 

( தக்க ) 
காமீசாகவஜா. கரிகாவிறுவாக்க மணறு ) 


வண்டி 


வண்டிவா 


கணொகுணபாலா வரிவலாவினுவலக செயாஜி 

ெெவலாவவ நாடி 


57 


பாதி நியா 


ருள் 


வொரா , வொாாட ஹாலா காகழி தகவானாலி 

சௗரா. திரணொ 
குணால் வாணஹதீ -பலிகடா 

லாவயெசு காவீடி | க 

( தவண -8 ) 


67 தூம்ராவதீ த்யா நம் 

( அதே கல்பத்தில் ) 
சிவப்பு நிறமுடையவளாயும் , சிவப்பு ஆடை யணிந்த 
வளாயும் , யானையின் துதிக்கையைப் போன்று விளங்கும் 

டலங்களையுடையவளாயும் , கொடூரமான தெத்திப் 
பற்களையுடையவளாயும் , கழுத்தில் பிரகாசிக்கும் கபந்த 
மாலையையுடையவளாயும் , பக்கங்களில் சூழ்ந்திருக்கின்ற 
பைசாசக் கூட்டத்தையுடையவளாயும் , பயங்கரமான 
வளாயும் , பயங்கரமான 

பேச்சிரிப்பையுடையவளாயும் , 
கையிலிருக்கும் கபாலம் , கத்தி இவைகளாலே பயங்கரமாக 
இருப்பவளாயும் , 3 கண்களுடையவளாயும் , சத்துருக்களின் 
பிராணனை வதைப்பவளாயும் , இளம்பிரைச் சந்திரனை 
மகுடத்தில் தரிப்பவளாயும் இருக்கின்ற தூமிர காளியை 
பாவிக்கின்றேன் . ( சிவப்பு நிறம் ) 

சுஅ . கய வலவீயாநடி 

( ஹோ r தகொபொ ) 
லயாய ஸுநொவாண . கஷதி செக்ஷவய : | 
ஐமசெெஜ . ஜவாரகா வீ வா வீ.ஜெ1 

( கவண -8 ) 


68 வசிய முதித்யாநம் 

( மஹாலஷ்மீ ரத்தகோசத்தில் ) 
கரும்பு வில்லில் புஷ்ப பாணத்தை வைத்து இழுத்துக் 


ஸ்ரீ தவ நியள 


58 


கொண்டிருப்பவளும் , உலகத்தை வெற்றிகொள்ளுமாற்ற 
லுடையவளும் , சம்பரத்தைப் பூவைப்போன்ற நிறமுடைய 
வளுமான வசியமுகீ தேவியை பஜிக்கின்றேன் . ( ஸேவிக் 
கின்றேன் ) (சிவப்பு நிறம் ) 


சுகூ 


சுய உதாரா யா நடி 

( சூதாயெ ) 


ஆதாஜீவாவி , காவி பாவலரசு வொராட 

ஹொஸாவார் 
ப.வெநீவாவைவாயா ஹுகார 

வீஜொடிவா | 
வவா நீனாவியானவிஜஜடா ஜூடாது. 

நாறெவதா 
ஜா 200 க வ கவாறுகெ தி ஜமதா ஹத ம . 

தாரா ஓயடிாகா 
( ஸாவணம் ) 


69. உக்கிரதாரா த்யா நம் 

( ஆம் நாயத்தில் ) 


பிரத்தியாலீட பதமாக வைக்கப்பட்டிருக்கும் காலில் 
சவத்தை தரிப்பவளாயும் , ( சவத்தின்மீது , இடதுகாலை 
நீட்டியும் வலது காலை வளைத்தும் வைத்துக்கொண்டிருப்பவ 
ளாயும் , ) பயங்கரமான அட்டஹாஸத்தைச் செய்பவ 
ளயும் , சிறந்தவளாயும் , சங்கு , ரீலோத்பலம், சூலம் , 
மண்டையோடு இவைகளை தரிப்பவளாயும் , ஹூங்கார 
பீஜத்திலுதித்தவளாயும் , குட்டையானவளாயும் , நீலமாக 
விரிந்து செம்பட்டை நிறமாக இருக்கும் சடைமுடியைச் 
சூழ்ந்திருக்கும் கொடிய நாகங்களாலே சூழப்பட்ட வளாயு 
மிருககிற உக்கிரதாரா தேவியானவள் , மூன்று உலகத்திலு 


59 


தி நிய 
மிருக்கும் மடமையை கபாலத்தினுள் வைத்து அழிக் 
கின்றாள் . ( அழிப்பாளாக ) ( ஸிந்தூர வர்ணம் ) 

எய் . சுய கரகஜா ய நா 

( ஒலிதொவாவஜாநெ ) 
தகு நளகொரீ ஜெ i கரகலெ 

மதி விரதா | 
தா UT )Ta ஷாகாரா பாகேது கயாரி a | 5 || 
ஈ - தாரிதகரா நிதஓ நperonu | 
வரிதொ ஜா ) - .ெந உணி நளகாயிரொஹிணீ || 

நீவண 8 ) 


70. குருகுல்லா த்யாநம் 

( லலிதோபாக்யாநத்தில் ) 
ஹ முனிவரே ! அங்கு , குரு தல்லை என்று கூறப் 
படுகிற நௌகேசுவர் தேவியானவள் , தமால 
மரத்தைப்போன்ற ( தமாலம் , 

பச்சை இலை மரம் ) 
நிறமுடையவளும் , சியாம ( கருப்பு ) நிறமான ரவிக்கையை 
யணிந்தவளும் , ரத்திகமும் கத்தியும் தரிப்பவளும் , 
மதுமதமும் சதைப்பற்றுமுள்ள சரீரமுடையவளுமான 
குருகுல்லையானவள் , மணி மயமான ஓடத்தில் ஏறிக் 
கொண்டு , எங்கும் சுத்திக்கொண்டிருப்பவளாவாள் . ( நீல 
நிறம் ) 

கய வாணீ யா நடி 

( ஓவிதொவாலதாநெ ) 
வபாக்ஷாவ வாரணீ விெ தகு நளகாயி நாயிகா | 
யா யொகாஜி நீ T ஹுயாகா ஹுரதொரீயாக 
வலா தது உணி நளகாஜா பதிவெல நாஸாவரதா | 
ராஷாறொக கெண வெகுஜொக, உஷாயி நீ 1 2 1 


எக . 


கா 


ஸ்ரீ தவ நியள 


60 


தாணாத ) கா UUT 82ாதகவொட்ஜூ | 
வாரிஜாதவூ நாலக வரிவீதகவொவயா || ங !! 


வஹதீ ராவண வஷக ஜொடிதடி | 
வக விரிதவ zd ) அ மணிவாகுெ தயா க கெ | 
வாணீ தாணீ பெரணீ நாயிகா தத ராஜதே | 

( ஈதவண-3 ) 


71. வாருணீ த்யா தம் 

( லலிதோபாக்கிய ! நத்தில் ) 
அங்கு , வாருணீ தேவியானவள் , நௌகாதிநாயிகை 
( ஓடங்களுக்கு அதிதேவதை ) யாவாள் . இவளை ஸுதா 
மாலி என்றும் , அமிருதசுவரீ என்றும் கூறுகிறார்கள் . 
இவள் சிறிது பார்வையினாலேயே மூன்று உலகங்களுக்கும் 
மதத்தைக் கொடுப்பவளாவாள் . இவள் , தருணாதித்தியனை 
( நடுப்பகல் சூரியனை )ப்போன்ற ஒளியுடையவளாவாள் . 
மதத்தினாலே சிவந்த கன்னங்களையுடையவளாவாள் . 
பாரிஜாதப் பூக்களாலே தொடுக்கப்பட்ட மாலையாலே 
சுற்றப்பட்ட கூந்தலையுடையவளாவாள் . 
நிறைந்த பாந பாத்திரமும் அசையும் 

நீலோத்பலமும் 
இரண்டு மணிமயமான பாத்திரங்களில் பக்குவம் செய்யப் 
பட்ட மாமிச கண்டமும் வஹிப்பவளாவாள் . இத்தகைய 
வாருணீ தேவியானவள் , யுவதிகளின் தொகுதிக்கு பாயிகை 
யாகட்பிரகாசிப்பவளாவாள் . (சிவப்பு நிறம் ) 


மது 


னால் 


எ 2 . 


சுய கவராஜி.தா யா நடி 
( நராக ஹிதாயா ) 


நீமொத நிலு 0 ஜெ நிரோசி. தெஜாவ நாடி | 
வேகாத 

கபாபா . நித காஜீவனிகுயாடிாக ! 


61 


மதி நியா 


வராஷய கராலொஜா ஏணதாதி.வி நாலிட்டி ! 
வீதாவரவரொவெதா ஷணஷ், ஷூஷிதாடி ! 
வாராகாரதி . வளா வாவெல வலஜி நீடி ! 
வைவது உாஹீதி ) ஹ TO ஜாவ நாடி 
லவ_காவாஜெயாயெ தாவேராஜிதாடிங1 

( நீருவண D8 ) 


ப 


யுடையவ 


72. அயராஜிதா த்யா நம் 

( நாரத ஸம்ஹிதையில் ) 
நீலோத்பலத்தைப் போன்ற நிறமுடையவளாயும் , 
தூக்கம் படர்ந்த கண்களையுடையவளாயும் , நீலமாகவும் 
சுருண்டுமிருக்கின்ற கூந்தலையுடையவளாயும் , ஆழமான 
தொப்புளுடன் கூடிய திரிவலி ( 3 மடிப்பு ) களை 
ளாயும் , வரத , அபயங்களுடன் கூடிய கைகளையுடையவ 
ளாயும் , வணங்கியவர்களின் துன்பங்களைப் போக்குகிற 
வளாயும் , பீதாம்பரத்தையணிந்திருப்பவளாயும் . ஆபரணங் 
களையும் மாலைகளையுமணிந்திருப்பவளாயும் , சிறந்த சக்தியின் 
உருவத்தையுடையவளாயும் , அழகாக இருப்பவளாயும் , 
சத்ரு சேனைகளையழிப்பவளாயும் , சங்கம் , சக்கரம் , கதை , 
அபயம் , இவைகளாலே அழகான கைகளையுடையவளாயும் , 
மூன்று கண்ககாயுடையவளாயும் , ஸகல விதமான விருப்பங் 
களையும் பூர்த்திசெய்து வைப்பவளாயுமிருக்கிற அபராஜிதா 
தேவியை தியானம் செய்கின்றேன் . ( நீல நிறம்) 


எங . 


கய சூவிய நீ யா நடி 
( AUU- 2 நஸஹிதாயா ) 


0 . 


சூவிய நீ Tௗரா திராரா கவாது நா | 
கநிஜரவா வீ வொரஷா திரலெ 

லொவ நா | 


ஸ்ரீதவநியள 


62 


மவரா ககெ ாகவாணிமொரீ | 
ஊதொாவிஷரெெதவொரெஜீவ நாடயெசு 

ஜிஷ : 12 || 
( நீறாவணம் ) 


73. சத்ரு வித்துவம்ஸிநீ த்யா நம் 

( ஸுதர்சத ஸம்ஹிதையில் ) 


சத்ரு வித்துவம்ஸிநீ தேவியானவள் , பயங்கரமான 
உருவமும் , 3 தலைகளும் , சிவந்த கண்களும் , தீச்சுடரைப் 
போன்ற , அல்லது தீச்சுடரைக் கக்கும் பயங்கரமான 
முகமும் , பயங்கரமான தெத்திப்பற்களும் , 3 கண்களு 
முடையவளும் , ஆடையில்லா தவளும் , சிவப்பான கூந்த 
லுடையவளும் , சிவப்பான கைகளுடையவளும் , பெரும் 
வயிறுடையவளுமாவாள் இவள் இந்த ரூபங்களாலே 
சீக்கிரத்தில் பகைவர்களை உச்சாடனம் செய்பவளாவாள் . 
( நீல நிறம் ) 


எசு . 


. 


சுய ஓஜாவெலி நீ யா நடி 

( சுஹியூஹிதாயா ) 
ஈதார் . பாவவாஹி.மீ . திரவிரல ள , 

ஹாஹொவீ 
Kerr ஹயஹாரிணீ வ நபரிவாநீயானகா 

கதாழா 
கானுயரா உஹாவஜரிவயலா 

சர orol . aq 
pero , தி , ஜடா உவா நஜ ef . யாயெசு 

வி நாகிதாழி | க ! 

( கவண -38 ) 


63 


மதி நிலி | 


சுக . 


74. ஸ்வஸ்தாவேசிரீத்ய நம் 
( அஹிர்புத்தி நிய ஸம்ஹிதையில் ) 


சிவப்பு நிறமுடையவளும் , சவத்தின் மீதிருப்பவளும் , 
3 தலை களுடையவளும் , பயங்கரமானவளும் , மஹாபைரவி 

ற பெயருடையவளும் , புகை நிறமான கண்களை 
யுடையவளும் , நெருக்கமான கூந்தல் முன்னுச்சி மயிர் 
களாலே அலங்கரிக்கப்பட்டவளும் , உடுக்கையும் சூலமும் 
தரிப்பவளும் , அதிக பலமுடைய பகைவர்களையழிப்பவளும் 
கிருசமான ( ஒல்லியான ) அங்கங்களை புடையவளும் , பயங் 
கரமான அங்கங்களையுடையவளும், 3 சடைகளையுடைய 
வளும் , காட்டுத் தீயைப் போன்றவளும் , பரமேசுவரனாலே 
துதிக்கப்பட்டவளுமான மஹீதேவியை ( பூமியின் அதி 
தேவதையை ) தியானம் செய்கின்றேன் . ( சிவப்பு நிறம் ) 


எரு , 


சுய உண நாயாவாராஹீ யாநடி 

ஒலிதொவாவதாநெ ) 


( 


உண நாயா தது sெ i T. 

தலுணைவெ | 
காதலாயோஜொஜ கணி காயவஹிதா | க | 


விதி, கொணவரதா ஷ F27 . வரதயுகம் 
வக விராஜதெ தரு , தவகாதுநல | 2 || 


வலுணவைலவெனா லவ -ாலுாணவணிதா ! 
UU0 வவகாலயவராது ஹவுஸ , தயா | ங || 


வாலாகள வ உய தீவரவாவதஸிநீ | 
வராஹவதவயுகா உணி நீ தது , வத தொச 1 

( கநகவண் ) 


ஸ்ரீதகூ நியள 


64 


ன் 


ஸகல 


எசா . 


75. தண்டி நீ வாராய் த்யா நம் 

( லலிதோபாக்கியானத்தில் ) 
அங்கு , 100 தூண்களுள்ள மண்டபத்தில், 
தங்கத்தினாலான தாமரை மலரின் கர்ணிகையின் நடுவில் , 
பிந்து , திரிகோணம் , விருத்தம் , ஷட்தளம் , விருத்தயுக்மம் , 
இவைகளுட கூடிய சக்ரமானது 

விளங்குகின்றது . 
அதில் தண்டநாதையான வாராஹீ தேவியானவள் , 
குகையிலிட்ட தங்கத்தைப் போன்ற நிறமுடையவளாயும் , 
ஸந்தியா காலத்தைப்போன்று 

விளங்கும் 

ஆடையை 
யுடையவளாயும் , 

ஆபரணங்களையும் அணிந்த 
வளாயும் , சங்கம் , சக்கரம் , அபயம் , வரதம் , கலப்பை , 
உலக்கை , பாசம் , அங்குசம் , இவைகளை வஹிப்பவளாயும் , 
இளம்பிரைச் சந்திரனை சிரோபூஷணமாகக் கொண்ட 
வளாயும் , வராகத்தைப் போன்ற முகத்தையுடையவளாயும் 
இருக்கின்றாள் . ( தங்க நிறம் ) 

கய வாராஹீ யாக 

( தக்கலை ) 
வெருவி . நொஹுகவா நெது 

அயொஜாவிதா 
கொறவ ) U 

ரொவராஜினாஸஉஷா 

ஏழாபொலிநீடி | 
வில ராணா லகராவெெஜாலிதா. வகாவி 

வா வரணி 
வாராஹீ 2 விதயெச ஹயவரானா0 

வானது.திடி | க ! 

( வெ ) T8வண -8 ) 
76. ஸ்வப்ந வாராஹீ த்யா நம் 

( அந்த கல்பத்தில் ) 
மேகத்தைப் போல கருப்பு நிறமுடையவளும் , அழகிய 
கொங்கைகளையுடையவளும் , 3 கண்களும் , பன்றி முகமும் 


P 


65 


பாதி கியா 


எஎ . 


உடையவளும் , சந்திரனை யணிந்தவளும் , நன்கு பிரகா 
சிக்கும் தெத்திப்பற்களின் காந்தியினாலே பிரகாசிப்பவளும் , 
தனது கைகளில் கத்தி , கேடயம் , பாசம் , அங்குசம் 
இவைகளை வஹிப்பவளும் , சிறந்த குதிரையின் மீது 
வீற்றிருப்பவளும் , அழகான 

அணிகளையணிந்திருப்ப 
வளுமான வாராஹீ தேவியை சிந்திக்கவேண்டும் . ( மேகம் 
போன்ற கருப்பு நிறம் ) 

கய பலவாராஹீ யா நடி 

( வாராஹீகயெ ) 
உஷொனே வராஹாவ ) பதவஜொ-தரீயகா | 
UT று . கவாறு . மறு நாம . ஹ 

வில, கீ 
செவாறு நளஜி. வாராஹீதாஹ ஹஜெ ! 

( நீலவண 8 ) 
77. சுத்தவாராஹீ த்யா நம் 

( வாராஹீ கல்பத்தில் ) 
தெத்திப்பற்களுடன் பிரகாசிக்கும் வராஹமுகத்தை 
புடையவளும் , சிவப்பு வஸ்திரம் , மேல டைகளையணிந் 
திருப்பவளும் , கைகளில் சூலம் - கபாலம் - முஸலம் - நாகம் 
இவைகளை வஹிப்பவளும் , சந்திரகலையுடன் விளங்கும் 
சிரஸ்ஸையுடையவளுமான அந்த வா ரா ஹீ தேவியை பஜிக் 
கின்றேன் . ( நீலநிறம் ) 


எது . சுய வராஷா யா நடி 

(ுாலாக ) 
ஜரெக ஆய V ணீ விராவிடி 

மொணாவராக 


5 


66 


ஸ்ரீ தவ நியள் 


மரஹீதயேவாதி கா . உவிவஜிண 

நெதாதுனாடி 
காரிதவவகி , விறுவதாட கி.மீ. 
வ நஜாலூரானவா மவிதவ ஜிகா ஜோடி 

( 2வண_8 ) 


78 . லகுசியாமளா த்யா தம் 

(சியாமளா கல்பத்தில் ) 


முதல் தடவை புஷ்பவதியானவளும் , அழகிய புள்ளி 
களுடன் கூடிய சிவப்பு நிறமான ஆடையையணிந்தவளும் , 
மத்திய பாத்திரத்தை கையில் வஹிப்பவளும் , மது 
மதத்தினால் சுழலும் 

கடைக்கண்களையுடையவளும் , 
கையில் வீணையை வஹிப்பவளும் , மாசற்ற சங்கு ஓலையை 
அணிந்திருப்பவளும் , நெருக்கமான 

ஸ்தனங்களின் 
பாரத்தினாலே சோர்ந்தவளும் , நழுவிய ஓலையையுடையவரு 

டாா தேவியை ஸ்மரிக்க வேண்டும் . ( பச்சை 
நிறம் ) 

கய ராஜா தமீ யா நடி 

( தக்கய ) 


மான 


T ) , 


தா ந ரமா , ரணதீகவிதா 
கஜ ந . ஜெகவாணா வாரவ.ராவதவல காடி 
வீணாகாறுவயதி . வ திறுகொலாஸவாறு காரா 
வலள மலி சு . கலிகாலுகா தவ ஸ ave ila || 


விஷூஷணெலுஷிதா தகாத . 

ஆணா ஹடி 
( பாலாவண 8 ) 


67 


. 


தி நியிய 


79. ராஜமாதங்கீ த்யா நம் 

( மாதங்கீ கல்பத்தில் ) 
ரத்திநங்களாலான ஆஸநத்திவிருப்பவளும் , பச்சை 
நிறமுடையவளும் , கிளி பேசுவதைக் கேட்டுக்கொண் 
டிருப்பவளும் , ஒருகாலை தாமரை மலரில் வைத்திருப்பவளும் , 
அழகான சந்திரனை சிரஸ்ஸில் அணிந்திருப்பவளும் , 
வீணையை ஆலாபநம் செய்து கொண்டிருப்பவளும், 
திலகத்தினாலே விளங்கும் நெற்றியையுடையவளும் , நீலாத் 
பலம் அல்லது செங்கழிநீர் பூக்களாலே தொடுத்த மாலையை 
யணிந்தும் அதன் மொட்டை காதிலணிந்துமிருப்பவளும் , 
சிவப்பு ஆடையையணிந்திருப்பவளும் , 

ஆபரணங்களை 
யணிந்திருப்பவளுமான மாதங்கீ தேவியை நமஸ்கரிக் 
கின்றேன் . ( பச்சை நிறம் ) 

அய . கய வானா யா நடி 
( 

திரவஈரீகஜ ) 
ஜவாக மூல காயா வைவா நாஹிதா | 
சாக்ஷஸ கவாஜகாஹீதிவாஹலா த வாலிகா 

(ஈகவண_8 ) 
80 . பாலா த்யாநம் 

( திரிபுரஸுந்தர் கல்பத்தில் ) 
பாலா தேவியானவள் , சம்பரத்தம் பூவைப்போன்ற 
நிறமுடையவளும் , மலர்ந்த தாமரை மலரில் வீற்றிருப்ப 
வளும் , கைகளில் ஜபமாலை , புஸ்தகம் , அபயம் , வரதம் , 
இவைகளை வஹிப்பவளுமாவாள் . ( சிவப்பு நிறம் ) 

அக . சுய ஜுவ நபழரீ யா நடி 

( மார தீரத்கொ ) 
உடி சலாலுதராஜா விஜித நவஜவாவணா 


வாலா 


ஸ்ரீதவ நியள 


68 


ஜொதி.புரா . தி ,ணெகர விவியணிவைலசு 

குணவா வ ou4| 
ஹாாமெ , வெயகாணிேமணவெைய W யுதா 

இவாா 
ரூ வாலாபாஷாலுயவாகரா 

ஷாவயெசு ஒளவநெஸ்டிகா 

( கவண - 8 ) 
81. புவநேசுவரீ தயா நம் 

( மஹாலக்ஷ்மீ ரத்தகோசத்தில் ) 
உதயகால சூரியனைப்போன்ற நிறமுடையவளும் , 
( தனது ஒளியினாலே ) சம்பரத்தம் பூவை ஜயித்தவளும் , 
சிரஸ்ஸில் சந்திரகண்டத்தை தரித்தவளும் , ஜியோதிர் 
மாலையை ( ஜிதிர்லதா புஷ்பமாலையை , அல்லது தேஜோ 
மயமான மாலையை ) அணிந்தவளும் , 3 கண்களுடையவளும் 
பல வித ரத்திநங்களாலே திகழும் குண்டலத்தை 
( காதணியை ) தரிப்பவளும் , தாமரை மலரில் வீற்றிருப்ப 
வளும் , ஹாரம் , கிரைவேயம் ( உள் கழுத்தணி ) அரை நூல் 
மாலை அல்லது ஒட்டியாணம் , ரத்திருங்கள் பதித்த அல்லது 
ரத்திநங்களாலான வளைகள் இவைகளையணிந்திருப்பவளும் , 
( அழகான ) ஆடையையணிந்திருப்பவளும் , பாசம் , 
அங்குசம் , அபயம் , வரதம் , இவைகளை வஹிப்பவளும் , 

திதேவியுமான புவநேசுவர் தேவியை தியாகம் செய் 
கிறேன் . ( சிவப்பு நிறம் ) 


எல் 


அஉ . சுய J தலஜீவி நீயா நடி 

(ுரயாகவெ கக w ) 
8Jதல.ஜீவி நீ பொஜாவாவ விலடா 
வாராஹீராகுமகாவாவேவராலுயாது 1 க 1 


69 


தி நியா 


தாஷஸுஜா வநெவாஸநாலூாடி 

( ஈ கவண -8 ) 
82. மிருதஸஞ்ஜீவி நீ த்யாரம் 

உருத்திரயாமளம் குஹுகல்பத்தில் ) 
சாந்தமான ஸ்வரூப முடை யவளும் , பாசம் , ஸர்பம் , 
அங்குசம் , கதை , கத்தி , சூலம் , வரதம் , பயம் இவைகளை 
வப்பவளும் , சிவப்பு நிறமுடையவளும் , 8 கைகளை 
யுடையவளும் , மலர்ந்த தாமரை மலரில் வீற்றிருப்பவளும் , 
ஸகல சுபங்களையுமளிப்பவளுமான மிருத ஸஞ்ஜீ வீ நீ 
தேவியை வணங்குகிறேன் . ( சிவப்பு நிறம் ) 


அங . 


கய வமஜாவெதா யாநம் 

( தசகலெ ) 
வதஜாதி , நய நா . கஜோல நவஹிதா , 
தி .. வா நவாகு வம 0 ஜிஜா வ 

விஷ, கடி 1 க 1 
விவொஷி . ககணீ .அலவீ நவயொயராடி 
வீதாவர உாவண UTO யாயெசு 

வஹாஜவெவதா 121 

( வீதவண -8 ) 


83. பகளாதேவீ த்யா நம் 

( பகளா கல்பத்தில் ) 
4 கைகளும் , 3 கண்களும் உடையவளும் , தாமரை 
மலரில் வீற்றிருப்பவளும் , முச்சூலம் , பாநபாத்திரம் , கதை , 
நாக்கு 

இவைகளை தரித்திருப்பவளும் , கோவைக்கனி 
போன்ற உதடும் , சங்கு போன்ற கழுத்தும் , ஸமமாகப் 


701 


ஸ்ரீ தவ நியள 


பருத்த ஸ்தநங்களும் , பீதாம்பர ஆடையும் உடையவளும் , 
மதத்தினாலே சுழலுகிறவளும் , பிரம்ஹாஸ்திரத்திற்கு அதி 
தேவதையுமான பகளாமுகி தேவியை த்யாநம் செய்ய 
வேண்டும் . ( மஞ்சள் நிறம் } 


கட வூரணபாகிஜெவதா யாநம் 

( பாாடாதிருகெ ) 


ஈகாஹொயிஷவொதொலுவலாணவராஜாயி 

( S ? காாெெஜம் 
வா கொக்ஷஉவகவிமணவாக 

வனவாணாது 
விலாணா ல கவாலு திணய நாஸிதா 

வீநவக்ஷொருஹாலை 
வீெ வரவாக புவணா வத லாவகரர் 

வாணாதில் வார ந 8 ( 2 & 

( பதவண 8 ) 


84. பிராணசக்தி த்யாநம் 


( சாரதா திலகத்தில் ) 


ரக்த ஸமுத்திரத்திலிருக்கும் ஒடத்தில் விளங்கும் 
செந்தாமரை மலரில் வீற்றிருப்பவளும் , கைகளில் பாசம் , 
வண்டுகளாகிய ஞாண் கயிற்றுடன் கூடிய கரும்பு வில் , 
அங்குசம் , ஐந்து பாணங்கள் , இவைகளை வழிப்பவளும் , 
கபால மாலையை வஹிப்பவளும் , 3 கண்களையுடையவளும் , 
பருத்த ஸ்தநங்களுடன் கூடியவளும் , பாலசூரியனைப் 
போன்ற நிறமுடையவளும் , பரா (சிறப்புற்று தேவியுமான 
பிராணசக்தியானவள் , நமக்கு ஸுகத்தை கொடுக்கட்டும் . 
( கிவப்பு நிறம் ) 


71 


பாதி நியில் 


எக் 


அரு . 


காய விஜாவெவீ யாநம் 

( வொர் நாயுவஸ்ரீ வாக " ) 
காக்ஷாயா வழக வடியா நா ஜெதவி , ஹா 
வி.நராஹீதிஹா வ லவியா லொவத || க ! 

( ஜெதவணம் ) 


85. சுத்தவித்யா த்யாநம் 
( ஸோமநாதவல்லீ மந்திர சாஸ்திரத்தில் ) 
வெளுப்பு நிறமான வளும் , ஜபமாலை , புஸ்தகம் , சிந் 
முத்திரை , அபய ஹஸ்தம் , இவைகளை தரிப்பவளுமான 
சுத்தவித்தியா தேவியானவள் எப்பொழுதும் (நம்மை ) 
காப்பாற்றுவாளாக . (வெளுப்பு நிறம் ) 


அசு . காய ஸ்ரீவிதாவீயா நா 

( 

ஹோரதகொல ) 
சூயாரெ தரணாக விவவடிநெ மம 

உஷாகரே 
வீணாவாடி கந்தவொம நிவயெ வீணா 

தா நவி , யெ | 
நா நாவணயெ நாாயிறு விதெ வரவாத 

ஜாவாயரே 
ஸ்ரீவிலென் கூரிதெ ஹாய -8 ஹிதெ ஸ்ரீசகனி 

வா ஜெக 

( வித வண 8 ) 
86. ஸ்ரீ வித்யா தேவீ த்யா நம் 

( மஹாலக்ஷ்மீ ரத்னகோசத்தில் ) 
( உலகங்களுக்கு ) ஆதாரமாக இருப்பவளே , தருண 


எட் 


ஸ்ரீ தகூ நியள 


72 


சூரியனைப்போன்ற முகத்தையுடையவளே , 

முகத்தையுடையவளே , அதிபயங்கர 
மான தெத்திப்பற்களையுடையவளே , வீணையை 
வாசிப்பவளை , ஆதிசேஷன் மீது வீற்றிருப்பவளே , வீணை 
முதலிய வாத்தியங்களை வாசிப்பதில் பிரியமுள்ளவளே , 
பற்பல வர்ணமய ( அக்ஷரவடிவ ) மாக இருப்பவளே , மனித 
எலும்புகளை தரிப்பவளே , நன்கு பிரகாசிக்கும் மாலையை 
தரிப்பவளே , துவரிதை என்று கூறப்படுகின்றவளே , சிறந்த 
அபிப்பிராயங்களினாலே புகழப்பட்டவளே , சங்கரனின் 
மனைவியாக இருப்பவளே , ஹே ஸ்ரீ வித்யாதேவி , உன்னை 
புஜிக்கின்றேன் . ( சித்திர வர்ணம் ) 


அஎ . கய காகேறெ ய நடி 

( ஹோய ஜீரதகொபொ ) 


வாகஜவாசெக்ஷயகி கபலான 

வதுலாணயாாடி ) 


லத்தாலுயவாஹஜா கருயெ காவி 

கஜாயாாலைவாழ க 

( பகவண -8 ) 


87. காமகலேசுவரீ த்யா நம் 

( மஹாலக்ஷ்மீ ரத்தகோசத்தில் ) 
தாமரை மலர் , பாசம் , கரும்புவில் , புரசம்பூ சம்பாக் 
கதிர் , பஞ்சபாணம், வரம், அபயம் , இவைகளை வஹிப்ப 
வளும் , சந்திரகலையை தரிப்பவளுமான காழுகலேசுவர் 
தேவியை தியாநம் செய்கின்றேன் . ( சிவப்பு நிறம் ) 

கய வ நாகரீ யா நடி 

( வவராணெ ) 
கஜானா நறுகாயகாதிலுமா . . கவாறு , UTS 


731 


பாதி நிய 


TR 


88 


வாவ . வாவி வராலுயளவ வரிவா வா அ 

வக , வாடி 
விஜராணா பாலிவங்பெலாலிகோடா ாதாவாரா 

கை தா 
வத தா . வ .நாகரீதி . நய நா . வா_றீல 

விஷதா|| க !! 

( கவண 3 ) 
வநசங்கரீ த்யா நம் 

( பத்ம புராணத்தில் 
பிரளய காலத்தின் தீச்சுடரைப் போன்ற தேஹ காந்தி 
யுடன் மனோஹரமான ஸ்வரூபத்தையுடையவளும் , சூலம் , 
கபாலம், அம்பு , வில் , வரம் , அபயம் , பரிகமென்னும் 
ஆயுதம் , சங்கம் , சக்கரம் , கதை ஆகிய 10 ஆயுதங்களையும் 
தரிப்பவளும் , சந்திரகலையுடன் பிரகாசிக்கும் கிரீடத்தை 
யுடையவளும் , சிவப்பு ஆடையையணிந்திருப்பவளும் , 
3 கண்களையுடையவளும் , பிரஹ்மா, விஷ்ணு இவர்களாலே 
துதிக்கப்பட்டவளுமான வநசங்கரி தேவியை வணங்கு 
கிறேன் . ( சிவப்பு நிறம்) 

அக . 

கய பாகஹரீ யா நடி 
( வடிவசாணெ 

1 ) 
பறு . வாபகவானுவால்காவில் . வாணாது 

வரணி வெடகம் 
US வகு , மகாஹிவயே வா உண . யாாடி 
வஷாலாவவபாலதாநதிமணா பாகெங் 

யாது 
வெகஜொசமா ஐ ந . ஹெஉயிதா தா 

மௗ T பாகலூரீடி | க ! 

( கவண 8 ) 


ஸ்ரீ தவ நியள் 


74 


89. சாகம்பரீ த்யா நம் 

( பத்ம புராணத்தில் ) 
சூலம் , பாசம் , கபாலம் , வில் , வஜ்ராயுதம் , பாணம் , 
அங்குசம் , கேடயம் , சங்கம் , சக்கரம் , கதை , பாம்பு , கத்தி , 
அபயம் , கட்டுவாங்கமென்னும் ஆயுதம் , தண்டம் ஆகிய 
16 ஆயுதங்களையும் வஹிப்பவளும் , மழையில்லாமையினாலே 
அழியும் முனிகணங்களை காய் , கிழங்கு முதலியவைகளாலே 
ரக்ஷித்தவளும் , மூன்று உலகங்களையும் படைத்தவளும் , 
மஹசனின் மனைவியுமான சாகம்பரீ தேவியை துதி செய் 
கிறேன் . (சிவப்பு நிறம் ) 


கூய . 


கய ராஜெவீயாநடி 

( தசுகயெ ) 


ல ராெெரயகாரு ஹீரொடெ 

லாமெராத 
தெகாதவா, ராஜெகநகாரவயாரிணீடி ! 
கஷாஸுெெஜயகா காதாய தெயொவ நா ! 
US . வ ையவெ கவாறு 8 ல . தயா 121 


பதி 02 , வர வணா உயா நாடி வாவோணிஜி : | 
வக ஷி- UDITS TO வொஹ வெடம் வ 

தொகாங! 
கயா விணிவா( வா ) . வடியா நா உக்ஷிணெ 

Sுெெஜ : | 
திணெகா. வ - தங்.. காஜாNeJ 

மஜெசச 


நோ வெஷயிவா * மெ நிவாவது.ஜீஷணாடி 


75 


UT 


தி நியில் 
மொக்ஷரவணபாலூா கரவாவரா 

ஸராரு 
( சூலையது வராது லவபாது ஷெவா நாயே.கரீ | 
யா பரா ஹா ஹாநெவீ யொ மொஹ 

ஜஹெur :) || - 
( விதவண -8 ) 


90. ஸுராதேவி த்யா நம் 

( அதே கல்பத்தில் ) 


தேவாசுரர்கள் பாற்கடலைக் கடைந்த பொழுது அங்கு 
உண்டானவளும் , 

கன்னி ரூபத்தை தரித்தவளும் , 18 
கைகளையுடையவளும் கடைக்கண் சிவந்து நீண்ட கண்களை 
யுடையவளும் இடது பக்கம் கைகளில் சங்கு 1 , 

கத்தி 2 , 
வில் 3. கபாலம் 4 , உலக்கை 5 , சக்தியாயுதம் 6 , கதை 7 
வரத ஹஸ்தம் 8 , மணி 9, இவைகளையும் , வலது பக்கம் 
கைகளில் சக்கரம் 10 , முஷ்டி 11 , அம்பு 12 , சூலம் 13 , 
இரும்பு கேடயம் 14 , தோமரம் 15 , அபயஹஸ்தம் 16 , 
பிண்டி என்னும் ஆயுதம் 17 , பாலமென்னும் ஆயுதம் 18 , 
இவைகளையும் தரிப்பவளும் , .3 கண்களையுடையவளும் , 
நீண்டு மெலிந்த சரீரத்தையுடையவளும் , காலாக்கிநியைப் 
போன்றவளும் , மந்தா பர்வதத்தைச் சுற்றிக்கொண்டு 
நுரையுடன் கூடிய சுழலைப் போல் பயங்கரமானவளும் , கோ 
மூத்திரம் பால் ( இவைகள் கலந்த ) நிறமானவளும் , கருப் 

உருவமுடையவளுமான ஸுராதேவியை பஜிக்க 
வேண்டும் . 


பான 


ஸரா 


( கைல அஸ்ரர்களையும் நடுங்கச்செய்கிறவளும் , 
தேவர்களுக்கு அபயத்தைக் கொடுப்பவளுமான 
தேவியே உமாதேவியாவாள் 

அதனாலுண்டா 
மோ ஹமே மஹேசனாவார் . ) ( சித்திர வர்ணம் ) 


ஸ்ரீ தவ நியள 


76 


கூக . 


சுய வதஷஷிகழாலெவீ யா நம 

( பாவாததெ ) 
ஹைவெல வக ரயா ம . மணயே ஹாரிண . 

வகவணகாவா 
-குலு கவாறு . வா 82 J தாஸஜெ 8 

க உயா நா o | 
காவிசுவயொடக நவஜவாலஙரொ: 

வதுவெெெகட் 
ெெக்ஷ வக்ஷொஜ நா லகறுபாலி நிலா 

மாாஷா தா நாேஜி 1 க ! 

( ஓவண_3 ) 


91 . சதுஷ்ஷஷ்டி ( 61 ) கலாதேவி த்யா தம் 

( சாபரதந்திரம் ) 
கைகளில் தாமரைமலர் 1 , சக்கரம் 2 , கயிறு ( பாசம் ) 3 , 
மான் 4 , புஸ்தகம் 5. அக்ஷரமாலை 6 

மழு ?, வெண்மை 
யான கபாலம் 8. வரதஹஸ்தம் 9 அமுதத்துடன் கூடிய 
தங்கக்கலசம் 10 இவைகளை வஹிப்பவளும் , முத்து , 
மின்னல் , மேகம் , ஸ்படிகம் , புதிதாகப்பூத்த சம்பரத்தம்பூ 
இவைகளின் 

நிறங்களுடன் கூடிய 5 முகங்களுடனும் , 
3 கண்களுடனும் கூடியவளும் , ஸ்தநபாரத்தினா 
வணங்கியவளும், ஸம்பூர்ணமான சந்திரனைப்போன்ற 
சோபையுடையவளுமான சாரதாதேவியை 
கின்றேன் . (வெளுப்பு நிறம் ) 


நமஸ்கரிக் 


கூ2 . 


கய லவ - வணெ ypg w ] 
( 

விரலாலாதது ) 
சுக்ஷஹ ஐ . ஹரிணவொது - .க 0 
விதா கெராவிரத ஒயதீதி ணெதாடி 


தி நிய 


என் 


கயெ_ளேUுணாகாவிடிவாஸா 
வணெ w ரீ ஆணாத ஷ.நஜாரா நாடி 1 க | 

( காணவணம் ) 


92 . ஸர்வவர்ணேசுவரீ த்யாநம் 

( ஸித்த சாபர தந்திரத்தில் ) 
ஜபமாலை , மான்குட்டி , உயரத் தூக்கிய நுனியை 
யுடைய மழு , வித்தியா முத்திரை , ( அல்லது புஸ்தகம் ) 
இவைகளை எப்பொழுதும் கைகளில் வஹிப்பவளும் , 3 
கண்களையுடையவளும் , 

அரை வட்டமான 

சந்திரனை 
சிரஸ்ஸில் வஹிப்பவளும் , சிவப்பு நிற முடையவளும் , 
தாமரை மலரில் 

வீற்றி நப்பவளும் , ஸ்தாபாரத்தினாலே 
வணங்கியவளுமான வர்ணேசுவரீ தேவியை வணங்குவீர் 

( அருண வர்ணம் ) 


களாக . 


கூகூ . 


சுய வாஉபாயயொநடி 

( ஹோ ஜீர தகொபெய ) 
வனவதா திரணெதாவ பவஜா தவணகாடி 
தகஜபரொகாவாவரவாவ தலகா | க 1 


கக்ஷாஜகாவா திருமாது | 
வாபொனீவாவயே . கவாறு வஸக தயா || 2 | 


யாரயதி வாஉபாய ெதா ஆண ere ஹடி 

( கவண_8 ) 
93. துவாதசார்த்ததேவீ த்யாநம் 

( மஹாலக்ஷ்மீ ரத்தகோசம் ) 
5 முகங்களையுடையவளும் , 3 கண்களையுடையவளும் 
சவத்தின் மீது வீற்றிருப்பவளும் , சிவப்பு நிறமானவளும் 


எது 


ஸ்ரீ தவ நியள 


78 


செந்தா மரை மலர் மாலையும் சிரோ மாலையும் தரிப்பவளும் , 
சந்திரகலைபை தரிப்பவளும் , ஜபமாலை 1 , அங்குசம் 2 , 
வரத ஹஸ்தம் 3 , முச்சூலம் 4 , புஷ்பபாணம் 5 , பாசம் 6 , 
கரும்பு வில் 7 , அபயம் 8 , கபாலம் 9. புஸ்தகம் 10 , 
இவைகளை தரிப்பவளுமான துவாதசார்த தேவியை நான் 
வணங்குகிறேன் . (சிவப்பு நிறம் ) 

கூச . திரஷரிணீ யா நடி 
( ஹோ r ரதகொபொ ) 
r 

) 
நீவாஜிஸerT017 நீறா மீ வலயாரிணீ , 
நிரா நிலவ நா திரஷரிணிகாவது || க | 

( நீறுவண_8 ) 


94. திரஸ்கரிணீ த்யானம் 

(மஹாலஷ்மீ ரத்தகோசம் ) 
நீலநிறக்குதிரையின் மீது வீற்றிருப்பவளும் நீல நிற 
மானவளும் , கத்தியை தரிப்பவளும் , உலகத்தை 
தூக்கத்தினாலே கண் மூடச் செய்பவளுமான திரஸ்கரிணீ 
தேவியானவள் காப்பாற்றுவாளாக , ( நீலநிறம் ) 


கூரு . கய கயாாலா யா நா 

( ஹோ ஜீர தகொபெ ) 
சுபாரா காாநெவ( த ) க நகயீே . 

வெயஷி . உயா நா 
க்ஷெ வாஜெவிெெவவ வலி நதநதா 

வாரவலா லாயா 
ஷெவீ நித வூலஞா பயாவிவைசகொவாலா 

திரணெதா 
உஉ நவகா லக @ வகவூைாஜி 

ஹ Jero ஸ்ரீயா ந : | க 1 

( பதவண -8 ) 


79 


பாதி நியி : | 


மாக 


95. அச்வாரூடடத்யா நம் 

( மஹாலக்ஷ்மீ ரத்நகோசம் ) 
வலது கையில் புதிய ( உருக்கிய ) தங்கத்தினாலாகிய 
பிரம்பை வஹிப்பவளும் , இட கையில் மெல்லிய 
கடிவாளக் கயிற்றை சுற்றிக்கொண்டிருப்பவளும் , ஸுலப் 

ஸாதிக்கக்கூடியவளும் , எப்பொழுதும் அருள் 
செய்பவளும் , சந்திரனுடன் 

விளங்கும் கூந்தலை 
யுடையவளும் , 3 கண்களையுடையவளும் , குற்றமற்றவளு 
மான அசுவாருடாதேவியானவள் , ஸகலவிதமான ஸுகங் 
களையுமடைவதனாலே மனதிற்கு ளந்தோஷத்தைக் 
கொடுக்கக்கூடிய 

செல்வத்தை இப்பொழுதும் 
கொடுப்பாளாக . (சிவப்பு நிறம் ) 


கூசு . 


கய உருா r ஜெவீ யாநம் 

( உருாகஜெ ) 
20 ^ ( வநெஹ ) a ஹுஜா ஜெவீ வீதவஜ 

அயாமிதா | 
வாகஹவெஜயரா உக்ஷிணெ வாவூதாயாக ! 
உருரா r , லஹயவ தீ நா.நானகாாஹூஷிதாடி ! 
ஒலளூவடி நாலொஜாவேராமணவெஸவிதாடி 1 2 | 

( வீதவணம் ) 


93. இந்திராதேவீ த்யாநம் 

( இந்திராணீ கல்பம் ) 
இரண்டு கைகளுடைய வளூர் , மஞ்சள் நிறமான 
2 வஸ்திரங்களை தரிப்பவளும் , இடது 

து கையில் வஜ்ஜிரா 
யுதத்தை தரிப்பவளும் , வலதுகையால் அபயமளிப்பவளும் , 
யுவதிகளுடன் கூடி இருப்பவளும் , பலவித ஆபரணங்களை 


அம் 


ஸ்ரீதகூ நியள 


80 


யணிந்திருப்பவளும் , மாசற்ற முகாரவிந்தத்தையுடைய 
வளும் , அப்ஸரஸ்களின் கூட்டத்தினாலே ஸேவிக்கப்பட்ட 
வளுமான இந்திராணி தேவியை ( வணங்குகிறேன் ) ( மஞ்சள் 
நிறம் ) 

கய துயஜாலவா நீ யலா நடி 

( ஓவா நீகலெ ) 


ளை . 


காலாணா ஜாவாயாாஜா நடி 

வண... நா 
காஹாரவிஷூஷணா குவஹாாகாதா 

ஸுகாவீராணாம் 
நெவீ அவாளுவண_கறுமாலொஜ 

உவீ.கா 
யாயெசு காவலா திரணய நாவாலுகா 

ஊரீடி க | 
(கணவணம் ) 


97 . 


துலஜா பவாநீ த்யாநம் 
( பவாநீ கல்பம் ) 


ஆநந்தம் 


சிவப்பு நிறமுடையவளும் , அருணனைப்போன்ற 
காந்தியையுடைய ஆடையையணிந்தவளும் , 
நிறைந்தமுகமுடையவளும் , முத்துமாலையையணிந்தவளும் , 
ஸ்தபாரத்தினாலே வணங்கியவளும் , அழகிய அரை நூல் 
மாலைபையணிந்தவளும் , தெய்வத்தன்மை வாய்ந்ததும் , 
சிறந்த சுவை புடையதுமான அன்னத்தினாலே நிறைந்த 
கலசத்தை உடையவளும் , தாமரை மலர் போன்ற கையில் 
கரண்டியை வைத்திருப்பவளும் ,-3 கண்களையுடையவளும் , 
மேகம் போன்ற முன் னுச்சி மயிரையுடையவளும் , சங்கரன் 
மனைவியுமான ஸுந்தரீ தேவியை ( அந்தபூர் ணைசுவரியை ) 
தியாகம் செய்யவேண்டும் . ( அருண வர்ணம் ) 


81 


பல 


தி நிய : | 


அகி 


கூஅ . 


வராவாரீெ யா நடி 

( தக்கலை ) 


காஸாவிதா வாரநெதாரவிந 

நிவஸதா ஹ J வரா லொவதாரவிநா 
நிவிறு விவயவ நாவாவாகாவிநா 

ஹ தியி தசநாaெ reer ? ) நிவிதா || க | 
காய சதகாவானா கா J ஷா காாயா 

மதிவிஜிதகரானா வக்ஷவசகலாவலராயா 
விகவகறுவானா யொழிரீதரீனா 
வலத விரஜீனா வ உ கா நதவாறு | உ | 


. 


ஓலண்டவண ro e ஹாதெவீ வஹிஹாஸய 

ஹிதா 
யாயெது வாடா . .ெ அதிரா வாஜெ re || ந || 

( மணபவணம்) 


93. சந்திராபரமேக வரீத்யாரம் 

( அந்த கல்பம் ) 


சிரித்த 


கையில் பிரகாசிக்கும் தாமரை மலரையுடையவளும் 
தாமரை மலர் போன்று அழகான கண்களையுடையவளும் , 

முகத்தையுடையவளும் , ஸ்கல தேவர்களின் 
தொகு கேளாலேயும் வணங்கப்பட்ட பாதா ரவிந்தங்களை 
யுடையவளும் , அதிசயிக்கத்தக்க மகரந்தத்தின் 
வாஸனையினாலே மதங்கொண்ட வண்டுகளையுடையவளும் 
கையில் 

கத்தியை வைத்திருப்பவளும் , கருமையான 
பார்வையினாலே ( அல்லது கருப்பு நிறத்தோற்றத்தினாலே ) 

பயத்ன, பண்டுபண்ணுபவளும் , நடையாலே 
அன்னத்தை வென்றவளும் , வளைந்த புருவங்களையுடைய 


சிறிது 


6 


82 


அஉ 


ஸ்ரீதவ நியள 


வளும் , மலர்ந்த தாமரை மலர் மாலையையணிந்தவளும் , 
யோகிகளாலே பாடப்பட்ட குணங்களையுடையவளும் , 
மனோஹரமான விளையாட்டையுடையவளும் , 

நிலவைப் 
போன்று ஆருந்தத்தையளிக்கும் பாலையுமான சந்திரா 
பரமேசுவரீ தேவியானவள் ( என் னுடைய ஹிருதயத்தில் ) 
வஸிக்கட்டும் . 


ஸுவர்ண வர்ணமானவளும் , மஹாதேவன் மனைவி 
யான வளும் , திவ்ய ஸிம்ஹாஸநத்திலிருப்பவளும் , ஸகல 
வரன்கணையுமளிப்பவளுமான சந்திராபரமேசுவரீ தேவியை 
தியாநம் செய்ய வேண்டும் . ( தங்க நிறம் ) 


சுய தஜஸீயெ நடி 
(ுஉ ae ஹாதெ ) 


யாயெது தாணீஜெimraro கழேயொவ நாடி ! 
ஆஞ0 வாாவராலுயதுதலு- ஜாக 


கிரீட ஹாரகெயாஜாவிவிலுஷிதாம் 
யவஜா சுவயுகா வகால நிஷெ oe | 2 || 

( ரவணம்) 


99 , துவஷீதேவீ த்யானம் 

( துளஸீ மாஹாத்துமியத்தில் ) 
பச்சை நிறமானவளும் , தாமரை மலர்போன்ற கண் 
களையுடையவளும் தெளிந்த ( அழகான ) முகமுடையவளும் 
தாமரைமலர் , செங்கழநீர் அல்லது நீலம் , வரதம் , அபயம் 
வைகளை வஹிக்கும் 4 கைகளை 

4 கைகளையுடையவளும் , கிரீடம் , 
ஹாரம் , கேயூரம் ( தோள்வளை ) குண்டலம் ( காதணி ) 
முதலியவைகளாலே அலங்கரிக்கப்பட்டவளும் , வெண்மை 

ஆடையையணிந்தவளும் , பத்மா ஸ்நத்தில் 


யான 


83 


மதி நியில் 


வீற்றிருப்பவளுமான துளஸீ தேவியை த்யா நம் செய்ய 
வேண்டும் , ( பச்சை நிறம் ) 

சுய மாயதீர் யாநழ 
( ராக ஜெயவராணெ ) 


ஜெ . ( யாயெசு ) வாவைபாஹலாயா மாயதீர 

வவிணீ 
கரீபாகவஜாஸ்ரீ கஹ ஜெவ நாடி | க || 
அதுலஜ. வதவதா வாவா வாஷயொவ நாடி 
வாக்ஷாவாவய விலு. நீ க்ஷிணெ கர ! 2 !! 


வாலெ க 302 . வாணள வ o ஸவெ தெர கரே | 
சலய வா ஹலூெவ வடிவீ வதிஷிதா கூ ! 
20. Ma . வாதஜவ . நா ஹவவா நாடி 
ரவலாய நாடி வரஹ தீ மாஹவதெவாதிஷிதாடி 

( கவணம் ) 


100. காயத்திரிதேவீ த்யானம் 
( மார்க்கண்டேய புராணத்தில் ) 


முன் L கலின் 

ஸந்தியாகாலத்தில் ( காலைஸந்தி 
வேளையில் ) அக்கிரி ரூபமாக இருப்பவளும் , குமாரியாக 
இருப்பவளும் , சிவப்பு ஆடையையணிந் தவளுர் , சிவப்புச் 
சந்தனம் மாலைகளையணிந்தவளும் , 4 கைகளையுடையவளும் , 
4 முகங்களை யுடையவளும் வரன்களைக் கொடுப்பவளும் , 
8 கண்களையுடையவளும் , வலது கையில் தாமரை மணி 
மாலையை வளை " லைப்போல் அணிந்திருப்பவளும் , இடது 
கையில் கமண்டலுவையும் வலது கையில் ஸ்ருவத்தையும் 
( ஸ்ருவம் - ஹோமம் செய்வதற்காக மரத்தினாலே செய்ய 


ஸ்ரீ தவ நியள 


84 


க . 


பட்ட கரண்டிமுட்டை ) வலது கையில் அப்பம் , இடது 
கையில் வரதத்தையும் தரிப்பவளும் , பத்மாஸனத்தில் 
வீற்றி நப்பவளும் , காலை வேள்வியின் தெய்வமானவளும் , 
ருக்வேத உருவமுடையவளும், அன்னபணியை வாஹந 
மாகக் கொண்டவளும் , ரஸாயகவடிவமாக இருப்பவளும் , 
பிருஹத் ஸா மஸ்வரூபமானவளும் , கார் ஹபத்தியாக்கினி 
யில் வலிப்பவளுமான காயத்திரி தேவியை ( த்யாநம் செய் 
கின்றேன் ) ( சிவப்பு நிறம் ) 

கய ஷாவித் யா நடி 

( காக ஜெய்வலராணெ ) 
தெவீ ஜயாஹவலாயா வலாவிதி . ) 

Ma | 
யவ தீ பெதவஜா கஸறெவ நாடி 1 
அதுலஜா வதுவ.கா வாயா. வாடிபெக்ஷணாடி 

ராக்ஷாவாவயை) வி . தீ உக்ஷிணெ கரா !! 
வாஜெ கரெ அவடாம . தி , ஈறு, உக்ஷிணெ கர 
வாஜெகரொலுய நெவீ தாயெவாயெயாரிணீ ! 
ஓணபூவீரெ வழிதார பௌசெ ) யஜுவெடி 

ஒபா Ma 
காயதி நாவலவெநவதீ) மொவரஷவாஹ நாடி | ச | 

11 
V ணாழிலையாவா தாயாயெஹித விஜயீ 8 | 

( கவண 38 ) 
101 . ஸாவித்திரித்யாநம் 

( மார்க்கண்டேய புராணத்தில் ) 
சுத்தமான மனதையுடையவன் , மாத்தியாந்ஹிக 
ஸந்தியாகாலத்தில் ருத்திரஸ்வரூபிணியாகவும் , 


யுவதி 


85 


பாதி நியிட 


அரு 


வலது 


- 


யாகவும் , வெள்ளை ஆடையையணித்திருப்பவள கவும் , 
வெண்மையான மாலையும் சந்தணமும் தரித்திருப்பவளாக 
வும் , கைகள் , 4 முகங்களுடையவளாகவும் , வரங்களைக் 
கொடுப்பவளாகவும், 12 கண்களையுடையவளாகவும், வலது 
சையில் ருத்திராகூ மாலையினாலான வலய தை தரிப்பவ 
ளாகவும் , இடதுகையில் கட்வாங்கத்தை தரிப்பவளாகவும் , 
கையில் முச்சூலத்தையும், 

கையில் 
அபயத்தையும் தரிப்பவளாகவும் , அரைவட்ட சந்திரனை 
தரிப்பவளாகவும் , அழகான ஸுவர்ண பீடத்திலிருப்பவ 
ளாகவும் , யஜுர்வேத ஸ்வரூ 1 ணிபாகவும் , ஸௌமியமான 
மாத்தியந்திநஸ்வநத்திலிருப்பவளாகவும் , விருஷபத்தை 
வாஹதமாக உடையவளா கவும் , தக்ஷிணாக்கிநிஸ்வரூபிணி 
யாகவும் , இருக்கின்ற அந்த ஸாவித்திரி தேவியை தினமும் 
த்யாநம் செய்யவேண்டும் . ( வெளுப்பு நிறம் ) 


2 . 


காய ஸால தீ யா நா 
( er க ணெயவுராணெ ) 


வரு 


லை , 5ு வலாயாஹெ லாயா விவ 

MaI 
ஓவிய நீவாபா aTo நீறுக வி த ய_ஜாடி || க !! 
அதாஜா ெெவகவதாவவது 

TO வடிவதுயதெக்ஷணாடி 
வ வக 2 , வெவ தெயெவாலுயடி _ந : | 
வீதாவா டியா நா வ வ ஹ ஜெவ நா | 
தரதீயவாவநாவா யாயொவன விஷ 

May || ங 1 
நீறுவீ ஹிதா லௌசெ ( யாயெசு ) மாவெடி 

MTMa | 
வாடி மலாலாஹவ நீயெ வவஹிதா ச | 

( பாவண -8 ) 


ஸ்ரீதவ நியன் 


86 


102. ளாஸ்வதீ த்யா நம் 
( மார்க்கண்டேய புராணத்தில் ) 


ஸாயங்காலத்தில் ஸந்தியாகாலத்தில் விஷ்ணு ரூபிணி 
யாக இருப்பவளும் , முதிர்ந்த ரீலோத்பலத்தைப்போல 
கருப்பாக இருப்பவளும் , கருப்பாகவும் சுருண்டுமிருக்கும் 
கூந்தலையுடையவளும் , 4 கைகளும் , 3 கண்களுமுடைய 
வளும் , தாமரை இதழைப் போல நீண்டகண்களை 
யுடையவளும் , சங்கம் , சக்கரம் , கதை , அபயம் இவைகளை 
தரிப்பவளும் , சிறந்த மாலையையும் சந்தணத்தையுமணீந் 
திருப்பவளும் , திருதீய ( ஸாயந்தந ) ஸவநஸ்வரூபிணியாக 
இருப்பவளும் , விஷ்ணு ஸ்வரூபிணியாக இருப்பவளும் , 
அழகான நீலநிறமான ( இந்திர நீலக்கல்லினாலே செய்யப் 
பட்ட ) பீடத்தில் வீற்றிருப்பவளும் , ஸாமவேத ஸ்வரூபிணி 
யானவளும் , வரங்களையளிப்பவளும் , கருட வாஹநத்தி 
லிருப்பவளும் , ஸௌமியமான ஆஹவநீயத்தில் வஸிப்பவளு 
மான ஸரஸ்வதி தேவியை த்யாநம் செய்ய வேண்டும் 
( பச்சை நிறம் ) 


6 . 


1119 ஹுஜாளுவணா யா நடி 

( காாணாம 2ெ ) 


வா ெகாணிக வாத ரேஸலாரி.தம வில தீர 

வாணிவத 
அெெவாெெஷி ஆவண... u) .J தானவ யெ 

உக்ஷிணெ -தவீ ! 
கா . வீத 9.2. நலூவியவ தாமாரா 


தி ணெதா 


வறே வணெவி.வ.தி.நியிவஉ நா 

2 விகாவணபாடி | க ! 

( பதவணம் ) 


87 


பாதி நியிட 


அஎ 


103. துவிபுஜ அன்னபூர்ணா த்யா நம் 

( காரணாகமத்தில் ) 


மணிமயமான வளையல்களையணிந்திருக்கும் 
கையில் தேன் சுவையுடன் கூடிய 

திவ்யமான அந்தம் 
நிறைந்த மாணிக்க பாத்திரத்தையும் , வலது கையில் ரத்த 
மயமான தர்வி ( கரண்டி ) யையும் வஹிப்பவளும் , சிவப்பு 
நிறமானவளும் , பருத்து உயர்ந்திருக்கும் ஸ்தநபாரத்தின் 
மேலேவிளங்கும் பிரகாசமான ஹாரத்தையுடையவளும் , 
3 கண்களுடையவளும் , பூர்ண சந்திரனுக்கு நிகரான 
முகத்தையுடையவளு மான ஐகதம்பிகையான அந்தபூர்ணா 
தேவியை நமஸ்கரிக்கின்றேன் . (சிவப்பு நிறம் . ) 
கய வதஜாளுவண Dா யாந 

( காரணாமலே ) 


ச . 


ஸிராஜா திணெதா J 

தகஜா வெவரீ 

தவா 
வீநாதஐஓ.நா ஜி.நவவினவடிவ நா 

ராசாழ 
நா நாறு.காாயகா லா ஹிஜ நய நாடி 

ஸகாது தி . 
நெவீ.வாலாகTURT2ஜயவாகராவணDIO 

நஜாஜி || க || 
( விரு ாவண -8 ) 


104. சதுர்புஜ அந்நபூர்ணா த்யா நம் 

( காரணாகமத்தில் ) 
ஸிந்தூரம் போன்ற நிறமுடையவளும் , 3 கண்களை 
யுடையவளும் , அமிருதமயமான சந்திரகலையை தரிப்ப 
வளும் , ஆகாசத்தில் ஸஞ்சரிப்பவளும் , ( அல்லது கேசரி 


அஅ 


ஸ்ரீ தவ நியள 


88 


மான 


ம 


வி 


உ 


முத்திரையினாலே ஆராதிக்கப்படுகின் றவளும் . ) சிவப்பு 
ஆடையையணிந்திருப்பவளும் , பருத்து உயர்ந்த ஸ்தகங்களை 
யுடையவளும் , புதிதாகத்திகழ்கின்ற யௌ வனப்பருவத்தின் 
துவக்கத்தினாலே மனோகரமாக இருப்பவளும் , நாநாவித 

ஆபரணங்களையணிந்திருப்பவளும் , தாமரை மலர் 
போன்ற கண்களையுடையவளும் , சந்திரபிம்பத்தில் பிரதி 
பிம்பிக்கின்ற ஸ்வருபமுடையவளும் , பாசம் , அங்குசம் , 
அபயம் , வரதம் இவைகளை கைகளில் வஹிப்பவளுமான 
அந்தபூர்ணா தேவியை வணங்குகின்றேன் . ( ஸிந்தூர 
வர்ணம் ) 

*.மா யாநடி 

( பாராதிருகெ ) 
raavOVT . J மவதிஜஷிதா , ஹீஷணா. 
க.நாஜி : காவானவெடவிலலலாவிரா 

வெஸவிதாம் 
ஹ ெவ 5 , வாாலிவெடவிரிவாநு 

வாவா கள தஜ- நீ 
விலாண12 நராதிகா பாவியாரா மா 

ணொ ஜெ 1 க ! 

( க.நகவணya ) 
105. அக்கிரி துர்கா த்யா நம் 

( சாரதா திலகத்தில் 
மின்னல் 

கொடியைப் போன்ற நிறமுடையவளும் , 
சிங்கத்தின் கழுத்தில் வீற்றிருப்பவளும் , பயங்கரமான 
வளும் , கத்தியும் கேடயமும் கைகளில் தரிக்கின்ற 
கந் திகைகளாலே ஸேவிக்கப்பட்டவளும் , கைகளில் சக்கரம் , 
வரதம் , கத்தி , கேடயம் , அம்பு , வில் , அங்குசம் , தர் ஐ 
முத்திரை இவைகளை வஹிப்பவளும் , சந்திரனை தரிப்பவளும் 
3 கண்களையுடையவளுமான அக்கிரி துர்கா தேவியை 
வணங்குகின்றேன் . ( தங்க நிறம் ) 


89 


பாதி நியா 


ரசு . 


க பரீதவாஜெவீ யா நடி 

(ு யாலெ பரிதவாகவே ) 
யாயெஉதறா ஷெவீ . ராஸலவா உமவாாடி 1 
ஜாஜநீகறுபொவெதா வாறு.க.J.தகோடி 

(கஷவண -3 ) 


சீதலா 


பார . 


106. சீதலாதேவி த்யாநம் 
( ருத்திரயாமளத்தில் தலா கல்பத்தில் ) 
கமுதை வா ஹாத்தின் மேலே வீற்றிருப்பவளும் , 
திகம்பரையானவளும் ( ஆடையில்லாதவளும் ) கைகளில் 
துடப்பம் , கலசங்களை வத்திருப்பவளும் , தலையில் 
முரத்தை வைத்துக்கொண்டிருப்பவளுமான 
தேவியை த்யாநம் செய்ய வேண்டும் . ( கறுப்பு நிறம் ) 

சாய வொவாராஜெவதா யாமம் 

( சூரயெ ) 
வாலாகள To வாவா யாரயதி . இரவொவாடி 
லயோலா வ . , வ வாது ஜொவாசா. 

லஜெ பலிவா , க | 

( R ழாவண y : ) 
107. லோபாமுத்திராதேவதா த்யாநம் 

( ஆம் நாயத்தில் ) 
பாசம் , அங்குசம் , அம்பு , வில் இவைகளை தரிப்பவளும் 
3 கண்களையுடையவளும் , சூரியனைப்போன்ற நிறமுடைய 
வளும் , சிரஸ்ளில் சந்திரனை தரிப்பவளும் , மங்களங்களை 
யளிப்பவளுமாய லோபாமுத்திரா தேவியை வணங்கு 
இறேன் . ( எந்தர வர்ணம் ) 


90 


ஸ்ரீ தவ நியள் 


சுய கஷ ஹாஜீ வா வாணி 
அ .அ தது , விஜுஜ r யா நடி 

( ரலிஹவாலா ? ) 
ஹரெஸுவெ கத வா r 2 ஓஜாஙரவ 
விவாவாரவாஜகாா வாழாண பூஷிதா | க || 

( பெறவேண 8 ) 


அஷ்ட மஹாலக்ஷ்மிகளின் ஸ்வரூபங்கள் 
108 துவிபுஜ லக்ஷ்மீ த்யாநம் 

( நிருஸிம்ஹ பிராஸாதத்தில் ) 
ஹே அரசனே ! மஹாவிஷ்ணுவின் ஸமீபத்திலிருக்கும் 
லக்ஷ்மீ தேவியை 2 கைகளுடன் கல்பிக்கவேண்டும் . அவள் 
திவ்யமான ரூபமுடையவளாகவும் , 

தாமரை மலரை 
கையில் வைத்திருப்பவளாகவும் , ஸகல 

ஆபரணங் 
களாலேயும் அலங்கரிக்கப்பட்டவளாகவுமிருக்கவேண்டும் . 
( ஸுவர்ண நிறம் ) 

கய மஜ r யா நடி 

( வாவராதெ ) 
mrg காவாராஷெவி வெணாவூதிமா ஜுவி | 
வரயக வ.துலுகா காயா ஷெவீ ஸிஹாஸம் 


ாக 


8 


Uுலா || கா 


வலி.ஹா நZM3கத - வ ) 0 க 200 

வாகணிகம் 
கஷவ . ஹாலூமா கணி காயா வஸவிதா 1 
வி நாயகவாஸீ நா ஷெவீ காயyாதுதலுஜா ! 
வரஹஷாறு . கெரெகாய . தா ug க 8 @ o D டி | 


91 


பாதி நிய : | 


டிக்ஷிணெ யாடிவறொடி கெயாஜாதாவித ! 
வா 8ெ 22 J.தவட : காயபு : தயா ராஜ.நநா.ஹா 3 | ச ! 


தவா நாள காள காயள விஜவயாள 2 ஜ | 
சூவஜிதகா காய தத வெகுஜா வய 131 


உெவரா ஓகெ காய . வ . வாலி 3.ெநாஹாடி | 

( ஒண்பூவணம் ) 


109. கஜலஷ்மீ த்யாநம் 


( பாஞ்சராத்திரத்தில் ) 
கஜலக்ஷ்மீ தேவியானவள் வெளுப்பு 
ஆடையை 
அணிந்திருப்பவளாகவும் , பூமியில் நிகரற்ற ரூபமுடைய 
வளாகவும் , 4 கைகளுடையவளாகவும், திவ்விய 
ஸிம்ஹாஸனத்திலிருப்பவளாகவும் , மங்களகரையாகவும் 
கல்பிக்கத்தக்கவளாவாள் . 


இவளுடைய ஸிம்ஹாஸனத்தில் அழகான கர்ணிகை 
யுடன் கூடிய & இதழ்களுடன் கூடிய தாமரை மலரை 
கல்பிக்கவேண்டும் . ஹே கிருஷ்ணா, அதன் கர்ணிகையில் 
பெருமைவாய்ந்தரவளும் , விநாயகனைப்போல ( அத்விதீயமான 
வஸ்துவாக ) வீற்றிருப்பவளும் , 4 கைகளையுடையவளுமான 
6 மீ தேவியைக்கல்பிக்கவேண்டும் . அவளுடைய வலது 
கையின் தோள் வளையின் பக்கத்தில் நீண்ட காம்புடன் 
கூடிய முகான தாமரை மலரைக் கல்பிக்கவேண்டும். 
இடது கையில் மநோஹரமான அமுதகடத்தைக் கல்பிக்க 
வேண்டும் . அவளுடைய மற்ற இரு கைகளும் பில்வத்தை 
யும் , ( பில்வப்பழத்தையும் ) சங்கத்தையும் தரிப்பவைகளாம் . 
அவளுடைய பின்பக்கத்தில் ( இரு பக்கங்களிலும் ) 
உயர்த்தித் தூக்கிய துதிக்கைகளுடன் கூடிய இரண்டு யானை 
ககக் கல்பிக்கவேண்டும் . எஷ்மீ தேவியின் சிரஸ்ஸில் 


ஸ்ரீதவநியள் 


92 


அழகான தாமரை மலரைக்கல்பிக்கவேண்டும் . { ஸுவர்ண 
வர்ணம் ) 

ளய சுய ஹோறுஷியாக , 

{ நரலிஹவராவாடி - விஓகணா ) 
கொஜாவா வி நாமக, மா r யஜொவ தொ 
@ ஜீவசு வாகாகாயா ஸவாலாணஜூஷிதா | 
உக்ஷிணாய : கரவாது. யே களகொடிக்கத்த3 { 
வாசொயெ - வெடகெெவவ ஸ்ரீவறு . தடிய கேளொட 
வில , கீ கெவிஐ . வஜநீயாவி தாய ! 

( ஓண வண_8 } 
110. மலாளஷ்மீ தியாதம் 
( திருஸிம்ஹ பிராஸாதத்தில் - விசுவகர்மாவினாலே ) 
கோல்லாபுரம் ( கோலாப்பூர் ) நீங்கலாக மற்றவிடங் 
களில் மஹாலக்ஷ்மியை , லக்ஷ்மீ தேவியைப்போல் ஸர்வாலங் 
கார பூஷிதையாகக் சல்பிக்கவேண்டும் . வலது பக்கம் 
கீழ்க்கையில் பாத்திரமும் மேல்கையில் கதையும் , இடது 
பக்கம் மேல்க்கையில் கேடயமும் கீழ்க்கையில் பில்வப் 
பழமும் , சிரஸ்ஸில் லிங்கத்தையும் கல்பித்து பூஜிக்க 
வேண்டும் . அதனால் ஸகல ஸம்பத்துக்களுமுண்டாகும் . 
( தங்க நிறம் ) 

சுய ஸ்ரீ ெய நடி 
( வெ ) 


ககக . 


வாலாக்ஷாஜிகாஹொஜ வ ரணிலிய 2 ) வலௗக) யொ : | 
வடாவ நவா கவீத ஸ்ரீய வெதயொக வாதாடி 

( ஹெவணம் ) 


தி நிய 


கா . 


93 


111. ஸ்ரீ தேவீ த்யாரம் 

( மயூகத்தில் ) 
முவ்வுலகத்திற்தம் மாதாவான ஸ்ரீ தேவியை வலது 
கைகளில் பாசம் , ஜபமாலையும் , இடது கைகளில் தாமரை 
மலர் , அங்குசமும் உடையவளாகவும் பத்மாஸநத்திலிருப்ப 
வளாகவும் கல்பிக்கவேண்டும் . ( தங்க நிறம் ) 

சுய வீரலக்ஷ யக , 

( வாவராதொ ) 
வீர z ரி திவாதா வாவாலயஹ U f | 
ய - வடி உயௗ ஹஷௗ தயா வஜாவந ஜிதா || க || 

(ஓண - வண_8 ) 


கக 2 , 


112. வீரலக்ஷ்மீ த்யாநம் 

(பாஞ்சராத்ரத்தில் ) 


கீழ் கைகளில் வரதம் , அபயமும் , மேல் கைகளில் 
தாமரை மலர்களும் தரித்து பத்மாஸநத்தில் வீற்றிருக்கும் 
லக்ஷ்மீ தேவிக்கு வீரலக்ஷ்மீ என்று பெயர் . ( தங்க நிறம் ) 


ககக . 


சுய ஸுஜவீரOru நாடி 

( வானராதெ ) 
உக்ஷிணெ கூலுய . விலத தர வா தயா | 
ஊ T வட்டியாகராள வீர ஸ்ரீ F_ க்ஷைணடி | க | 

( ஹெவைணம்) 


113. துவிபுஜ வீரலக்ஷ்மீ த்யா நம் 

( பாஞ்சராத்ரத்தில் ) 
வலது கையில் அபயமும் , இடது கையில் வரதமும் 


94 


ஸ்ரீ தகூ நியள 


தரித்து , பத்மதளம்போன்ற தடைகளுடனிருப்பது வீர 
லக்ஷ்மீ லக்ஷணமாகும் . ( தங்க நிறம் ) 


ககச , 


கய சஷஜுஜவீர யாநம் 

( வாஹராதெ ) 


வாமைகராக்ஷஸ்தவராயமாவதவாகு 
ஹலா காயா 

( ஹெவேணப ) 


114. அஷ்டபுஜ வீரலக்ஷ்மீ த்யா நம் 

( பாஞ்சராத்ரத்தில் ) 
( இந்த லக்ஷ்மியை ) பாசம் , அங்குசம் 2 , ஐபமாலை 3 , 
வரதம் 4 , அபயம் 5 , கதை 6 , தாமரை மலர் 7 . 
பாத்திரம் 8 இவைகளை சையில் வஹிப்பவளாகக் கல்பிக்க 
வேண்டும் . ( தங்க நிறம் ) 


கர் 


சுய உஞறா யாநம் 
சுயவ ணோறவெ ) 


வ.ஷே r . வாரிவயீே . Uு ஐஜாஷ நாலா 
தெஜெரா அவா கநகவடிநா லவபருைஷொ 

ஐயாழ | 
ஹீஜாவா . காக்கா ஹெவை . உயா நா 
சூடி " TUE கறு நீ விவாan , க 

லஜாடி 11 க 
( ஜண வண் ) 


115. பிரஸந்நலகஷ்மீ த்யாநம் 

( அதர்வண ரஹஸ்யத்தில் ) 
பரசிவ ஸ்வரூபிணியாகவும் , சுத்தமான தங்கத்தைப் 

நீ மமுடையவளும் தேஜோ ரூபிணியாகவும் , 


போன்ற 


95 


தி நிய : | 


ஸுவர்ணம் போன்ற முகத்தையுடையவளும் , ஸகல 
விதமான ஆபரணங்களை அணிந்திருப்பவளும் , 
மாதளம்பழம் ஸ்வர்ண கலசம் தங்கத்தாமரை மலர்களை 
தரிப்பவளும் , ஸகலஜகத்திற்கும் தாயாக இருப்பவளும் 
விஷ்ணுவின் இடது மடியிலிருப்பவளுமான ஆதி சக்தியை 
வணங்குகிறேன் . ( தங்க நிறம் ) 


ககசு . 


கய விஷவாரிவாராக் நா ய நடி 

( வராணெ ) 


வண நிலபொலூ ஸ்ரீ ஸாசு லா 

ஹாஜ நவவில் 
வரவு.தீ விதா பகா வீதி : mre நிஷாகரதி : || 4 || 
கீதி க ஹவெசு பாதி ஊழிகாலு வரிதா | 
ஷி : வீதா ஓவெசு வஷி : TTar தெவவ 

தா : J தா : || 2 || 


வஉ அயகராெெபாவ வராலயகராஜு தா | 


116 . 


ஷ்ணு பரிவார சக்திகளின் த்யாநம் 


( பத்ம புராணத்தில் ) 


ஸ்ரீ தேவியானவள் தங்க நிறமுடையவளாவாள் . பூமி 
தேவியானவள் வெளுப்பு நிறமுடையவளாவாள் , ஸரஸ்வதீ 
தேவியானவள் வெளுப்பு நிறமுடையவளாவாள் . பிரீதி 
தேவியானவள் பச்சை நிறமானவள் . கர்த்தி தேவி 
யானவள் சிவப்பு நிறமானவள் . சாந்தி தேவியானவள் 
ஸ்படிக வர்ணமானவள் . துஷ்டி தேவியானவள் மஞ்சள் 
நிறமானவள், புஷ்டி தேவியான வள் பச்சை நிறமானவள் . 
இவர்கள் ( இரு கைகளில் ) இரண்டு பத்மங்களையும் வரதம் 
அபயங்களையும் வஹிப்பவர்களாவார்கள் . 


96 


ஸ்ரீ தவ நியாள 


ககள . 


சும ஷௗஹாமஹுவநெறி யாநடி 

( பராமா திடுகெக ) 
வஸிராணவியமா. தி நய நாம் காணிகள் 

ஊளவிளாசு 
தாரா நாயகபொவாா ஹி துலீனாவீந 

வக்ஷரஹாடி 
வாணி உணிவணா-தவஷக கொசுவன . 


வில, தீ . 


NOT T த நியிஜவலவ வரணா யாயெசு 

வாாளைவிகா க ! 

( ஸிஷாவணம்) 
117 . ஸௌபாக்கிய புவனேசு வரீ த்யாதம் 

( சாரதா திலகத்தில் ) 


ஸிந்தூரத்தைப்போல சிவந்த மேனியையுடையவளும் , 
3 கண்களையுடையவளும் , மாணிக்கமயமான கிரீடத்தில் 
பிரகாசிக்கும் சந்திரனை அணிந்திருப்பவளும் , சிரித்த 
முகமுடையவளும் , பருத்த ஸ்தகங்களையுடையவளும் , இரு 
கைகளிலும் ரத்திநங்கள் நிறைந்த ரத்திரு பாத்திரத்தையும் 
நீ போத்பலத்தையும் எப்பவளும் , அழகாக இருப்பவளும் , 
ரத்திநநிதியின் மீது வலது காலை வைத்திருப்பவளுமான 
பராம்பிகையை த்யாகம் 

செய்யவேண்டும் . ( R ர் தூர 
வர்ணம் ) 
க . 

சாக் ஜாயாஹுவா மா 

( பாாாதியாக ) 


Ur ) tarnt )பபொவாா நிஜகரெடி- r_to a 

கொதடி 
T தா 2 ) வஷக் வா ஹயஹா . வபாவில , தீ . 

மலாய் கீழ் 


97 


மதி நியா 
காஹாரவலசுவயொயா நதா, நெது 

சூயொஜாலி 
வநெஹ ஹயாவஜிதா ஹாவயம் 

ஈகாரவிஷஜிதாக 

( நீலவண_ : ) 


118 , மாயா புவனேசுவரீ த்யா நம் 

( சாரதா திலகத்தில் ) 


நிறமானவளும் , சந்திரனையணிந்தவளும் , 
கைகளில் வரதம் , நீலோத்பலம் , ரத்திருங்களுடன் கூடிய 
பாத்திரம் , அபயம் இவைகளை வஹிப்பவளும் , அழிவற்ற 
வளும், முத்துமாலையுடன் விளங்கும் ஸ்தந பாரத்தினாலே 
வணங்கியவளும் , கண்களையுடையவளும் , தேவர்களாலே 
பூஜிக்கப்பட்டவளும் , செந்தாமரை மலரில் வீற்றிருப்பவளு 
மான ( மாயா புலநேசுவரீ தேவியை ) வணங்குகிறேன் . 
{ நீல நிறம் ) 


கம வஜ , வஜாரி a we 

( பாராதிருகெ } 
காளை ( கவொதெ விதம் தகஜோல வரா 

வஸிஷணாம் 
P கா ls [T < 5{ -5 )ௗஜிதாசரி சுறா . 

ஜொ வதா . திணெ சூ | 
வீஜாவரெவாலலுய ந 

பகவாஜா நி ஹலெ: 
விய ரணாவா நதார், ஓநல நஜிதாவிகாar 


* 


( கவண் :) 


கூஅ 


ஸ்ரீதகூ 

நியள 


98 


ஓட்டத்தில் 


119. வஜ்ரபிரஸ்தாரிணீத்யாநம் 

( சாரதா திலகத்தில் ) 
ரக்த ஸமுத்திரத்தில் ரக்தவர்ணமான 
மலர்ந்த தாமரை மலரில் வீற்றிருப்பவளும் , சிவப்பு நிற 
மானவளும் , சிவப்பான ( ரத்தின மயமான ) கிரீடத்தில் 
பிரகாசிக்கும் சந்திரகலையையுடையவளும் , சிரித்த முகத்தை 
யுடையவளும் , 3 கண்களையுடையவளும் , மாதுளம்பழம் , 
அம்பு , பாசம் , அங்குசம் , உலக்கை , வில் , மாலை , கபாலம் , 
இவைகளை கைகளில் 

கைகளில் வஹிப்பவளும் , சிறிது வணங்கிய 
அங்கங்களையுடையவளும் , ஸ்தநபாரத்தினாலே வணங்கிய 
வளுமான அம்பிகையை (வஜ்ரபிரஸ்தாரிணீ தேவியை ) 
நமஸ்கரிக்கின்றேன் . (சிவப்பு நிறம் ) 
கயே . 

சுய துரகட கீஷெயயா நடி 
(( பாரா தினகெ ) 


நீயா நாவொயாணாவியாTIZZகண 

பெலாச ஹிதா லா 
வெெதஷாகராெெஜாதாவரிமெதெ 

ஹீஷணா. வதவி.8 | 
உவள கவ ரயா.ம. காஸாஹிரஹெ 

யபாாய , தீ ஜடாது 
ஐ சபரீதாவணா லவது ஜயஹரா 

வெவதா அ திணொ 

( விருவண -33 ) 
120. திரிகண்டகீதேவீ த்யா நம் 

( சாரதாதிலகத்தில்) 
தொப்புளுக்குக்கீழே நீல நிறமானவளும் , கண்டம் 
வரையில் அருண (சிவப்பு ) நிறமானவளும் , முகத்தில் 


99 


TA நியா 


கள் 


வெளுப்பு நிறமான வளும் , தெத்திப் பற்களாலே பயங்கர 
மாகவும் வயிறுவரை நீண்டுமிருக்கின்ற முகங்களையுடைய 
வளும் , பயங்கரமான அங்கங்களையுடையவளும் , தாமரை 
மலர் போன்ற 4 கைகளிலும் , 2 தீபங்கள் , சங்கம் , சக்கரம் , 
இவைகளை வஹிப்பவளும் , சடையின் நடுவில் பிரகாசிக்கும் 
சந்திரகலையை தரிப்பவளும் , 3 கண்களை யுடையவளுமான 
தேவதையானவள் ( திரிகண்டகீ தேவியானவள் ) ஸகல 
வி.தேமான பயங்களையும் போக்குவாளாக . ( சித்திரவர்ணம் ) 


கஉக . 


கய ஜொஹி நீ நிதாலெவீ யா நடி 

( பாரதாதிகெ ) 
கயௌவி2ுணாee ராலி வதா 
கலொஜவார J ணிவண கவாஹைலாடி 
காமாாமவ நாலாணா தி ,ணெகா 
பாயெசு: பலிவவ ) வ நிதா0 29 வி ஹமீடிக! 

( கவண_3 ) 


121. மோஹிநீ நித்தியா தேவீ த்யா நம் 

( சாரதாதிலகத்தில் ) 
அரைவட்ட சந்திரனை தரிப்பவளும் , சிவப்பு நிறமான 
பொளும் , தேவர்களாலே நமஸ்கரிக்கப்படுபவளும் , தாமரை 
மலர் , பாசம் , அங்குசம் , பூர்ணமான கபாலம் , இவைகளை 
5 களில் லஹிப்பவளும் , சிவப்பான அங்கராகம் ( அங்கங் 
களில் பூசிக்கொள்ளும் சந்தணம் முதலிய வாஸனா 
திரவியங்கள் ) வஸ்திரம் , 

ஆபரணங்கள் , இவைகளை 
தரிப்பவளும் , 3 கண்களையுடையவளும் , மதுமதத்தினாலே 
சேர்ந்த 

அங்கங்களையுடையவளும் , பரமேசுவரனுடைய 
மனைவியுமான ( மோ Us நித்தியாதேவியை ) தியாநம் 
செய்யவேண்டும் ( சிவப்பு நிறம் ) 


ஸ்ரீதகூ நியள 


100 


க .. , 


சுய ஜயுமா யா நடி 
( பாரா திறகெ ) 


தா | 


கானா லாரா கூடாெெக்ஷாரிகயால் 

உளஜிவலொவா . 
பவ வக கரவாண . திபலிவவி காெ 

T அஹதி . தி ணெ கா 
ஹி.ஹாயிரகா ஜீவ ந 8 வில் , 

தெஜஸா வாய தீ 
யாயெச _ ஜயாவா தி டிபவரிவரதா 

ஸெவிதா ஸிஜிகாெெ 88 | க || 

( சூஷவண_ : ) 


* 


122. ஜயதுர்கா த்யாநம் 

( சாரதாதிலகத்தில் ) 
கருப்பு நிறமாக பிரகாசிப்பவளும் , பார்வையினாலே 
சத்ருக்களுக்கு பயத்தைக் கொடுப்பவளும் , சிரஸ்ஸில் 
சந்திரகலையை வஹிப்பவளும் சங்கம் , சக்கரம் , கத்தி , 
முச்சூலம் , இவைகளை கைகளில் தரிப்பவளும் , 3 கண்க 
ளுடையவளும் , ஸிம் ஹத்தின் தோளில் வீற்றிருப்பவளும் , 
ஸகல புவங்களையும் ஒளியினாலே நிறப்புகிறவளும் , தேவர் 
களாலே சூழப்பட்டவளும் , ஸித்தியை விரும்புகிறவர் 
களாலே ஸேவிக்கப்பட்டவளுமான 

ஜயதுர்கா தேவியை 
தியாநம் செய்ய வேண்டும் . ( கருப்பு நிறம் ) 


கஉங . 


கய விலை வாஸிநீமாய நடி 

( பலாராதிஒகெ ) 


ஸௌவணyாவுஜயே மா 


நய நா 0 ஸௗஉாஜி நீ 

ஸஹிஷாடி 


101 


தி நியா 


UTOMO வகரவாாலுயா நி உயதீதி, ஜொ கலாம் 

வில , கீ , } 
ெெமவெயாபஹாராகவனயாாசாவாெெக ) 


SUT தாடி 


யாயெசு விட நிவாஸி நீ UUevi வார 

வதா ந நா க ! 

( கநகவணம் ) 
123. விந்தியவாஸிநீ துர்கா த்யா நம் 

( சாரதாதிலகத்தில் ) 
தங்கத் தாமரைமலரின் நடுவில் வீற்றிருப்பவளும் , 3 
கண்களையுடையவளும் , மின்னல் கொடி போன்ற திருமேனி 
யுடையவளும் , சங்கம் , சக்கரம், வரதம் , அபயம் , இவைகளை 
தரிப்பவளும் , சந்திரகலையை வஹிப்பவளும் , கிரைவேயம் , 
( கழுத்தணி , அங்கதம் , ( தோள்வளை } ஹாரம் , குண்டலம் , 
இவைகளையணிந்திருப்பவளும் , இந்திரன் முதலியவர் 
களாலே துதிக்கப்பட்டவளும் , பக்கத்தில் பரமேசுவரனுட 
னிருப்பவளும் , சந்திரனைப்போன்ற முகத்தையுடையவளு 
மான விந்தியவாளி துர்கையை தியாநம் செய்யவேண்டும் 
{ ஸுவர்ண வர்ணம் ) 

சுய மிவ Ja .மாயா நடி 

( பாாடா திஜகெ ) 
தஜ.. திரவ ஜொலவா யாரய லயாக ! 
ராதா பரவா ஈவெளி வெ வூஜவெடிய த . 8.ந s ! 
காாயெடிவிராவெவ ரிவது வ oveB தாது | 

{ ஈகவண -8 ) 
124. ரிபுமாணீ துர்கா த்யாதம் 

( சாரதாதிலகத்தில் ) 


கஉச . 


ஸ்ரீதவ நியள 


102 


தர் ஜ முத்திரையும் முச்சூலமும் இரு கைகளிலும் 
தரித்து பயங்கரமாகவும் சிவப்பு நிறமாகவுமிருக்கும் துர்கா 
தேவியை , சூரிய பிம்பத்தில் தியானம் செய்து , மூல 
மந்திரத்தை பதினாயிரம் உரு ஜபிக்க சத்துருக்கள் பந்துக் 
களுடன் மரணமடைவார்கள் . ( சிவப்பு நிறம் ) 


கஉரு . திராெெலாவீ யா நடி 

( மாரடிா தினசெ 


உடிகாநலஹஹ்காதிரணக்ஷளஜா . 

பரெராஜாஜி நீ . 
காலிவயொயாா . ஜவவட்ட விஷ roA வாடி 
ஹஜாெெவடிய தீ.தி , ணெ சூவிலைவதாரவிநஸ்ரியா 
நெவீ வலஹிகா தகடா வநொவிதவிதாடி 

( ஈகவண_8 ) 
125. திரிபுரபைாவித்யாதம் 

( சாரதாதிலகத்தில் ) 
ஆயிரம் சூரியன்கள் உதித்ததைப் போன்ற காந்திய 
யுடையவளும் , வெண்சிவப்புப் பட்டாடையை அல்லது 
சிவப்புப் பட்டாடையையணிந்தவளும் , சிரஸ்ஸில் புஷ்ப 
மாலையை தரிப்பவளும் , ரக்தத்தினாலே பூசப்பட்ட ஸ்தநங் 
களையுடையவளும் , ஜபமாலை , வித்தியை , ( புஸ்தகம் ) 
அபயம் , வரதம் , இவைகளைக் கைகளில் வஹிப்பவளும் , 
3 கண்களுடன் பிரகாசிக்கும் முகாரவிந்த சோபையை 
யுடையவளும் , சந்திரகலையுடன் கூடிய ரத்த கிரீடத்தை 
யுடையவளும் , தாமரை மலரில் 

வீற்றிருப்பவளுமான 
திரிபுரபைரவீ தேவியை வணங்குகிறேன் . (சிவப்பு நிறம் ) 

கய ஸவிச.திரவரா யா நடி 

( பலாரகாதினகெ ) 


கஉகா . 


103 


பதி நியில் 


ராங் 


வராவதவலகஜிதா ஹா 

வதுாக்ஷாயீ மஹி ஹாவயெச தா 
ஸ்ரீவலக ஜவவட்சை - தா 23 ) குலு ) 
வாவா வ மகலெ உயதீ , தி ணொடி 

( பொதவண ) 


126. ஸம்வித்திரியா த்யாநம் 

( சாரதா திலகம் ) 
சந்திரனை சிரோ பூஷணமாகக்கொண்டவளும் , சரத் 
கால சந்திரனைப்போல வெண்மையானவளும் , கரகமலங் 
களில் புஸ்தகம் , ஜபமாலை , அமிருத கலசம் , வியாக்கியாந 
முத்திரை இவைகளை - வஹிப்பவளும் , 3 கண்களையுடைய 
வளும் , அகாரம் முதலான 50 அக்ஷரங்களின் வடிவமாக 
இருப்பவளுமான ஸம்வித் திரிபுராதேவியை ஹிருதயத்தில் 
பாவிக்கின் றேன் . ( வெளுப்பு நிறம் ) 

சய வானாதிராநரீயா நடி 

( படாரா தினகெ ) 


க . 


2 ) தஸஹஸ்ரவாகராஜா 
விஷக்ஷதவராலய ஹஸவிஹா ! 
நெதாசவயெஜிவிரகதவவகா 
கூா பொறாருவிரா திரவ ஹஜ.தி 1 க ! 

( கவண_8 ) 
127. பாலாதிரிபுரஸுந்தரீ த்யாநம் 

( சாரதா திலகம் ) 
ஹே திரிபுராதேவி , அப்பொழுது உதித்த ஆயிரம் 
ஸரியன்கலைப்போன்ற சோபையையுடையவளும் , 
வீத்தியை , ( புஸ்றகம் ) ஜபமாலை , வரதம் , அபயம் இவைகளை 


பாச் 


ஸ்ரீ தவ நியள 


104 


கைகளில் வஹிப்பவளும் , 3 கண்களாலே அலங்கரிக்கப் 
பட்ட பத்மம் போன்ற முகத்தையுடையவளும் , 
ஹாரத்தின் பாரத்தினாலே மனோஹரமான ஸ்வரூபமுடைய 
வளுமான உன்னை பஜிக்கின்றார்கள் . ( சிவப்பு நிறம் ) 
கஉஅ . சுய நிதாலெவீ யா நம் 

( பாரா திருகெ ) 


நிதா ஜஜெ வாறுமாகேவ லா 
வாலாகௗ கருதா . கவாழை ! 
ஹஜெவஹதீணாதிணொ 
சூவாயை . தீ காவகீ தாடிக | 

( பகவண -8 ) 


128. நித்தியாதேவீ த்யாதம் 

( சாரதா திலகம் ) 
இளம் பிறையை சிரஸ்ஸில் தரித்தவளும் , பாசம் , 
அங்குசம் , கல்பலதை , கபாலம் இவைகளை கையில் வஹிப்ப 
வளும் , செந்நிறமானவளும் , 

3 கண்களையுடையவளும் , 
கையிலிருக்கும் வீணையை மீட்டிக்கொண்டிருப்பவளுமான 
நித்தியாதேவியை பஜிக்கின்றேன் . (சிவப்புநிறம் ) 

கய வரிதாகெலியா நடி 
( பாராதில் கெ ) 


கஉகூ . 


ஜாயா வஹி கனாவலெவாய தாகாவலவண yா 


கா 


பூஜாஹாரன வலசுவயொயாயதாஷாஹிவாங் 

வில , சீடி | 
தாடாகாஐஜெவயா . ராணாண நஜீஜாபூஷிதா. 
ெெகாாதீ வாலாஜயொ தகாா ஷெவீ 

திரணெஞா ஷஜெ 141 

( சரவண ! ) 


105 


பாதி நியிட்ட 


வரத 


129. துவரிதாதேவீ த்யா நம் 

( சாரதா திலகம் ) 
மயில் தோகையை சிரஸ்ஸில் அணிந்திருப்பவளும் , 
இலைகளாலான ஆடையையணிந்திருப்பவளும் , குன்றி மணி 
மாலைகளாலே பிரகாசிக்கும் ஸ்தகங்களையுடையவளும் , 
அஷ்டநாகங்களையும் அணிந்திருப்பவளும் , தோடு , 
தோள்வளை , அரை நூல்மாலை , இவைகளை அணிந்திருப்ப 
வளும் , அழகாக ஒலிக்கும் பாதஸரத்தின் சோபையாலே 
அலங்கரிக்கப்பட்டவளும் , 

அபய ஹஸ்தங்களை 
யுடையவளும் , 3 கண்களையுடையவளும் , வேடுவ ஸ்திரீயின் 
வேஷத்தை தரித்திருப்பவளுமான ( துவரிதா ) தேவியை 
பஜிக்கின் றேன் , ( பச்சை நிறம் ) 

கநய . கய காளராதி யாமடி 

( நஸிஹவராலாசெ ) 
வனகவெணீ ஜவாகண பவரா நழாவாாஷிதா | 
அவொணீ கணி காகணீ . ெெதஜாலுகரீKa || 
வாவாகொல 
ஜொஹதாகடகலுஷணா | 
வய ய - யூஜா சூரஜா காறராதில - யகரீ 12 1 

( சூரன்வண 8 ) 
130. காலாத் தியா நம் 

( ந்ருஸிம்ம பிராஸாதத்தில் ) 
காலராத்திரியானவள் ஒரு பின்னலையுடையவளும் 
சம்பரத்தம்பூவை கா திலணிந்திருப்பவளும் , நக்கினையும் , 
( வஸ்திரம் அணிந்துகொள்ளாதவளும் ) கழுதை வாஹந்த் 
தின் மேலே வீற்றிருப்பவளும், தொங்கும் உதட்டையுடைய 
வளும் , ஓலையை அணிந்திருப்பவளும் , ( பனை ஓலையை கர்ணா 
பரணமாக அணிந்திருப்பவளும் ,! சாரம் முழுமையும் 


* 


ஸ்ரீ தவறியள் 


106 


கஙக . 


எண்ணையைத் தேய்த்துக்கொண்டிருப்பவளும் , இடது 
காலில் இரும்பை ( இரும்பு வளையத்தை ) தரித்திருப்ப 
வளும் , மீன் முதலியவைகளின் எலும்புகளை ஆபரணமாக 
அணிந்திருப்பவளும் , வெட்டுண்ட தலையை துவஜமாக 
( பாவட்டாவாக ) தரிப்பவளும் , கருப்பு நிறமானவளும் 
பயத்தை யுண்டுபண்ணுபவளுமாவாள் . ( கருப்பு நிறம் ) 

சுயவாரீயா நடி 

( வாவராதொதி யாவாக ) . 
ஜெ.தவாவ நாரா ு கவணபாவதலகா| 
ஜடாக டவலயகா பாதக மாலிைதா || 
யஜெதாவவீதிமீ ஹாரகாலூரணபூஷிதா | 
* கவை நா வெ நெரு குயவலம் 

குயவலலிதா 1 2 || 
202 ) ஒக்ஷிணெ ஹஜெ வாஹஜெத 

வகம் 
உ V ண வாக்ஷாஜா . வ குவிகார வாலறவாக !! 
லாபாரதிராவாதா || ( பெதவண 3 ) 

131. வாகீச்வரி த்யா நம் 

( பாஞ்சராத்ரம் - க்ரியாபாதம் ) 
வாகீச்வரீ தேவியானவள் , வெண் தா மன ரயில் வீற்றி 
ருப்பவளும் , வெண்மையான நிறமுடையவளும் , 4 கைகள் 
உடையவளும் , ஜடாமகுடம் தரித்திருப்பவளுர் , ரத்ன 
குண்டலம் அணிந்திருப்பவளும் , யக்ஞோபவீதம் முக்தா 
ஹாரத்தை அணிந்திருப்பவளும் , வெண்பட்டாடையணிந் 
திருப்பவளும் , 3 கண்களுடையவளும் , வலது பையில் 
அழகான தண்டமும் இடது கையில் புஸ்தகமும் , வலது 
கையில் ஜபமாலையும் , இடது கையில் கிண்டியும் தரித்திருப் 
பவளுமாலாள் (வெளுப்பு நிறம் ) 


107 


ராஎ 


ககம் . 


தி நியா 
கயயெவாரியாக 

( சூறாயநகல ) 
Uுலக காலா கஜானாவராவரதாடி 
காக செநாக்ஷ தெண வாவகயாரிணீ || 
காஹாரெஷாயகா ஷெவீ சிவ ) 

வதஹஜாடி ! 
தெரு உவபூணாலெ வஷெண வாரிஹூஷிதாடி 
வஷநீ வெயோ தா . வ.ராய_சுரதபெவராடி 
ஐடாகலாவலயதாவணவ -நிஜாநநா | ங || 
தி ஜொவ நீ ஹோஷெலண நாயாரி ay | 
கடெெக : ஓண பாதா ெமஹாவஜயஹூஷிதாடி 1 
கெய ரெவெபவறாதெ வொதய , தீ , ஜமதயடி 
பஷனு , ந ef யாயெசு யெவாரீரீ வாராடி 

( பெ.கவணம் ) 


132. தேநு வாகீச்வரீ த்யா நம் 

( ஆச்வலாயநகல்பம் ) 
சுத்தமான ஸ்படிகத்தைப்போன்ற சரீர காந்தியை 
யுடையவளும் , வெண்பட்டாடையை அணிந்திருப்பவளும் . 
அங்குசம் , ஜபமாலை , பாசம் , புஸ்தகம் இவைகளை ஏந்தி 
யிருப்பவளும் , முத்துமாலையை அணிந்திருப்பவளும் , அழ 
கான நான்கு கைகளையுடையவளும் , கண்ணாடிபோன்று 
வெண்மையான வஸ்திரத்தைப் போற்றிக் கொண்டிருப்ப 
வளும் , அழகான ஸ்தநங்களும் , சிறுத்த இடையும் , அரை 
வட்டச் சந்திரனையுடைய சிரஸ்ஸும், பின்னிய கூந்தலும் , 
பூர்ண சந்திரனைப் போன்ற முகமும் , 3 கண்களுமுடைய 
வளும் , ஸுவர்ணமயமான அரை நூல் மாலையை அணிந்த 


து 


ஸ்ரீதவநியள 


108 


வளும் , ஸுவர்ணமயமான கடகம் , வலயம் , ( வளை ), 
கேயூரம் , ஒட்டியாணம் இவைகளாலே மூன்று உலகங்களை 
யும் , பிரகாசிக்கச் செய்கின்றவளும் , சப்தபிரம்ஹ 

ஸ்வ 
ரூபிணியுமான பராதே நுவாகீச்வரீ தேவியை தியாநம் 
செய்ய வேண்டும் . (வெளுப்பு நிறம் ) 


கங m . 


கய வௌலாம வாழ யர நடி 

( மாரகாதினாகெ ) 
தாணாகவஜிநொவி ப.கீ லு , காதில் 

கலவலா நதாஸ்ரீ லஹிஷணா ஹிதாஜெ ! 
--நிஜகாகஜொலிஜெவி நீவஜஸ்ரீ: 
லகறுவியவஸவ : வாது வாழவதா ந || க | 

( தெவண - 8 ) 


கண 


133 . ஸௌபாக்ய வாகீச்வரீ த்யானம் 

( சாரதா திலகம் ) 
பிரகாசமான சந்திரகலையை தரிப்பவளும் , வெளுப்பு 
பிறமானவளு 

ஸ்தநபாரத்தினாலே வணங்கிய அங்கங்களை 
யுடையவளும் , வெள்ளைத்தா மரைமலரில் வீற்றிருப்பவளும் , 
தனது காகமலத்தில் பிரகாசிக்கும் எழுதுகோல் , புஸ்தகங் 
களை யுடையவளுமான வாக்தேவதையானவள் நமக்கு ஸகல 
விபவங்களை ம் கொடுத்துக் காப்பாற்றுவாளாக . 
( வெளுப்பு நிறம் ) 


கய வதா நா சு r w ழ 

( வாஜராதெ.தியாவாறெ ) 
வா வாலநாநா வஜாஹா வடிவாஹிமீ | 
ஹெதொஜக,கறு. கண- ( தி ) 

80. ந. ( நா ) | கா 


109 


பதி நியிய 


க 


வரவிவா8ுவீ கணவராய ( ய )தெக்ஷணா | 
வலயளவ நா arol கவி.தவவிலு,87 || 
கொணீ வீமகா வ கதுகாஜாவிதமீ | 
பரலொ 3020 ந . பலவவக.ஸீதவடிகடி | ங II 
நாமமW2 ள வாஹூ கெயாகடகொஜளை | 
வாகஜ . ஸ்ரீவறும் வாகெ உக்ஷிணெ வில , தீ வார் | ச || 
பொல நாவாலவளா விவபெராணிகா தயா 
ஜெவயாகஸூதாகா or_ விவயி- நீ 

(வவணம்) | ரு | 


134. பத்மா என்ற லக்ஷ்மீ த்யாநம் 
(பாஞ்சராத்திரம் கிரியா பாதத்தில் ) 


பத்மா என்று கூறப்படுகின்ற லக்ஷ்மீ தேவியானவள் 
பத்மாஸனத்தில் வீற்றிருப்பவளும் , தாமரை மலர் நிறமான 
வளும் , தாமரை மலரில் வலிப்பவளும் , ஸுவர்ணம் ரத்நங் 
களாலே பிரகாசிக்கின்ற மகர குண்டலத்தை கர்ணாபரண 
மாக தரிப்பவளும் , சந்திரபிம்பம் போல மாசற்று விளங்கும் 
முகத்தையுடையவளும் , கண்ணின் பக்கத்தில் விளங்கும் 
கர்ண பூரத்தையுடையவளும் , ( கர்ணபூரம் - அலங்காரமாக 
காதில் வைத்துக்கொள்ளப்படும் புஷ்பம் ) அல்லது நீலோத் 
பலத்தைப் போன்று 

நீண்ட 

கண்களையுடையவளும் , 
யௌவகப்பருவமுடையவளும் , மனோஹரமான அங்கங்களை 
யுடையவளும் , வளைந்த புருவத்தின் அழகையுடையவளும் , 
சிவந்த உதட்டையுடையவளும் , பருத்த (சதைப்பற்றுள்ள ) 
கன்னங்களையுடையவளும் , ரவிக்கையணிந்த ஸ்தநங்களை 
யுடையவளுமாவாள் . சங்கம் , சக்கரம் , பத்மம் இவைகள் 
போன்ற தலையணியையுடையவளும் , யானையின் துதிக்கை 
போலிருக்கும் கைகளில் கேயூரம் கடகங்களை அணிந் 


ஸ்ரீ தகூ நியள 


110 


திருப்பவளும் , இடது கையில் தாமரை மலரையும் 
வலது கையில் ஸ்ரீ பலத்தையும் ( ஸ்ரீபலம் - பில்வபலம் ) 
தரிப்பவளும் , அழகான ஆடையணிந்தவளும் , விஸ்தார 
மான ச்ரோணியாகத்தையுடையவளும் ச்ரோணி- பிருஷ்ட 
பாகம் ) ஒட்டியாணமும் , அரை நூல் மலையும் தரித்தவளு 
மாவாள் . இந்த லக்ஷ்மீ தேவியானவள் ஸகல ஸம்பத்துக் 
களையும் விருத்தி செய்பவளாவாள் . ( தா மரை பலர் நிறம் 


ககரு . கய தஷஷியொறி நீயா நடி நாசா நிவ 

( யானை ) 
கஷாஷக ஆவக்ஷா யொ மி.மீ ந TO Swar த : | 
சூஷக வணடாம . தி mo 22 , தயா 11 


வா வாஸி உயா நா தச யாயெசு ஸவ -ா ஜ 

நா ! 
சுய 272 us யாயெசு கக்ஷாறாயோ 0 க UTE | 2 || 
உயா ந. க வீணா0 ரெத, மணிஹூஷண்டி 
இரவா பக மஉ கது . உயா . ந . நீலவணகம் ங 


இ 


யாயெசு " தீய ஹஷக பரவக்ஷண்டி 
வது , வெட வழி வ பா நா வா , தயா | ச ! 
ய வண வதய தசயாயெஷகாமராசு ! 
கரூ ) வெ . அ வவ , ஜி .2 , வான , தயெவது ! 


வதுகாஷசலெதலி தெ லாச நொஹாடி 
வீத ஷஷ Jor கஷ 30 வதடிசவூ . | * || 

தாதிகள் 20 வொக ஷலாாஜாஷாதகம் 
விவ யொமா ஹாயொமா விலயொமா ஹெ g | எ 1 


111 


பாதி நியா 

க்கக் 
விலாவி நீ ஜாகி.மீ வ காஜராதீ , நிலாவரீ | 
ககாரீ ரளவெதாஸ்ரீ ஹுகாரீ ஜுவநெயர் 1 அ | 
ஊய கெ விரிவாக்ஷ ஷாமீ நாலொஜி.மீ | 
வடகாரீ வீரவரா அஜ r கஹவியா | 
காணி ராக்ஷணீ வொரா விழாவா ஓயகரீ | 
காer வொருவாயா ஹீஷணாதிரவராதகா || 
வீரகளனாரிகா . 102 வாராஹீ யாரிணீ | 
ெெலாவீ ஹஷிமீ கொயடி.வீ வெதவாஹிமீ | 
வடாமவா- அவொணீ ஜாதீ ஐதயொ மிமீ | 
காஜிநீ வணிணீ தாஹா கஜாஹீ ஹுவநெரீகஉ | 
கடக காடகீ ஜா கி . யா ? தீ கராவி நீ | 
புவி நீ வமீ க்ஷரா ஹவலவா வ ஷஹாரிணீ 

rg காகீ ஜொஜா காகஷாயொவீ | 
யஜட ஜாலிநீ வொரா கூபாஸ்ரீ விஷஜொஜிநீ | 
வதஷஷிகாவாதா யொ மிகொ வாலிலிஷா 8 || 
135 சதுஷ்ஷஷ்டி ( 64 ) யோகிநீ த்யா நம் 

( பெயர்கள் ருத்திரயாமளத்தில் ) 
61 யோகிநிகளைச் சுருக்கமாகக் கூறுகிறேன் . அயை 
களில் முதலாவது 8 ஸுவர்ணவர்ணமாகும் . முச்சூலம் , 
உடுக்கை , பாசம் , கத்தி இவைகளை தரித்திருப்பதாகும் . 
ஸர்வாங்க ஸுந்தரமாக இ நப்பதாகும் . இவ்விதமாக 
தியாகம் செய்யவேண்டும் . 
இரண்டாவது யோகிநிகளை ஜபமாலை , அங்குசம் , 
இவைகளை 

தரித்தும் வெளுப்பு நிறமாகவும் , 


. 


வணை 


க்கட் 


ஸ்ரீ தவ நியள 


112 


ரத்நாலங்காரங்களை தரித்திருப்பதாகவும் த்யா நிக்க 
வேண்டும் . 

மூன்றாவது 8 யோகிநிகளை தீச்சுடர் , சக்தி என்னும் 
ஆயுதம் , கதை , குந்தம் என்னும் ஆயுதம் இவைகளைத் 
தரித்து நீலநிறமாகவும் , சுபத்தைக் கொடுக்கக்கூடியவை 
களாகவும் , சுபகரமான லக்ஷணங்களுடன் கூடியவை 
களாகவும் , த்யாநம் செய்ய வேண்டும் . 

நான்காவது கணம் 8 ம் , கத்தி , கேடயம் , பட்டிசம் , 
பரசு இவைகளை தரித்தும் , புகை நிறமாகவும் இருப்பதாக , 
அன்புடன் த்யாநம் செய்ய வேண்டும் . 

ஐந்தாவது யோகிநீ கணம் 8 ம் , குந்தாயுதம் , கேடயம் , 
பரிகாயுதம் , பிண்டிபாலம் இவைகளை தரித்தும் , வெளுப்பு 
நிறமாகவும் , மனோஹரமாகவுமிருப்பதாகும் . 

ஆறாவது கணம் 8 ம் , மஞ்சள் நிறமாகவும் , ஏழாவது 
கணம் பீம் சிவப்பு நிறமாகவும் எட்டாவது கணம் 8 ம் 
மின்னல் நிறமாகவுமிருப்பதாகும் . 6 , 7 , 8 வது கணங்கள் 
( 5 வது 

ணத்தைப்போல ) குந்தம் , கேடயம் , பரிகம் , 
பிண்டி.பாலம் இவை களை தரித்திருப்பவைகளாகும் . 

இந் 5 யே கிநிகளின் பெயர்கள் 

திவ்வியயோகை 1 , மஹாயோகை 2 , ஸித்தயோகை 3 , 
மஹசுவரீ 4 , பிசாசி 5 , டாகிநீ 6 , காலராத்ரீ 7 , நிசாசரி 8 , 
கங்காளி 9 , ரௌத்திரவேதாளீ 10 , ஹுங்காரீ 11 , புவநேசு 
வரீ 12 , ஊர்துவ கேசீ 13 , விரூபா 14 , சுஷ்காங்கீ 15 , 
நரபோஜி 16 , பட்காரீ 17 , வீரபத்திரா 18 , தூமிரா 19 , 
கலஹபிரியா 20 , ரக்தாட z 21 , ராக்ஷஸீ 22 , கோரா 23 , 
விசுவரூபை 24 , 

பயங்கரீ 25 , காமா • 20 , 
சாமுண்டை 27 , பீஷணை 28 திரிபுராந்தகை 29 , வீரகௌ 
மாரிகை 30 , சண்டீ 31 , வாராஹீ 32 , முண்டதாரிணீ 33 , 
பைரவி 34 , ஹஸ்திநீ 35 , குரோததுர்முகி 36 , பிரேத 
வாஹிரீ 37 , கட்லாங்கதீர்கலம்போஷ்டீ ஃபி , மாலதீ 89 , 





உக்கிர 


க ER . 


113 


பதி நியிய 


மந்திரயோகிநீ 40 , அஸ்தி நீ 41 , சக்கிரிணீ 42 , கிராஹா 43 , 
கங்காலீ 44 , புவநேசுவரீ 45 கண்டகீ 16 , காடகீ 47 , 
சுப்பிரா 48 , கிரியா தூதீ 49 , கராலி நீ 50 , சங்கி 51 , 
பத்மிநீ 52 , க்ஷரா 53 , அஸங்கா 54 , பிரஹா Ka 55 , 
லக்ஷ்மீ 56 , காமுகீலோலா 57 , காகதிருஷ்டி 58 , அதோ 
முகீ 59 , தூர்ஜடீ . 60 , மாலி : 61 , கோரா 62 , கபாலீ 63 , 
விஷபோஜி X 64. இந்த 64 யோகிநிகளும் சிறந்த ஸித்தி 
களைக் கொடுப்பவர்களாவார்கள் . 


கஙசு . 


காய பரீரஷஷட சவக தெவதா யா நடி 

( வெடிானயொ மரபாஒரீதா ) 
சூயாரெ வி . நாளை ஹஉயவலாஸிஜெ 

தாறு 2 றெ முஜாடெ 
வெவாத , ஷொபாரெ வி PUT2U டியெ 

வாடிபபாயொ அத வெ 
நாலாதெ வாயெ) வேகமஹிதெ கணயெ ) 

விராணாடி 
ஹக்ஷதவாயயக கருகருமத , 

வணJாவ நாஜி 11 க ! 


சு 


136 சரீஷட்சக்கிரதேவதா த்யா நம் 

( வேதாந்தம் யோக சாஸ்திர ரீதியாக ) 
மூலாதாரம் , ஸ்வாதிஷ்டாநம் , மணிபூரம் , அநாஹதம் , 
வித்தி, ஆஞ்ஞை என்பவைகள் சரீரத்திலுள்ள ஷட் 
சக்கரங்களாம் . இவைகளின் ஸ்தாநங்கள் , குதம் மேட்ரம் 
இவைகளின் மத்தியம் , லிங்கத்திற்கு ஆதாரமான இடம் , 
ந 1 பிமத்தியம் ஹிருதயம் , கண்டர் , புரூமத்தியம் இவை 
களாகும் . இவைகளில் மூலாதாரத்தில் வகாரம் முதல் 
ஸகாரம் வரையுள்ள 4 அக்ஷரங்களுடன் கூடிய ( 4 இதழ் 
களுடைய ) சதுர்தள பத்மமும் , ஸ்வாதிஷ்டாநத்தில் ப ( ஸ ) 


ககள் 


ஸ்ரீதவ நியள 


114 


காரம் முதல் லகாரம் வரையிலுள்ள 0 அக்ஷரங்களுடன் 
கூடிய வட்தள ( 6 இதழ்களுடைய ) பத்மமும் , மணி 
பூரத்தில் ட ( ம ) காரம் முதல் பவ ) காரம் வரையிலுள்ள 
தசதள ( 10 இதழ்களுடைய ) பத்மமும் , அநாஹதத்தில் 
ககாரம் முதல் ட ( ) காரம் வரையிலுள்ள துவா தசதள ( 12 
இதழ்களுடைய ) பத்மமும் , விசுத்தியில் அகாராதிகளான 
16 ஸ்வரங்களுடன் கூடிய ஷோட சதள ( 16 இதழ்களுடன் 
கூடிய ) பத்மமும் , ஆஞ்ஞாஸ்தாநத்தில் ஹகாரம் க்ஷகாரம் 
ஆகிய 2 அக்ஷரங்களுடன் கூடிய துவிதள ( 2 இதழ்களுடன் 
கூடிய ) பத்மமும் இருக்கின்றன . 


ஸகல 


இவ் விதமாக ஷட்சக்கரங்களிலும் 

அக்ஷர 
ஸ்வரூபமாக விளங்குகின்ற ஷட்சக்கரதேவதாஸ்வரூபத்தை 
நமஸ்கரிக்கின்றேன் . 

சய வண - யாநா நி 

( 1. உமாவாததெ ) 
star . கம சகார யமடி 


கஜா கவணபா ஹஸமா யவஜாகா 
பராந) வா , க்ஷெ யத வா ெபயராலுயள || க !! 

( கவண * ) 
எழுத்துக்களின் பாகம் 
( ஸித்த சாயா தந்திரத்தில் ) 
137 . 

அகார த்யா நம் 
அகாரத்தின் அதிதேவதையானவள் , செம்மரியாட்டின் 
முகமும் , சிவப்பு நிறமும் , அன்னவா ஹநமும் , வெளுப்பு 
ஆடையும் உடையவளாய் வலது ( இடது ) கைகளில் வில் , 
வரதம் இவைகளும் இடது ( வலது ) கைகளில் அம்பு , 
அபயம் இவைகளும் தரித்திருப்பவளாவாள். (சிவப்புநிறம் ) 


115 


" தி நிய 


தகரு 


கஙஅ. 


கய சூகாா யா நடி 


சூகாராவாயவி a த Uு காவராபுமா | 
யதெவடா ( 30 ) வ வெடம் வக,ஜெணெவ வராஹயள | 

( ரவண 8 ) 


138 . 


ஆகார த்யா நம் 


ஆகாரத்தின் அதிதேவதையான அதர்வணியானவள் , 
பச்சை நிறமும் , வெளுப்பு ஆடையுமுடையவளாகவும் வேக 
மாகச் செல்லுகின்றவளாகவுமிருப்பவளாவாள் . கைகளில் 
கட்வா என்ற ஆயுத விசேஷம் ( அல்லது கத்தி , ) கேடயம் 
வரதம் , அபயம் இவைகளை தரிப்பவளாவாள் . ( பச்சை 


நிறம் . ) 


ககூகூ . 


கய உகாா யா நடி 


உகாராவா வினாவெவீ தொ தெலுமா பலா | 
வஹாஸவாள உக்ஷ வாசெ யதெ வாலுயள 1 

( ஜெதவணபு ) 


139. இகார த்யா நம் 


இகாரத்தின் தேவதையான இளாதேவியானவள் , 
வெளுப்பு நிறமும் , மத்தகஜவாஹநமும் , சுபகரமான குணங் 
களுமுடையவளாவாள் . அவள் வலது கைகளில் கத்தி , 
வாதங்களையும் , இடது கைகளில் கதை , அபயங்களையும் 
தரிப்பவளாவாள் . (வெளுப்பு நிறம் . ) 


கசயா, 


Gius T கார யாநடி 


orTouPg ஓணபுவணாலுா வரஷா 2017 


ஸிதாகா | 


நகசு 


ஸ்ரீ தவ நியள 


116 


அவள் 


கசக . 


மாரிகா வ வா க்ஷெ வாசெ யதா லுயள 1 

( ஓலண வண -8 ) 
140 . ஈகா த்யாநம் 
ஈகாரத்தின் அதிதேவதை ஈசுவரியாவாள் . 
ஸுவர்ணவர்ணமான சரீர சோபையும் , விருஷப வா ஹா 
மும் , வெள்ளை நிறமான ஆடையும் தரிப்பவளாவாள் . 
அவள் வலது ( இடது ) பக்கம் கைளில் நாகத் தாய்புள்ளும் , 
வர ஹஸ்தமும் , இடது ( வலது ) கைகளில் அங்குசம் , 
அபயமும் தரிப்பவளாவாள் ( ஸுவர்ண வர்ணம் . ) 

சுய உகார யாகடி 
உமராஜெ i wு கரராவா ஷஜா 

ஸஹமா வலிதா | 
க்ஷெ UTORTUT வராது வாரெ வாராமாலயாது 1 

( ஐவண 3 ) 
141 உகாத்யாதம் 
உகாரத்திற்கு தேவதை உக்கிராதேவியாவாள் இவள் 
6 கைகளும் , ஸிம்ஹவா ஹமும் , வெளுப்பு நிறமுமுடையவ 
ளாவாள் . லெது கைகளில் சூலம் , அங்குசம், வரதங்களை 
யும் , இடது கைகளில் பாசம் , கதை , அபயங்களையும் 
தரிப்பவளாவாள் . ( வெளுப்பு நிறம் ) 

கச 2 . சுய ஊகார யா நடி 
ஊகாராஜ. ஜெ i mr ? - ஓவராவா ஸநா | 
ஈக வுஜ ! யத வாவெடவராலுயாது க 1 

( கவண- ) 
142 . ஊகார த்யா நம் 
ஊகார தேவதையான ஊர்ஜஸ்வலா தேவியானவள் , 


117 


தி நியிய 


கள் 


வேங்கை வாகனமும் , சிவப்பான மேனியும் , 4 கைகளு 
( முடையவளாவாள் கத்தி , கேடயம் , வரம் , அபயங்களை 
தரிப்பவள வாள் . (சிவப்பு நிறம் ) 

சுய 3 கார யாகடி 
இதுயாகா கோராவா ரகவணா வஷதா ! 
க்ஷெ வாாவசௗ யெதெ தயா வாசொகமாஓயா 1 

( ர கவண 3 ) 


கசக . 


143. ருகாரத்யாதம் 


ருகாரத்தின் தேவதையான 

ருது தாமா என்பவள் 
சிவப்பு நிறமும் , விருஷப வாஹநமும் , வலது கைகளில் 
பாசம் , வரமும் , இடது கைகளில் அங்குசம் , அபயமும் 
தரித்திருப்பவளாவாள் . (சிவப்பு நிறம் ) 


கசசு. 


கய 33 கார யா நடி 
833 காராவாரெண கெய ஷவாலா ஷஜா 

ஹிதா 


பா . வா வா க்ஷெ வாஜெ வாதாலயாது ! 
உயாகா கலஹஷ r 5.ரா ஜொகலய கரீ ! 

( நெதவண 8 ) 


144 


ரூகாரத்யாதம் 


ரூகாரத்தின் 

தேவதையான ரேணுகையானவள் , 
6 முகங்களும் , கைகளும் , வெளுப்பு நிறமுமுடையவ 
ளாவாள் . வலது பக்கம் கைகளில் சூலம் , பாசம் , வரதங் 
களையும் , இடது கைகளில் கத்தி , கதை , அபயங்களையும் , 
தரிப்பவளாவாள் , சிவப்பு நிறமான சிங்க வா ஹாத்தி 
லிருப்பவளாவாள், உலகத்திற்கு பயத்தையுண்டு 
பண்ணுகிறவளாவாள் , (வெளுப்பு நிறம் ) 


கசவ 


ஸ்ரீ தவ நியள 


118 


கசரு . சுய ளகாா யாகடி 
ளதாலூா ளகாராவா Trar வராவரவாஜிதா | 
வதம் வாஷ ஹவாய , யதெ z வூரணி கரெஃ 

வெொ : | க ! 


திரவா 8! வராது வாக்கரெயா | 
வது கவாஜ ஸவாலுயாது வீதாவாா லூ | ங !! 

( 7 ) வேண 8 ) 
145 

லுகா த்யாநம் 
லுகாரத்தின் அதிதேவதை லுதம்பரையாவாள் . 
இவள் பச்சை நிறமானவள் . புலியின் மீது வீற்றிருப்ப 
வளாவாள் . 4 முகங்களும் , 8 கைகளுமுடையவளாவாள் , 
வலது கைகளில் திரிசூலம் , பாசம் -டமரு - வரதம் இவைகளை 
யும் , இடது கைகளில் கத்தி , கபாலம் , உலக்கை , அபயம் 
இவைகளையும் தரிப்பவளாவாள் . 

சுபலக்ஷணமுடைய 
பீதாம்பரம் தரித்திருப்பவளாவாள் .. ( பச்சை 
நிறம் . ) 

சுடி ளகார யா நடி 
கார ஸுஜிகாெெவஷ வஷதமஜஷிதா | 
ஈகா பஹுஜாயெ - ந உக்ஷாவிக ஃ கரெஃ | க 1 
தி வாலஸறுவஹாஸவசாது ( லூாது 
வா 2ெ 8 கொஃவவெடமமாக ஓயாவயா 12 1 

( தவண 8 ) 


வளாக 


கசசு . 


146 . 


லூகார த்யானம் 


லூகாரத்திற்கு தேவதை லூஞ்சிகை என்பவளாவாள் . 
இவள் புஷ்பதந்தகஜத்தின் மேலே வீற்றிருப்பவளாவாள் . 


119 


பாதி நிய 


க்கக் 


சிவப்பு நிறமும் , 10 கைகளுமுடையவளாவாள் . 

வலது 
பக்கம் கைகளில் , மேல் கை முதல் முறையே , முச்சூலம் , 
பாசம் , உலக்கை , கத்தி , வரதம் இவைகளையும் இடது 
பக்கம் கைகளில் , கத்தி , கேடயம் , கதை , சக்தி , அபயம் 
இவைகளையும் தரிப்பவளாவாள் . ( சிவப்புநிறம் ) 


கசஎ 


கய வகாாயாநடி 
வாகாராவா ரொவதீ வாச பாமா 

Taarm. நீ 1 
தா விஜா ஹி.ஹவாஹ நா வானவொவ நா | 


கெசெயதெ வக வாலவக2020 

றுநு | 
சுக்ஷ வ வி.ரா ஹுர os . 

2ு வாழ || உ | 
வாயெதெ கெரெவவிர 
மெவெடகாது 
கவாறு உஹ ந . பெபாஷ . 2020. ெெவவ மடாலயள || 

( ரதவணம்) 


147 . 


ஏகாத்யாநம் 


ஏகாரத்தின் அதிதேவதை ரேவதியா வாள் . கபந்த 
மாலையை யணர்ந்திருப்பவளாவாள் . ( ருண்டம் - முண்டம் . 
கை கால் தலையற்ற உடல் ) சிவப்புநிறமான வளாவாள் . 
20 கைகளும் , ஸிம்ஹவா ஹகமும் , நெற்றிக்கண்ணுமுடைய 
வளாள் . வலது பக்கம் கைகளில் , சக்கரம் 1 , சூலம் 2 , 
பாசம் 3 , கத்தி 4 , கமண்டலம் 5 , ஜபமாலை 6. சிந்முத்திரை 
7 , புசுண்டி என்ற ஆயுதம் 8 , முத்கராயுதம் 9 , வரதம் 10 
இவைகளையும் , இடதுபக்கம் கைகளில் , சங்கம் 11 , பிண்டி 
12 , சந்திரன் 13 , மான் 14 , கேடையம் 15 , கபாலம் 16 , 
சோஷணாக்கிநி 17 , தண்டம் 18 , கதை 19 , அபயம் 20 
இவைகளையும் தரிப்பவளாவாள் . (சிவப்புநிறம் ) 


கஉல 


120 


ஸ்ரீதவ 

நியள் 


வலது 


கசஅ . 

சுய வௌகார யா நடி 
வெளகாராவா ஷவ்வபா ரெவதீ திபாரா 

ஹிதா | 
2 யாமா ஷஹுஜெய பககெபெல Y வரதா | 
கயெ- ய தெ கெராக திரா வ வா தயா | 
வாெெஜ : பாவ , பா . வீ . கரெய_தெலுய . 

தயா | உ | 

(பாஜவண_ : ) 
148 . 

ஐகார த்யா நம் 
ஐகாரத்தின் அதிதேவதை 

சுஷ்கரேவதியாவாள் . 
வள் 3 தலையும் , மயில் வாஹகமும் , 6 கைகளும் , சிவப்பு 
நிறமான கூந்தலு முடையவளாவாள் . 

பக்கம் 
கைகளில் சக்கரம் , திரிசூலம் , வர தமும் , இடது கைகளில் 
சங்கம் , பளுவான கதை அபயங்களையும் தரிப்பவளாவாள் . 
( வெளுப்பு நிறம் ) 

கய ஒகாரயாநடி 
ஒகாரா வலி நீ வீெ தவணபா ஷலா ந நா | 
யோ மாக_வாஹு 8 மாச யதெ 

க்ஷெ TUDO பாடி ( க ! 
வ . வா அ வி.நரா உ . வாகெகரெக்ஷணா 
வாஜெ .காகவ வெட வெவ ( 2 ) 
வஜுக 0 வாலுய ெெவவ லவ JUT றயாக 

( கவண -8 ) 
149. ஓகா த்யா நம் 


கசகூ. 


ஓகாரதேவதையான அசுவி நீ தேவியானவள் , சிவப்பு 
நிறமும் , 6 முகங்களும் , மயில் வாஹநமும் , 12 கைகளும் , 


121 


பாதி கியி | 


* 2 க 


வக்கிரமான பார்வையுமுடையவளாவாள் . 

வலது பக்கம் 
கைகளில் அங்குசம் , அம்பு , கத்தி , பாசம் , சிந்முத்திரை , 
சங்கம் இவைகளையும் , இடது பக்கம் கைகளில் சூலம் , வில் , 
கேடயம் , உலக்கை , புஸ்தகம் , அபயம் இவைகளையும் 
தரிப்பவளாவாள் . ஸகல சத்துருக்களுக்கும் பயத்தைக் 
கொடுப்பவளாவாள் . ( சிவப்பு நிறம் ) 


கருய . சுய ஒளகா யந 
ஔகாராவா ஹவொய. காவி 

தீவ - ஜிஹிகா | 
னகவகா வரு நெதாஜக £ கழிக்ஷணா | 
நீயவெ நிலூ ள , ஹொவரவாஹ நா | 
ஷஜாய கரெயதெ W @ , வ வா , தயா | 
மகாவெடாலுயாது வாசெ டியா நா வ ஹொரீ | 

( 12வண_3 ) 


150. ஒளகார த்யா நம் 
ஒளகாரதேவதையான அகோரையானவள் , பயங்கர 
மான முகமும் , நீண்ட நாக்கும் , ஒரே முகமும் , வக்கிரமான 
கண்ணும் , புருவத்தை நெரிப்பதனாலே 

கோணலான 
பார்வையும் , நீருண்ட மேகத்தைப்போன்ற நிறமும் , 
பயங்கரமான தோற்றமும் , பயங்கரமான வா ஹமும் , 
6 கைகளுமுடைய வளாவாள் . வலது பக்கம் கைகளில் 
சூலம் , கத்தி , வரங்களையும் , இடது 

கைகளில் கதை , 
கேடயம் , அபயங்களையும் தரிப்பவளாவாள் . பருத்த 
வயிறுடையவளாவாள் . ( பச்சை நிறம் ) 


கருக . கய சமகார யாகம் 
கஜ நாலாஜு நாஜெவீ வதுாலா ஜயிறு. J. | 


622 


ஸ்ரீ தவ நியளி 


122 


2 ஹொஉரீ மஹாவராவ வாவாஹ நஜாஜிதா 1 க 1 
வதஜா பயவாவராலுயகரா உதா | 

(கவணம்) 


151. அம்காத்யாநம் 


அம் என்ற அக்ஷரத்திற்கு தேவதையான அஞ்சநா 
தேவியானவள் மைபோன்ற நிறமும் , 5 தலையும் ( அல்லது 
விறிந்த முகமும் ) சடைகளாலான கூந்தலும் , மெலிந்த 
சரீரமும் , பருத்த வயிறும் , சூலம் , பாசம் , வரம் , அபயங்களை 
தரித்த 4 கைகளுமுடையவளாய் , பெரிய புலிவாகரத்தின் 
மீது வீற்றிருப்பவளாவாள் . . ( கருப்பு நிறம் ) 


கருஉ . 


கய க காரயா நடி 


சும் உதாவா வஜாஷெவீ திபாரா கி ஜொவ நா | 

வரா சூரதரக்ஷவாவாஹநாக1 


கா வ 


ஷ r U வடாலிவாகா நகாராவிதா | 
வாஜெ UVE மாவெடாலுயாநு யதெ கெளர : 


ககாசு 121 


( கவண 8 ) 


152 . 


அ : ( அஹ ) கார த்யாநம் 


அ 3 என்ற எழுத்திற்கு தேவதையான அஜா தேவி 
யானவள் 3 தலைகளும் ( முகங்களும் ) 3 கண்களும் , சிவப்பு 
நிறமும் , தாம்பரமும் , புலிவா ஹமும் , ( கைகளுமுடை ! 
வளாவாள் . வலது கைகளில் சூலம் , பட்டாக்கத்தி , வரத 
ஹஸ்தங்களையும், இடது கைகளில் அங் சசம் , பெரிய 
கேடயம் , அபயஹஸ்தங்களையுமுடையவளாவாள் , ( சிலப்பு 
நிறம் ) 


123 


தி நியிட 


த2.க 


கருக . 


காம ககார யா நடி 


ஜூதவி நாஸி நீ வா மஜரானா வதாலுஜா | 
தி . வ வா க்ஷெ வாஜெனக மாயோலயம் ( க 

( பொதவண் 3 ) 


153 


ககார த்யா நம் 


ககார . தேவதையான பூதவிந்யாஸிநியானவள் 
வெளுப்பு நிறமும் , கஜவாஹமும் , 4 கைகளுமுடையவ 
ளாவாள் . வலது கைகளில் திரிசூலம் , வரதமும் , இட 
கைகளில் அங்குசம் , அபயமும் தரிப்பவளாவாள் . 
( வெளுப்பு நிறம் ) 


கருசு . கய வகார யாக , 
வஜுரீடஹிதா வீதா திராராரதி VCD. I 
வாவா வெவாதி.மீ வவ ,ராலயகாா தா !! 

( வீதவணப ) 


154 க 2 காத்யாநம் 


க 2 கார தேவதையான கத்தியோதிநியானவள் , 
கரிச்சான் வாஹநமும் , மஞ்சள் நிறமும் , 3 தலைகளும் , 
சூலம் , கத்தி , வரம் , அபயம் தரித்த கைகளு புடையவ 
ளாவாள் . ( மஞ்சள் நிறம் ) 


கருரு . 


கய மகார யா நடி 


மாவா யாதவ - தா ஸஹஜாஷஜுஜா 


U ஜா | 


ய காலா உக்ஷிணெ யதெ 00 வாக்ஷ 

ஸவ. வாடிகா 


ஸ்ரீதவ நியா 


124 


வா ெத வ க + லீ , சுவாஜயே ) சூகாச 

( K8வண 3 ) 


க காத்யாநம் 


புகை 
வலது கைகளில் 


க 3 காரத்திற்கு அதிதேவதையான தூய்ரையானவள், 
4 முகங்களும் , ஸிம் ஹவா ஹாமும் , 8 கைகளும் , 
நிறமான சரீர முமுடையவளாவள். 
சூலம் , ஜபமாலை , ஸ் நவம், வரதம் இவைகளையும் , இடது 
கைகளில் புஸ்தகம் , கிண்டி , கபாலம் , அபம் இவைகளையும் 
தரிப்பவளாவாள் . ( புகை நிற ) 

கருசு கய வகா யா நழ 


L 


கூஷவணா வா வா வ ஸுகராவிலா 

சுரபெலாரீ 
ஷஜ 
. பானுவடா மவராது ஒக்ஷெெஜ : 

காசு | க ! 
வாவெவ தமா வெடயை . எத, ஜி.நீ | 

( 4 ஆவண 8 ) 


155 க 4 காத்யாநம் 
44 காரதேவதையானவள் , கருப்பு நிறமும் , பன்றி 
முகமும் , ஓட்டியவயிறும் , 6 கைகளும் உடையவளாவாள் . 
வலது கைகளில் முறையே , சூலம் , கட்வாங்கம் , வரதங்களை 
யும் , இடதுகைகளில் கத்தி , கேடயம் , அபயங்களையுமுடைய 
வளாவாள் . த்துருக்களை அழிப்பவளாவாள் . 

( கருப்பு 
நிற ) 

க . கய உகாரமா- நடி 
சு.ந தாக்கவெரீ காலஹி - ணவா ஹ நா I 
ஷா நநஷ வாவாஸிவெடா நாலுயாமிதா 1 

( கவண -38 ) 


125 


4 நியா 


157. ஙகார த்யா நம் . 


ங காரத்திற்கு அதிதேவதையான அநந்த சக்தி என்ற 
தேவேசியானவள் , சிவப்பு நிறமும் , மயில்வாஹதமும் , 6 . 
முகங்களு முடையவளாவாள் . அம்பு வில் , கத்தி , கேடயம் , 
வரதம் , அபயம் , இவைகளை தரிப்பவளாவாள் . (சிவப்பு 
நிறர் ) 

சுய அகார யா நடி 


கருஅ . 


ஸுஷூ 27 ெெவகவெெசஷா ஹயாாா 

வதாலு ,ுஜா | 
வல்வெடயாா வாவா வராவயகரா லூ || 

( ஓண வண_ :) 


158 . 


சகாடத்யா தம் . 


சகாரத்தின் அதிதேவதையான ஸுஷுமையானவள் , 
ஒருமுகமும் , குதிரைவாஹநமும் , 4 கைகளும் , உடைய 
வளா வாள் கைகளில் , கத்தி , கேடயம் , வர தம் அபயங்களை 
தரிப்பவளாவாள் . ( தங்க நிறம் . ) 


கருகூ . 


கய வகார யா நடி 


மொ நிகரா_தீய வீதா கே டவஹ நா | 
தி UTO ) கூ , ( ரிகா வா வெட ) து 

உய தீ ஜா | 
( வீதவணம்) 


ப 


159 ச 2 கடத்யா நம் 


ச 2 காரத்திற்கு தேவதை , நிர்ஜராருந்ததி என்பவ 
ளாவாள் . இவள் மஞ்சள் நிறமும் , குரங்கு வாஹநம 
முடையவளாவாள் . கைகளில் முச்சூலம் , சிறிய கத்தி , 


க 2 . * 


ஸ்ரீ தவ நியள 


126 


பாசம் , கேடயம் இவைகளை தரிப்பவளாவாள் . 

மங்கள 
குணமுடையவளாவ ள் . மஞ்சள் நிறம் 

கக .. 

சுய ஜகா யா நடி 
ஜொ ஹொதா ஹி * வாச திணெகு 

ஸிஸவால.நா ! 
இதஜ வ வெடவ பாலயகாாவி.தா 1 

( கவண 3 ) 
1 61 ) . 

ஜகார த்யாநம் 
ஜகாரதேவதையான போகதா என்பவள் , சிவப்பு 
நிறமும் , 3 கண்களும் , ஸிம்ஹவாஹதமுமுடையவளாவாள் . 
4 கைகளுடையவளாவாள் . கைகளில் கத்தி , கேடயம் 
வரதம் அபயங்களை யுடையவளாவாள் . ( சிவப்பு நிறம் ) 

சுய சகார யா நடி 
லொ நிலா நஜெலீ பலான நவ நிலூாஜா | 
வா வராலுயள தெ ஜாலாநரணாடி 1 

(பல வண 8 ) 
16 ! சகாராத்யாநம் 
ச 4 காரத்தின் அதிதேவதை நிர்ஜரந்தி தேவியாவாள் . 
சரத்கால மேகத்தைப்போன்ற நிறமுடையவளாவாள் . 
முதலை 

வா ஹாத்தியிருப்பவளாவாள் . தாமரை மலர் , 
பாசம் வரதம், அபயம் இவைகளை தரிப்பவளாவாள் . 
மனிதர்களுக்கு நன்மைகளைச் செய்பவளாவாள் . 
( வெளுப்பு நிறம் ) 


காக . 


கசா 2 . 


கய குகால யாநம் 
தாவா ஆவொயிநீ லாஹி.ஹஜா 


விசா Ma | 


127 


உம் 


பாதி நியில் 
தி.ஜாஸுஜவி.ரோலயாவி தகரா லூ ! 

(ுலு , வண -8 ) 
182 ஞகார த்யாநம் . 
ஞ நாரத்தின் தேவதை பிரபோ திநீ என் பவளாவாள் . 
வெளுப்பு நிறமும் , சிம்ம வாஹந முமுடைய வளாவாள் . 
ஞாநஸ்வரூபிணியாவாள் . சுபகரையாவாள் . முச்சூலம் , 
பத்மம் , சிந்முத்திரை அபயங்களை கைகளில் தரிப்பவ 
ளாவாள் . ( வெளுப்பு நிற ) 

க -காா யநடி 


காம் . 


ப 


டாவாவயாரிணீ aெ i UTOட சுவாராலயாது 
த ததோஷா வடயாலூ ஹிதா கா ! 

( வாவைண -38 ) 


தெ 


163 . 


ட கார த்யானம் 


டகாரத்தின் அதிதேவதை தாரிணீ என்பவளாவாள் . 
சூலம் , டங்கம் , ( மழு ) வரம் , அபயங்களை தரிப்பவளாவாள் . 
பாதங் கொண்ட யானை வா ஹமும் , பாடல (வெண் சிகப்பு ) 
வர்ணமானபேனியும் ,வெளுப்பு ஆடையுமுடையவுளாவாள் . 
( பாடல் வர்ணம் ) 


காசி : 


கடி கார மாநடி 


தியா (VAA மாவா காகாவராலுயாது 
யச வி.ஹவாலா 
ெெவகவதாரண : தோ ! 

(கணவண s ) 


164. ட கார த்யானம் 


ட காரத்தின் தேவதை கிரியாஸரஸ்வதீ என்பவ 
ளாவாள் . மழு அங்குசம் , வரம் , அபயங்களை தரிப்பவ 


ஸ்ரீதகூநியள் 


128 


ளாவாள் . 

ஸிம்ஹவாஹமும் , ஒரு முகமும் , சிவப்பு நிறமு 
முடையவளாவாள் ( சிவப்பு நிறம் ) 


கசுரு . கய 20 காா யாநடி 
பகாரிணீ வதுவதா ஸிதா புகழாயார் 
அதாபாஹு க க லா வராவயகரா அ லா ! 

( ஐ வண -33 ) 


165 L3காத்யாநம் 


ட காரத்தின் தேவதை டகாரிணீ எனப்படுவாள் . 
இவள் 5 முகமும் வெளுப்பு நிறமும் , மழு , கதை வரம் , 
அபயங்களை தரித்த 4 கைகளும் , கோழிவா ஹசமுமுடை யவ 
ளாவாள் (வெளுப்பு நிறம் )) 

கய கோர யாகடி 
Ma ஸ்ரீவ நாவா வதுவதா உயரமா ! 
தடிமளரீ கெரெயதெடைகவாாலுயாது 

( ஹெவேண -8 ) 


கசுசா. 


166 டகார த்யாநம் 


ட காரரூபிணியானவள் ஸ்ரீகநா என்பவளாவாள் . 
இவள் 5 முகங்களும் , மயில் வாஹதமும் , மின்னல் போன்ற 
மஞ்சள் நிறமும் , சூலம் மழு , வரம் , அபயங்களை நீரித்த 
கைகளையுமுடையவளாவாள் . (ஸுவர்ண வர்ணம் ) 

ககாா . சுய ணகார யா நடி 
ணொநதாதி உெவெஸ்ரீ சதா வஹி பணவாஹ நா | 
வணகவதா திவாாலுயகரா மூலூ | 

( ஈகவண -8 ) 


129 


பாதி நிய 


கீஉக 


167 ணகார த்யாநம் 
ணகாரத்தின் அதிதேவதை அநந்த சக்தி என்பவ 
ளாவாள் . சிவப்பு நிறமும் , மயில் வாஹநமும் , ஒருமுகமும் 
சூலம் , சக்தி , வரம் , அபயங்களை தரித்த கைகளுமுடையவ 
ளாவாள் . சுபங்களையளிப்பவளாவாள் . ( சிவப்பு நிறம் ) 


கசுஅ . 


ககாக . 


கய தகா, யா நடி 
தாவா .ஓதீ ஷா ஸிதவாலநாகா| 
வாகவதா கொய - தெ வீணாத ,தீவாலயாது . . 

( 

( லு வண_3 ) 
168. தகாத்யாநம் 
தகார தேவதை ஸரஸ்வதியாவாள் . இவள், வெண் 
தாமரை ஆஸநமும் , வெண்மையான ஆடையும் , ஒரு 
முகமும் , வீணை , பாசம் , வரம் , அபயம் இவைகளை தரித்த 
கைகளுமுடையவளாவாள் . (வெளுப்பு நிறம் ) 

கய மகாரயாநடி 
வனவதா தா யாவா நீருகணா வா தீ | 
பரிகா . 8 0 யதெ வரஷானா வாலுயள 1 

( பெதவண -8 ) 
169. த . கார த்யா நம் 
த காரத்தின் அதிதேவதை லேகண்ட ஸரஸ்வதி 
யாவாள் . இவள் 5 முகங்களும் , வெளுப்பு நிறமும் , விருஷப 
வாஹமும் , நாநத்தாப்புள் , உடுக்கை , வரம் , அபயங்களை 
உடையவளுமாவாள் . (வெளுப்பு நிறம் ) 

காய உகார யாநம் 
வளசுவதாரணா சாவாஷஜுஜா ஹொமடிாயி | 


காய . 


9 


கட்டம் 


ஸ்ரீ தவ நியள் 


130 


யதெ . மாரிகா . வீணா வெ -பணவராலயாது ! 

(கணவணம் ) 


170. த 3 கார த்யானம் 


த கார தேவதை போகதாயி நீ என்று பெயருடையவ 
ளாவாள் . ஒரு முகமும் சிவப்பு நிறமும் 8 கைகளுமுடைய 
வளாவாள் 

( இரண்டு ) தாமரை மலர்கள் , சாரிகை , 
( நாநத்தாப்புள் ) வீணை , உடுக்கை , மான் , வரம் , அபயம் 
இவைகளை தரிப்பவளாவாள் . ( சிவப்பு நிறம் ) 

கய யகார யா நடி 
வா வாறோ யாவா ஹெகவதா அதுலஜா 
வரஷஷா பாரிகாஜை கொெயத வராலுயள | 

( பா 8வண -8 ) 


கஎக. 


171. தகார த்யாநம் 
த காரத்திற்கு தேவதை அமலா என்டவளாவாள் .. 
வள் பச்சை நிறமும் , ஒரு முகமும் , 4 கைகளும் , விருஷப 
வாஹமும் , சாரிகை , ( நாநத்தாம்புள் ) தாமரைமலர் , 
வரதம் , அபயங்களை தரித்த கைகளுமுடைய வளாவாள் . 
( பச்சை நிறம் ) 

சுய நகார யா நடி 
நொந்தாகிடிவெரீ கேசாத . வபஷிதா | 
வனகவதா தழிஜௌரீ யதெ வடிவராலுயாது ! 

( ஹெவேண J3 ) 


கஎ .. 


172. நகார த்யாநம் 


ந காரத்திற்கு தேவதை அருந்த சக்தியாவாள் . இவள் 
மதம் பிடித்த யானையின் மீது வீற்றிருப்பவளாவாள் . 


131 


பாதி நிய: | 


காசு 


ஒரு முகமும் , மின்னலைப்போன்ற மஞ்சள் நிறமுமுடை யவ 
ளாவாள் பத்மங்கள் , வரம் , அபயங்களை தரிப்பவளாவாள் . 
( தங்க நிறம் ) 

கய வகாரயா நடி 


கள . 


வாவெவாபாக வெய) திவார ஹயாது ! 
யதெ கெரெ வதுவகா ஜுவாலை நாராணா | 

( கவண_8 ) 
173 . பகாரத்யா தம் 


பகார தேவதையானவள் இச்சாசக்தி ரூபிணியாவாள் . 
இவள் கைகளில் சூலம் சக்தி , வரதம் , அபயங்களை வஹிப் 
பவளாவாள் . 

5 முகங்களையுடையவளாவாள் . 
தாமரை மலரில் வீற்றிருப்பவளாவாள் . (சிவப்பு நிறம் ) 


மலர்ந்த 


கஎச் . 


கய வகார யாகம் 
வதுவதொடி , வலி.ஹஷா வாடறாதவகொவா | 
வாவா கெணாஸிவெடவராலுயயாா பாராது ! 
வா • 202J- ம . யதெ ( 22TTO UT . ) க.செண 

உபாவி : க : | 
( வாடவைணம்) 


174 , 42 காரத்யாநம் 


10 கை 


பு ? காரத்தின் அதிதேவதை ஆதபகோமலை என்பவ 
ளாவாள் . இவள் 5 முகங்களுடையவளாவாள் 
மான சிம்ஹத்தின் மீது வீற்றிருப்பவளாவாள் 
களிலும் முறையே கிளி 1 மான் 2 , கத்தி 3 , கேடயம் 4 , 
வரதம் 5 , அபயம் 8 , அம்புகள் 7 , பாசம் 8 , சடமிருகம் ? 
(உடுக்கை 9, சூலம் 10 ) இவைகளை தரிப்பவளாவாள் . 
( பாடல வர்ணம் ) 


கஉ 


ஸ்ரீதவ நியள 


132 


கஎரு. 

சுய வகார யா நடி 
விசலாறோ வலுவண yா ஸி , ஹாரா 

வா Ma | 
யதே க , ஜெண ஜி 3 கரெ : வவவவாயயாது ! 

( வலுவணம்) 


175. ப காரத்யாதம் 


ட கார ரூபிணியானவள் சித்சியாமளை என்பவ 
ளாவாள் . இவள் , பப்ரு (சிவப்பு கலந்த பஞ்சள் நிறம் ) 
வர்ணமும் , ஸி.ஹ வாஹந முடையவளாவாள் . 

முன்பு 
கூறியது 

போலவே 10 கைகளிலும் 10 ஆயுதங்களை 
தரிப்பவளாவாள் . ( பப் வர்ணம் , 

சிவப்புக் கலந்த 
மஞ்சள் நிறம் ) 


காசு . 


சுய ஜகார யா நடி 


ஜாவா வா ெெவகவதா வராவநெ 


ஜிதா | 


உ 21 வி நிஷா யதெ பாவவவாாலுயாது ! 

( ஸி அாவண-8 ) 


176 ப கா த்யாநம் 


ப காரத்திற்கு தேவதை சியாமளையாவாள் . இவள் 
ஒரு முகமும் , உதிக்கும் சூரியனைப் போன்ற காந்தியுமுடைய 
வளாவாள் . 

பத்திராளநத்தில் வீற்றிருப்பவளாவாள் . 
அம்பு , வில் , வரதம் , அடயம் இவைகளை தரிப்பவளாவாள் . 
( ஸிந்தூர நிறம் ) 


கஎஎ . 


கம கோர யா நடி 
சொ விசாரஜா டிவீ ஹயாஷா ஐயகலா 


| 


133 


பாதி நியிட 


3.L 


வீணாவாடிந்த கூஜா வராலுயகாா லூ | 

( தெவண-8 ) 


177. மகார த்யா நம் 
மகாரத்திற்கு தேவதை வித்யாசிய மளையாவாள் . 
குதிரை முகமும் ஸ்படிக நிறமுடையவளாவாள் . வீணை 
வாசிப்பதில் தத்வமறிந்தவளாவாள் . 

வரத , 

அபய 
ஹஸ்தமும் , மங்களகர 

குணங்களுமுடையவளாவாள் . 
(வெளுப்பு நிறம் ) 


கஎஅ . சுய யகார்யா நடி 
யாவெய, தீவிநீவீ ஹி.ஹஜாஷஜுஜா விதா | 
வாவெஜுவாபாஸிவெடா நாலுயாமிதா || 

( ஓவண_ : ) 


178 . 


யகார த்யாதம் 


யகாரத்தின் அதிதேவதை தீ d நீ என்பவளாவாள் . 
இவள் ஸிம்ஹவாஹநமும் , 8 கைகளும் , வெளுப்பு நிறமு 
முடையவளாவாள் . கைகளில் சூலம் , வில் , அம்பு , பாசம் , 
கத்தி , கேடயம் , வரதம் , அபயம் இவைகளை தரிப்பவ 
ளாவாள் . (வெளுப்பு நிறம் ) 


கஎகூ. 


கய ரொவ யா நடி 


ரொவாவா ரெவிகா ரா ஸிஹஷா 

ஜொஹிதாகா | 
வணாமாஷகரெய தெ க்ஷவாக ஜெண வா ! 
வழவெடாகமாவார UT வராலுயாது | 

( 8வண 8 ) 


SH 


ஸ்ரீ தவ நியௗ 


134 


79 . 


பகாரத்ய தம் 


ரபாரத்திற்கு தேவதையான ரேசிகா என்பவள் , 
பச்சை நிறமும் , ஸிர்ஹ வாஹமூர் , சிவப்பு ஆடையும் , 
5 முகங்களும் கைகளுபுடையவளாவாள் . அவள் வலது 

டது கைகளில் முறையே கத்தி , கேடயர் , அங்குசம் ,, 
கதை , பாசம் , சூலம் , வரதம் , அபயம் இவைகளை தரிப்பவ 
ளாவாள் . ( பச்சை நிறம் ) 


கஅய . கய ஐகா யநடி 
ஜாதிகா வொஹிமீ ஜெவீ ஓணாலாமஜஸஹிதா | 
ஷAY ஜாகர UT வாஸிவெடா நாஹயாமிதா ! 

( ஓண வண_8 ) 


180 லகா த்யா நம் 


இவள் 


லகாரத்திற்கு தேவதை மோ ஹிநியாவாள் . 
ஸுவர் . ... பான்ற சரீரகாந்தியும் , கஜ வா ஹநமும் , 6 கை 
களுமுடையவனாவாள் . கைகளில் அங்குசம் , சூலம் , கத்தி , 
கேடயம், வரதம், அபயம் இவைகளை தரிப்பவளாவாள் 
( ஸுவர்ண வர் 600 ம் ) 


கஅக . 


+49 வகாரமா நடி 


வாவாவா( நாராயணீ வீ டிகாலாபாணா. 

JET / 
ஓ L-வாமா யதெவ வயவராயாது ! 

( சொதவணம்) 


181 . 


வகார த்யா நம் 


வகாரத்திற்கு தேவதை பா ( நா ) ராயணீ என்பவ 
ளாவான் . ஸ்படிகம் போன்ற நிறழம் , சிவப்பு ஆடையும் , 


135 


பாதி நியி 


கரு 


மலர்ந்த பத்மாளமும் , 2 கமலங்கள் , வரதம் , அபயங்களை 
தரித்த கைகளுமுடையவளாவாள் . (வெளுப்பு நிறம் , 


கஅ 2 . 


க புகாரய நடி 


பாவா 2.மலமளரீ ு தவஜா நவூலா | 
ஸஹஹவவீஷா வாலாணபூஷிதா || கா 
வதஜா கரெய - தெவ அயவராலுயாது | 

( கநகவணம் ) 


182 


பலகாத்யாநம் 


( 7 ) காரத்திற்கு அதிதேவதையான மங்களகௌரி 
யானவள் . குகையிலிட்ட தங்கத்தைப் போன்ற நிறமுடைய 
வளாவாள் . ஆயிரம் ( இதழ்களுடன் கூடிய ) பத்ம 
பீடத்திலிருப்பவளாவாள் . திவ்வியமான ஆபரணங்களை 
அணிந்திருப்பவளாவாள் . 4 கைகளுடையவளாவாள் . 
களில் 2 பத்மங்களையும் , வரதம் , அபயங்களையும் தரிப்பவ 
ளாவாள் . ( கநக வர்ணம் ) 


கை 


கஅரு . கய ஷகாரயா நடி 
ரகா ஷா 2 நதி, யாஷெலீ ராஜஹஸவாஜிதா | 
வீதாவாா கரெயபதெவடி உயவாாலுயாது 

( கவண-8 ) 


183. ஷகாய த்யாநம் 


ஷ காரத்திற்கு தேவதை அநுக்ரியா தேவியாவாள் . 
இவள் சிவப்பு நிறமும் ரா ஜஹம்ஸவா ஹாமும் பீதாம்பர 
ஆடையுமுடையவளாவாள் , கைகளில் 2 தாமரைமலர் 
களும் , வரம் , அபயங்களையும் தரிப்பவளாவாள் . (சிவப்பு 
நிறம் ) 


* 


ஸ்ரீதவநியாள 


136 


கஅச. சுய மகா யா நடி 
வலிலகி யா வாராவா தாஸ் -ஐ நிவாஜி நீ | 
வாடவாலு கரெய தெ விவேஜவராலுயாது || 

( வாடறுவணம் ) 


184 ஸகார த்யா நம் 
ஸகாரத்திற்கு தேவதை 

தேவதை ஸித்தக்கிரியை என்பவ 
ளாவாள் . இவள் வெண்தாமரை மலரில் வீற்றிருப்பவ 
ளாவாள் . பாடல ( வெண் சிவப்பு ) நிறமுடையவளாவாள் . 
கைகளில் சிந்முத்திரை , தாமரை மலர் , வரம் , அபயம் 
இவைகளை தரிப்பவளாவாள் . ( பாடல வர்ணம் ) 


கஅரு . 


கய ஹகாரய நடி 


சூயாயி.நீ ஹகாராவா உதவாதமவாஹ நா | 
வாட + பிரெய தெ வி2.ஜவராலயாது ! 

( வாடவைண -3 ) 


1-5 . ஹகா த்யா நம் 


ஹகாரத்திற்கு அதிதேவதை ஆத்தியாயிநீ என்பவ 
ளாவாள் . இவள் 

மதம் பிடித்த யானை வா ஹாமும் , 
வெண் சிவப்பு நிறமுமுடையவளாவாள் . கைகளில் சிக் 
முத்திரை , தாமரை மலர் , வரதம் , அபயம் , இவைகளை 
தரிப்பவளாவான் . ( பாடல வெண்சிவப்பு நிறம் ) 


| 


3 அகா. TN ஜகாமடி 
வெ வாய கொவி நீ ஜெவீ ஸ்ண பாலு மஜலஷிதர 
ஷ F ஹுஜாச. enU ஜாஸிவெடா நாலுயாமிதா ! 

( ஓண வணபு : 


UU 


137 


தி நிய . 


கா 


196 . 


ளகா ) த்யா நம் 


போன்ற 


ள காரத்தின் அதிதேவதையான பந்தமோசிநீ 
என்பவள் , ஸுவர்ணம் 

காந்தியும் , 
6 கைகளுமுடையவளாவாள் . யானையின் மீது வீற்றிருப்பவ 
ளாவாள் . கைகளில் அங்குசம் , சூலம் , கத்தி , கேடயம் , 
வரதம் அபயம் இவைகளை வஹிப்பவளாவாள் . (ஸுவர்ண 
நிறம் ) 

கஅள . சுய க்ஷகாரயா நடி 


க்ஷொ ஜாயாளாறி நீ ெவதுாந நவராஹிதா | 
வது வாடவா யதெ வழாயவராலுயாது | 

( வாடாவண-33 ) 


187. க்ஷகா ர த்யாநம் 


க்ஷ காரத்திற்கு அதிதேவதை மாயாமாலிரீ தேவி 
யாவாள் . இவள் 

ஸிம்ஹவாஹநத்தில் வீற்றிருப்பவ 
ளாவாள் . 

5 முகங்களும் , பாடல் வர்ண ( வெண் சிவப்பு 
நிற ) முமுடையவளாவாள் , கத்தி , சூலம் , வரதம் அபயங் 
களை தரிப்பவளாவாள் . ( பாடல வர்ணர் ) 


கய வரணவாயிவண வெதுாயகம் 

( வானுபாதாமமே ) 
( ஙகு , எவபாவலா ஷெவதாக வாக்ஷிண ) 
க.கெண சூய ய வி.நால : க.த - வ ) ) 


க -அஅ . 

தது 20காவில 
நாராயணெ தெவதா !! 


( பெஷஹிதாயா ) 
நாராயனொ நீசொதறு உறுவல: வ , கஜா ) த 


ககூம் 


ஸ்ரீ தவநியள் 


138 


ஹித : வீதாவா : ஸவபாஷாணஹூஷித ஸ்ரீஸு 
ஹா ஹி த 3 பவவக , மகாவடியா : || 


பிரணவாதி வர்ணதேவதா த்யா நம் 

(பாஞ்சராத்திராகமத்தில் ) 
( இங்கு ஸகல தேவதைகளுக்கும் பிரதக்ஷிணமாக 
ஆயுதங்களின் அமைப்பைக்கல்பிக்கவேண்டும் . ) 


183. அதில் ஓர்காரத்திற்கு 
ஸ்ரீ நாராயணன் தேவதையாவார் . ( சேஷஸம்ஹிதை 
யில் 

நாராயணன் . நீலோத்பல தளம்போன்ற 
முடையவராவார் . பீதாம்பரமும் ஸகல ஆபரணங்களு 
மணிந்திருப்பவராவார் . ஸ்ரீதேவி பூதேவிகளுடனிருப்பவ 
ராவார் . சங்கம் , சக்கரம் , கதை பத்மங்களை தரிப்பவ 
ராவார் . 

கஅகூ . 

கய ககாரா 
விஷவெ - வதா || 
( வா ?வஹிதாயா ) 


W ன 


வடிகிஜுஜவணட : வீதாவா: ஸவ்பாவாண 
ஹஷித மாவாக ஜாவாரியாக 


189 . அகாரத்திற்கு 
விஷ்ணு தேவதையாவார் . ( பாத்மஸம்ஹிதையில் ) 
பத்மகிஞ்ஜல்கம்போன்ற ற முடையவராவார். 
பீதாம்பரம் தரித்து ஸகல 

ஆபரணங்களையும் அணிந் 
திருப்பவராவார். கதை , தாமரை மலர் , சங்கம் , சக்கரம் , 
இவைகளை தரிப்பவராவார் . 


ககூய . 

சுய சூகாரா ) 
யே V நொ உெவதா | 

( வாடி, Wo ஹிதாயா ) 


139 


கங்க 


பதி நியா 
காணவாகஜவண வீதாவாம் வக,பாவாலு 
மநாய : ஸவ . வாணலூஷித: ஹித : | 


போன்ற 


190 . ஆகாரத்திற்கு 
மதுஸூதனன் தேவதையாவார் . ( பாத்மஸம்ஹிதை 
யில் ) வெண்தாமரையலர் 

நிறமுடையவரும் , 
பீதாம்பரம் தரித்தவரும் , சக்கரம் , சங்கம் , பதமம் , கதை 
களை தரித்தவரும் , ஸகல ஆபரணங்களையுமணிந்து கொண்டு 
நிற்பவருமாவார் . 


ககூக 


சுய உகால 
திவிக ளொ வெதா || 
(வாஹிதாயா ) 


A 


வாரு 


காஜா நருவண_ : வீதவாலா: 
பாவயாஃ ஸவாலாணபூஷித : ஜித : | 

191. இகாரத்திற்கு 
திரி விக்கிரமன் தேவதையாவார் . ( பாத்ம ஸம் உதை 
யில் இவர் பிரளய காலத்திய அக்கினியைப் போன்றநிறமும் , 
மஞ்சள் ஆடையுமுடையவராவார் . பத்மம் , தண்டம் , 
சக்கரம் , சங்கங்களை தரித்து ஸகல ஆபரணங்களையு மணிந்து 
நிற்பவராவார் 


சகூஉ , சுய காரஸ) 

வாநொ தெவதா || 


(வாஹிதாயா ) 


வாலாக- வண_ : வீதவஜ் : பாவவக காவடி 
யா : சூவாண பூஷித : ஹித : || 

192. ஈகாரத்திற்கு 
வாமுநன் தேவதையாவார் . (பாத்ம ஸம் ஹிதையில் ) 


ஸ்ரீதவ நியள 


140 


பாலசூரியனைப் போன்ற நிறமும் , பஞ்சள் ஆடையும் , 
சங்கம் , சக்கரம் , கதை , பத்மங்களை தரித்த கைகளுமுடைய 
வராய் ( ஸகல ) ஆபரணங்களையுாணிந்து நிற்பவராவார் . 


ககூகூ . 


கய உகாாலை 
ஸ்ரீயளா தெவதா | 


வீதவண - 3 வீ.தவஜ் : வவக உாவய 8 
ஆஷாயாக ஹித 3 ! 


19.3 . உக ரத்திற்கு 
ஸ்ரீதரன் தேவதையாவார் . இவர் மஞ்சள் நிறமும் . 
மஞ்சள் ஆடையு புடையவராவார் . பத்மம் , சக்கரம் , கதை , 
சங்கங்களை தரித்து , பூஷணங்களை தரித்து நிற்பவராவார் . 


க . நய கா , 

சல 
ஹஹீகெபொ வெவதா | 


தடி அன_3 வீதவஜ் : மகாசிவவயா : 
ஆஷாயக3 ஹித : 11 

191. காரத்திற்கு 
தேவதையான ஹிருஷீ கான் , மின்னல் நிறமும் , 
மஞ்சள் ஆடையும், கதை , சக்கரம் , பத்மம் , சங்கங்களை 
தரித்த கைகளுமுடையவராவார் . ஆபரணங்களை அணிந்து 
நிற்பவராவார் . 


ககூரு . கய கோர ) -- 
வட நாலொ வெதா ! 


நீயொதவைண வீதவஜு . வவக வடிவா 
யா : பூஷாயக தஃ || 


141 


பாதி நியிட 


கசக 


15. ருகாரத்திற்கு 
தேவதை பத்மநாபன் . நீலோத்பல நிறமும் , மஞ்சள் 
ஆடையுமுடையவராவார் . சங்கம் , சக்கரம் , பத்மம் 
கதைகளை தரித்து ஆபரணங்களையணிந்து நிற்பவராவார் . 


கககா , கய 33காவா 
ஜாசொரெரா ஜெவதா | 


ஜவாஷவண_ : வவவக மகாயா : வீத 
வஜாஹாணாயக: ஜித 3 1 

196. ரூகாரத்திற்கு 
தேவதை தாமோ தரன் . 

சம்பரத்தம்பூ நிறமும் , 
மஞ்சள் ஆடை ஆபரணங்களுமுடையவராய் , பத்மம் , 
சங்கம் , கதை , சக்கரங்களை தரித்து நிற்பவராவார் . 

க.ை கய ளகாரஸ 

UOஜுவெதா | 


குண வண_ : ஜடாகேடயாரீ கலுயவா 
ரேமவாஹன வராவரவ - யாரீ ! 

197 லுகரத்திற்கு 
பரமேசுவரன் 3 தவதையாவார் . வெளுப்பு நிறமாவார் 
ஜடாமகுடம் தரிப்பவராவார் . அபயம் , பரசு , மிருகம் , 
வாதங்களை கைகளில் தரித்து புலித்தோலாடை 
அணிந்திருப்பவராவார் . 

ககசி . 

கம ஸுக ( ஸ ) 
நாராயணா வெவதா | 


கவிதா) A8 வவடி மகாவக யா : வ.நாறா 
ஜாணாஹூஷிக வீதாவா : ஹித : | 


142 


கச 


ஸ்ரீதவ நியள 


198 : லூகாரத்திற்கு 
நாராயணன் தேவதையா வார் கருப்பு நிறமும் , 
சங்கம் , பத்மம் , கதை , 

சக்கரங்களை ஏந்திய கைகளு 
முடைய வராவார் . வநமாலையும் பூஷணங்களையு மணிந்து 
பீதாம்பரமும் தரித்து நிற்பவராவார் . 


ககை: 


சுய வனகார 

அயவொ உெவதா | 
யவஜவண- : வீதவஜ் : உாவக வாவஜ 
யா : ஜூஷித : P த 3 11 


199. ஏகாரத் திற்கு 
மாதவன் தேவதையாவர். இவர் வெளுப்பு நிறமும் ,, 
மஞ்சள் ஆடையும் உடையவராவார் . கதை , சக்கரம் , 

, 
சங்கம் , 

தாமரைமலர் தரித்து ஆபரணங்களையணிந்து 
நிற்பவர வார் 


2. T 

கம னெகா 
மொவிநொ உெவதா | 


வாடவா வீதவாலா : வக ? MUT ) வய: 
ஸவபாலூணஷித : ஹித : || 

200. ஐகாரத்திற்கு 
கோவிந்தன் தவதையாவார் . பாடலவர்ணமும் . 
மஞ்சள் ஆடையு முடையவராவார் . சக்கரம் , தண்டம் , 
பத்மம் , சங்கங்களை தரித்து ஸர்வாபரண பூஷிதராக 
நிற்பவராவார் . 


2ாக , 

கய கால 
வாஸுவெவொ வெவதா 


கசக் 


143 

பாதி நியிட 
வ ந U ) res வீதவஜ் : வவக பவ மலாயா : 
ஜூஷணஹூஷித : ஜி.த 3 | 


201. ஓகாரத்திற்கு 
வாஸுதேவன் தேவதையாவார் . மேகம் போன்ற 
சியாம ( நீல ) வர்ணமும் , மஞ்சள் ஆடையுமுடையவராவார் . 
பத்மம் , சக்கரம் , சங்கம் , கதைகளை தரித்து பூஷணங்களை 
யணிந்து நிற்பவராவார் . 


2 : // உ . 

கய ஔகார 
ஸகஷ ணொ ஜெவதா || 


கவண : வீதவஜ் : வாடிவாஜவயா: 
ஜூஷணபூஷித: ஜித : || 


202. ஔகாரத்திற்கு 
ஸங்கர்ஷணன் தேவதையாவார் . இவர் 

சிவப்பு 
நிறமும் , பஞ்சள் ஆடையுமுடையவராவார் . கதை , சங்கம் , 
பத்மம் , சக்கரங்களை தரித்து ஸகல ஆபரணங்களையும் 
அணிந்து நிற்பவராவார். 


உாக . 


கய சுகாா 

ஏஜொ தெவதா || 
க நசுக நகவண - 8 வது வமகாவடியா : ஸுஷி 
க : ஜித 

203. அம்காரத்திற்கு 
பிரத்தியும்னன் தேவதையாவார் . பளபளப்பான 
தங்கநிறமுடையவராவார் . சக்கரம் , சங்கம் , கதை , 
பத்மங்களை தரித்து ஆபரணங்களையணிந்து நிற்பவராவார் . 


144 


செய் 


ஸ்ரீதவதியள 


உாச . கய சுகா 
சுநிரலொ தெவதா || 


“ வா ) T28 வீதவாஸா : வக , மகாவவ 
யா : ஜூஷணஜூஷித : ஹித : || 


204 அ : ( அஹ ) காரத்திற்கு 
அநிருத்தன் தேவதையாவார் . இவர் அருகம்புல்லின் 
இலைகளைப் போல பச்சை நிறமானவரும் , மஞ்சள் ஆடையை 
யணிந்திருப்பவருமாவார் . சக்கரம் , கதை சங்கம் , பத்மங் 
களை தரித்து ஆபரணங்களையணிந்து நிற்பவராவார் 


உாரு. 

சுய ககாரம் 
வியிஉெவதா ! 


அத 2ுவம் ஹெவேண.: வராலுயககாக்ஷ 

தகா:ுவ ஹாயொவராலுயயா: கூ யொ : 
குலிகாக்ஷஸ தபால் ஜடா8.வையாம் லவா 
ஹீ | 

205 . ககாரத்திற்கு 


பிரம்ஹ தேவர் தேவதையாவார் . இவர் 
4 முதங்களுடையவராவார் . மஞ்சள் நிறமானவர் . வரதம் , 
அபயம் , கிண்டி , ஜபமாலைகளை கைகளில் தரிப்பவர் . 
முக்கியமான கைகளில் வரம் , அபயங்களையும் , மற்ற 
கைகளில் கிண்டி , ஜபமாலைகளையும் தரிப்பவராவார் . ஐடா 
மண்டலம் தரித்து ஸுகாஸநத்தில் வீற்றிருப்பவராவார் . 


உாசு . 


கம வகாரவி 
ஹாநொ வெதா | 
சுழிஜாறாவண : ஷட கொண ow: U. வவக் 


145 


கசரு 


பாதி நியா 
வாவவாஸிஷ U வாலாகராஜ வஜ வெட 
ஹஜஸமகாகதாயயயா : ஸவ_ாலூாணஹூஷி 
த : ஜாவாகெபா : ஹித : | 


206. க . காரத்திற்கு 
ஸுதர்சநன் தேவதையாவார் . இவர் தீச்சுடரைப் 
போன்ற நிறமும் , ஷட்கோணத்தின் நடுவில் வாஸமும் , 
சங்கம் 1 , சக்கரம் 2 , வில் 3 , மழு 4. கத்தி 5 , அம்பு 6 , 
சூலம் 7 , பாசம் 8 , அங்குசம் 9 , பத்மம் 10 , வஜ்ரம் 11 , 
கேடயம் 12 , கலப்பை 13 , உலக்கை 14 கதை 15 , குந்தம் 
( குந்தாலி ) 16 இவைகளை தரித்த கைகளும் , 
ஆபரணங்களின் அலங்காரமும் தீச்சுடர் போன்ற கேசமும் 
உடையவராய் நிற்பவராவார் . 

உாஎ . 

கய மகார 
வாணீ ஷெவதா | 


ஸகல 


கவணபா சுக்ஷாறாவாகஜகயார் 
ஜாடிக்ஷிணெ லவபபான.கார Y ஷிதா 1 

207. க 3 காரத்திற்கு 
ஸரஸ்வதீ தேவி தேவதையாவாள் . இவள் ஸ்படிக 
நிறமுடையவளும் , பிரதக்ஷிணக்கிரமமாக ஜபமாலை , 
தாமரைப்பூ , Oே , புஸ்தகங்களை தரிப்பவளும் , ஸகல 
ஆபரணங்களையுமணிந்திருப்பவளுமாவாள் . 


-- 


பாஅ . 

கய வகால 

பாஐயாரீ வெதா || 
ஹெ நிலு : நாாரதி : க்ஷண ஹஜ தஜ.நீ 
10 நாங்க : வாஹைஜெம் கழிவவை ) ஹித : 
விஜாவித 8 px ? ஹித : || 


ஸ்ரீதவ 

நியள் 


146 


208 . 44 காரத்திற்கு 
சார்ங்கதாரீ தேவதையாவார் . இவர் தங்க நிறமும் , 
மனித வடிவமும் , தர்ஜநீமுத்திரையுடன் கூடிய வலது 
கையும் , தனது அடையாளத்துடன் கூடிய சிரஸ்ஸு 
முடையவராவார் . இடது கையினாலே இடுப்பைப்பற்றிக் 
கொண்டு நிற்பவராவார் . 


உாகூ , சுய ஒகாரஸ் 

நா கொ உெவதா | 


உவபாஉறுல re: உக்ஷிணஹு தஜ . c2 ரா 
B த : கழிவி . நஜவாஹ : ஓவிஹாசிதக3 | 


209 . ங்காரத்திற்கு 
நந்தகன் தேவதையாவார் . இவர் அருகின் தளிர் 
போன் 

ற பச்சை நிறமும் , வலது கையில் தரித்த தர்ஜநீ 
முத்திரையும் , இடுப்பில் வைத்த இடது கையும் , தனது 
சிந்ஹத்தினாலலங்கரிக்கப்பட்ட சிரஸ்ஸுமுடையவராவார் . 

உாய . கம அகால 

நாகொ ஷெவதா ! 


பொஷ வவ.வசு || 


210. சகாரத்திற்கு 
நந்தகன் தேவதையாவார் . மற்றவை முன்பு கூறியது 
போலவேயாம் 


உகக . சுய மகாரஸ் 

யஜா செவதா | 


காறுவண : கலயடிவாரவாஹஓம் ஹிஷா 
T8 கராறுவடி.ந 8 ! 


147 


தி நியா 


சுசஎ 


211. ச 2 காரத்திற்கு 
யமன் தேவதையாவார் . இவர் கருப்பு நிறமும் , 
அபயம் , தண்டம் , பாசம் , வரதம் இவைகளை தரித்த 
கைகளும் ; மஹிஷ வா ஹாமும் , பயங்கரமான முகமு 
முடையவராவார் . 


252 . 


சுரு ஜகாரல 
ஸரீ வெதா || 


லல re : நாாகரதி : உக்ஷிண ஹஜெ தஜ . நீ 
சாமி -த : கழிவி.ந. ஜவா.ஹழ : கெ ஷஹா. 
கிதஃ ஸவதாலுரண பூஷித : | 


212 . 

ஐகாரத்திற்கு 
முஸலீ தேவதையாவார் , இவர் பயிர்ப்பச்சை நிறமும் , 
மனித வடிவமும் வலது கையில் தரித்த சிந்முத்திரையும் , 
இடுப்பில் வைத்த இடது கையும் , தனது முத்திரையினாலே 
அலங்கரிக்கப்பட்ட சிரஸ்ஸும் உடையவராகவும் , ஸகல 
ஆபரணங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டவராகவும் 
இருப்பவராவார் . முௗலீ - பலராமன் . 


உகக . 


கய சுகா ) 


சுகாயாரீ உெவதா | 


ஹெவேலனபு : நராகசதி : உக்ஷிணஹஜ தஜ- நீ 
காங்.த : காவி ந ஜவாஹ : விஹாகிதவே 
க : ஸவாஹாணஹூஷித : || 


213. ச காரத்திற்கு 


அங்குசதார் தேவதையாவார் . இவர் தங்க நிறமும் . 
மனித வடிவமும் , தர்ஜரீ முத்திரையை தரித்த வலது 


ஸ்ரீதவ நியள 


148 


கையும் , இடுப்பில் வைக்கப்பட்ட இடது கையும் , தனது 
சிந்ஹத்தினாலே அலங்கரிக்கப்பட்ட சிரஸ்ஸுமுடையவ 
ராவார் . ஸகல ஆபரணங்களையுாணிந்திருப்பவராவார் . 

உகச. காய குகார 

வெவதா ! 
ஜூவாலை) " 28 உக்ஷிணஹஜெ விஜநா ந 
ரா வா 2ெ வழக 

வாஜெ வலக வ உயா ந : உவ்வீதஜடாவி 
ய : || 

214. ஞகாரத்திற்கு 
பிருகு தேவதையாவார் . இவர் அருகின் தளிர் போன்ற 
பச்சை நிறமுடையவராவார் . வலது கையில் விஞ்ஞான 
முத்திரையும் , இடது கையில் புஸ்தகமும் தரிப்பவராவார் . 
யஞ்ஞோபவீதம் , சடை முதலியவைகளுடனிருப்பவராவார் . 

உகரு . 

கய புகாரல 
கஜெபா ஷெவதா 1 


காது நஸ நிலம் கலுயவக பாவ வாஹ : 
வீதாவாயா : ஸவ yாறு.காரபூஷித : | 


215. டகாரத்திற்கு 
கூர்மமூர்த்தி தேவதையாவார் . இவர் தங்கம்போன்ற 
சரீர காந்தியும் , அபயம் , சக்கரம் , சங்கம் , வரதங்களை 
தரித்த கைகளும் , பீதாம்பர ஆடையும் தரித்தவராவார் . 
ள கல ஆபரணங்களையுமணிந்திருப்பவராவார் . 


2 கசு , 


கய கோ 


வடாவிராசொ வெவதா || 
வரவேண -8 வீயெ) வாணீ ந தவாலே 


149 


பதி நியா 


ஹெவேணா ஸீதா ரத : கநகவணெ yா ஹ 
ஜாது வாஜிஜெ ஹெவைணொ கூண : வா யொ : 
பாவேணொ வாதம் , கவணம் 

பாதுவ 
வாயவெ ) ஹெவிஐ 0 : ஸ்ரீ வ :, காலுவணெ Dr Mr 
ஷணம் , கவணொ ஐம், கநகவணொ ஜாவைவாது 
வனெெத : வரிவரத : லவ yா @ கார Y ஷித : || 


216. ட காரத்திற்கு 
பட்டாபிராமன் தேவதையாவார் . இவர் பச்சைநிற 
முடையவராவார் . பீடத்தின் மத்தியில் வீற்றிருப்பவ 
ராவார் . இவருடைய இட , 

இடது பக்கத்தில் ஸுவர்ண 
நிறமான ஸீதாதேவி , எதிரில் தங்கநிறமுடைய ஹநுமான் , 
பின்பக்கத்தில் தங்கநிறமுடைய லக்ஷ்மணன் , இருபக்கங் 
களிலும் பச்சை நிறமான பரதன் , சிவப்பு ( சநக ) நிறமான 
சத்துருக்கினன் , இவர்களாலும் வாயு திக்கில் தங்கம்போல் 
மஞ்சள் நிறமான ஸுக்ரீவன் , கருப்பு நிறமான விபீஷணன் 
சிவப்பு நிறமான அங்கதன் , தங்க நிறமான ஜாம்பவான் , 
இவர்களாலும் சூழப்பட்டு , 

சூழப்பட்டு , ஸர்வாலங்கார பூஷிதராக 
இருப்பவராவார் . 

கய வகாரம் - 
மாலொ உெவதா || 


உகஎ. 


கான நஷல : கவிதக்ஷிணவாடி : வரஷெ 
நிக்ஷிவவாவோடி : ஆவலாரிதொயவக்ஷ: ஹவி 
வாலாஜாவட: நா நாலாணஹூஷித: || 


217. ட காரத்திற்கு 
கருடன் தேவதையாவார் . இவர் ஸுவர்ணம்போன்ற 
சார காந்தியும் , குந்திட்டு வைக்கப்பட்ட இடது காலும் , 


ஸ்ரீதவ நியள 


150 


விறிந்து நீண்ட சிறகுகளும், ஹிருதயத்தில் வைக்கப்பட்ட 
அஞ்சலிபுடமுமுடையவராவார் . நாநாவித 
களாலும் அலங்கரிக்கப்பட்டிருப்பவராவார் . 


ஆபரணங் 


உ 5 அ . 


கய கோரஸ் 


ஸ ar தகா ஷெவதா | 
த வராஹீ ஹெவேணா கலுயவாக்ஷ 
ஜானாவாஹஷா ஜடாகேடயாரிணீ ஹயஜவாஹ 
நா வாறுகாாஹூஷிதா ( க ) 


காமெyg காலா கலயனாக்ஷானவா 
ஹமா ஜடாகேடயாரிணீ வரஷ ஜவாஹ நா 12 1 
களகாரீ 

காணவூலா கயாதிககடவா 
ஹலா உயாய ஜவாஹ நா லவ்பாறு.காரஸூஷிதா 

ெெவௗவீ Taா சுலயாவதுக வாவலாமா 
யஜவாஹ நா வெவாறு.காாஹூஷிதா ச ! 

வாராஹீ லாவணா வராஹவீ கஷஜா 
உக்ஷிணாத கலுயலவைகபாவவெடஹவா 
யாா ஸிஹானா ஸவாறுகாாஹூஷிதா | ரு ! 


ஜாஹெ , கவணா வத W ஜா கயாதி 
வஜ வாஹா மஜய ஜவாஹ நா லவ_ாறு.கார 
ஷிதா | சு | 


வா8ுவா பதவணாவதுஜா கலுயகவாது 
பவாஹலா வாவ வ e வாயரா லவாறுகாா 
ஜூஷிதா | எ ! 


151 


தி நிய 


கருக 


218. ட காரத்திற்கு 


ஸப்த ( 7 ) மாதாக்கள் தேவதைகளாவார்கள் . 
அவர்களில் 


பிராம் ஹீதேவியானவள் , தங்கநிறமும் , அபயம் , சூலம் , 
ஜபமாலை , வரதங்களை தரித்த கைகளும் , ஜடாமகுடமும் , 
ஹம்ஸ துவஜமும் , ஹம்ஸ வாஹநமுமுடையவளும் , ஸகல 
ஆபரணங்களையும் அணிந்திருப்பவளுமாவாள் . 1 . 


மாஹேசுவரீ தேவியானவள் , சிவப்பு நிறமும் , அபயம் , 
சூலம் , ஜபமாலை , வரதங்களை தரித்த கைகளுமுடையவ 
ளாவாள் . ஜடாமகுடம் தரித்து , விருஷப துவஜமும் 
விருஷப வாஹநமுமுடையவளாவாள் . 2 . 


கௌமாரீதேவியானவள் , அருண ( சிவப்பு ) வர்ணமும் 
அபயம் , சக்தியாயுதம் , கோழி , வாதங்களை தரித்தகைகளும் , 
மயூர ( மயில் ) துவஜம் மயில் வாஹதமுமுடையவளாவாள் . 

ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருப்பவ 
ளாவாள் . 3. 


ஸகல 


வைஷ்ணவீ தேவியானவள் , பச்சை நிறமும் , அபயம் , 
சங்கம் , சக்கரம் , வரதங்களை தரித்த கைகளும் , கருட துவஜம் 
கருட வாஹநமுமுடையவளாவாள் . ஸகல ஆபரணங்களையு 
மணிந்திருப்பவளாவாள் . 4 . 


வாராஹீ தேவியானவள் , பச்சை நிறமும் , வராஹ 
( பன்றி ) முகமும் , 8 கைகளுமுடையவளாவாள் . 

வலது 
பக்கம் கீழ் கை முதல் ( முறையே ) அபயம் 1 , உலக்கை 2 , 
கத்தி 3 , சக்கரம் 4 , சங்கம் 5 , கேடயம் 6 , கலப்பை 7 , 
வரதம் 8 இவை களை தரிப்பவளாவாள் . ஸகல ஆபரணங் 
களையுமணிந்து ஸிம் ஹவாஹத்தில் வீற்றிருப்பவ 
ளாவாள் , 5 . 


கரு . 


ஸ்ரீ தவ நியள 


152 


மாஹேந்திரீ தேவியானவள் சிவப்பு நிறமும் , 4 கை 
களும் , அபயம் , சக்தி , வஜ்ஜிரம் , வரதங்களுடன் கூடிய 
கைகளும் , கஜதுவஜமும் கஜவாஹநமுமுடையவளாவாள் . 
ஸகல ஆபரணங்களையுமணிந்திருப்பவளாவாள் . 6 . 

சாமுண்டாதேவியானவள் . சிவப்பு நிறமும் , 4 கை 
களும் , அபயம் , கபாலம் , சூலம் , வரதங்களை தரித்த 
கைகளுமுடையவளாவாள் . புலித்தோல் ஆடையை தரித்து 
ஸர்வாலங்கார பூஷிதையாக பிரகாசிப்பவளாவாள் . 7 . 


வன 


உககூ . சுயணகாஸ் 

வி 

M ஷவெவதார் 
வடகில்ஜ நிஹ ஆதலுஜ8 வடிவாவசு வ 
யா : வீதாவா : வெ yா.கார ஷித : ஜித : 11 

219. ணகாரத்திற்கு 
வில் 

தவதையாவார் . இவர் தாமரை மலரின் 
கிஞ்ஜல்க குஞ்ச ) த்தைப்போன்ற சரீர காந்தியும் , 4 கை 
களுமுடையவராவார் . பத்மம் , கதை, சக்கரம் , சங்கங்களை 
தரித்தும பீதாம்பரத்தை அணிந்தும் , ஸகல ஆபரணங் 
களையுமணிந்தும் நிற்பவராவார் . 


2.உய. 

சுய தகாரஸ் 

சுமாதொ ஜெவதா 
வீதவணபு : வதஜ: பாவவடிவக் காயா : 
ஸ்ரீஸுவஹித : ஸவ yாவூ காஸூஷித : 11 

220. தகாரத்திற்கு 
அச்யுதன் தேவதையாவார் . இவர் மஞ்சள் மேலயும் , 
4 கைகளுமுடையவராவார் . சங்கம் , பத்மம் , சக்கரம் , 
கதைகளை தரிப்பவரும் , ஸ்ரீதேவி பூதேவிகளுடன் கூடிய 
வரும் , ஸகல ஆபரணங்களையுமணிந்திருப்பவருமாவார் . 


153 


பபகி நிய : | 


கருக 


உஉக , 


கய யகாவில் 
வாஷொதனொ நெவதா ! 


ஸடிக 


6 


வகவவறகாயா : வதுஹுஜம் 
வண -8 லவ yாறு ,காலூஷித 3 || 


ஐ 


221. த காரத்திற்கு 
புருஷோத்தமன் தேவதையாவார் . இவர் சக்கரம் , 
பத்மம் , சங்கம் , கதை , இவைகளை 4 கைகளிலும் தரித்தும் , 
ஸ்படிகம் போன்ற சரீரகாந்தியுடையவரும் 
ஆபரணங்களையுமணிந்திருப்பவருமாவார் . 


ஸகல 


222 . 


கம உகா 

சுதி வெவதா || 
காணவல : ஜடாவாது சூஸந : க்ஷிணெ 
ஜதா நா வாலெ வழக வ உயா ந : ஸவயாறு , 
காரஷிதா 


222. த காரத்திற்கு 
அத்திரி தேவதையாவார் . இவர் , சிவப்பு நிறமானவர் . 
சடையுடையவர் . உட்கார்ந்திருப்பவர் . வலதுகையில் ஜ்ஞாந 
முத்திரையும் , இடதுகையில் புஸ்தகமும் தரித்து ஸகல 
ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருப்பவராவார் . 


2 உங . சுய யகா - 
காவெரொ தெவதா || 


வ தவூ : B ஜுஜ : வடிவரீத ஹ : து.மா 
[ T 293 ஸவாவரணபூஷித: ! 


223. த காரத்திற்கு 
குபேரன் தேவதையாவார் . இவர் வெளுப்பு நிறமும் 


கருச 


ஸ்ரீதகூ 

நியளி 


154 


பத்மம் , கடிவாளங்களை தரித்த 2 கைகளும் , 

குதிரை 
வாஹநமுமுடையவராய் , ஸகள் ஆபரணங்களையும் அணிந் 
திருப்பவராவார் . 


உஉச . 


சுய நகால 


வொஉரொ உெவதா || 


குணவஹீ வதஜ: ஓ உதவாலாக 
மஹாவறும் ஜவக : ஸவாஹாணபூஷித : || 


2:24 . நகரத்திற்கு 


லம்போதரன் ( விநாயகர் ) தேவதையாவார் . இவர் 
சிவப்பான சரீரகாந்தியும் , 4 கைகளுமுடையவராவார் . 
கைகளில் ஒடிந்த தந்தம் , பாசம் , அங்குசம் , மஹாபலம் 
( மாம்பழம் ) இவைகளை தரிப்பவராவார் . கஜமுகராவார் . 
ஸகலவிதமான ஆபரணங்களையுமணிந்திருப்பவராவார் . 


22 ரு . 

சுய வகா 
யொடி நரஸிஹொ செவதார் 
ஹெ e நில: ஜாவரி ஆலாரிதவவாஹு 
வய : உதாவா வசு , வையா : ஸவyாலுகா ஜூ 
ஷிதம் 

225. பகரத்திற்கு 
யோகாகரஸிம்ஹன் தேவதையாவார் . இவர் , தங்கம் 
போன்ற சர்ரகாந்தியுடையவராவார் . 

மு 

க்கியமான 
2 கைகளையும் முழங்காலின் மேலே நீட்டி வைத்துக்கொண்டு 
இருப்பவராவார் . மற்ற 2 கைகளிலும் சக்கரத்தையும் 
சங்கத்தையும் தரிப்பவராவார் . ஸர்லாலங்காரபூஷிதராக 
இருப்பவராவார் . 


155 


பதி நியிய 


உ உகா சுய வகாால 

pa . ரஹாரிவெ_வதா !! 
தவூகாவ நஸஹிஹ : வதாஹிபவyாஹுஜி : வது 
ஓகாணி உயா ந : ஜாவாகொயா உஷாகாராவை ந : 
லவாகாாஹூஷித : | 


226 


ப காரத்திற்கு 


பீமநரஸிம் ஹன் தேவதையாவார் . இவர் உருக்கிய 
தங்கத்தைப்போன்ற சரீரகாந்தியையுடையவராவார் . 4 
கைகளிலும் 4 சக்கரங்களை தரிப்பவராவார் . தீச் 
சுடர் போன்ற தலைமயிர்களையுடையவராவார் . தெத்திப் 
பற்களாலே 

பயங்கரமான மூகத்தையுடையவராவார் . 
ஸகல ஆபரணங்களையுமணிந்திருப்பவராவார். 


உ உ எ . 


கய வகார 
வரானொ தெவதா || 


விதவூல : விஜுஜ8 உக்ஷிணெ ஹனுயா : ஆலை 
வா e. ஹ V3 நீஜாவாயா 8 லவாறு.கார Y ஷித : 1 


227. ப காரத்திற்கு 


பலராமன் தேவதையாவார் . இவர் வெளுப்பு நிறமும் 
2 கைகளும் , வலதுகையில் கலப்பையும் தொங்கவிடப் 
பட்ட இடதுகையுமுடையவராவார் . நீலமான 

ஆடை 
யணிந்து ஸகல ஆபரணங்களையுமணிந்திருப்பவராவார் . 


உஉ அ . கய ஒகாரா 

வெபாதயொம் நரஸிஸொ வெவதா காசு 
லவ் வகாாவக 


ஸ்ரீதகூ நியள 


156 


228. ப காரத்திற்கு 
முன்பு கூறப்பட்ட யோகநரஸிம்ஹன் தேவதை 
யாவார் . மற்றவை யாவும் பகாரத்திற்குக் கூறப்பட்டு 
இருப்பதைப் போல வேயாகும் . 


22 கூ சு 9 கோ ) 
நாராயணோ ஷெவதா 


வேண .: வாவ ந V : வதஷஜ3 பவ 
வக காவடியா : ஸ்ரீஹூலுா ஸஹித : ஸவபாலாண 
M ஷித : | 

229. மகாரத்திற்கு 
நாராயணன் தேவதையாவார் . இவர் , சியாம 
வர்ணமும் ( நீருண்ட 

மேகம்போன்ற 

நீல நிறமும் ) 
பத்மா ஸந மும் , 4 கைகளுமுடையவராவார் . சங்கம் , 
சக்கரம் , கதை , பத்மங்களை தரித்து , ஸ்ரீ தேவி பூதேவி 
களுடன் ஸர்வாலங்கார பூஷிதராக இருப்பவராவார் . 


உஙய . 

சுய யகா ஸ 
வாயமெவதா || . 


யவேண d : 2 ஜ : 

ச 0 க UTN ஜஹ ஓம் 
ஹரிணாா 298 ஸவபாகாாஹூஷித : க || 


த 


230. யகாரத்திற்கு 
வாயு , தேவதையாவார் . புகை போன் 

ற நிறமும் , 2 
கைகளும் , அங்குசம் , துவஜங்களை தரித்த கைகளு 
முடையவராவார் . ஸகல ஆபரணங்களையுமணிந்து கொண்டு 
மான் வாஹத்தில் வீற்றிருப்பவராவார் . 


உஙக . 


சுய ரெஸை -- 
யஜய ஜொ வெகா | 


157 


பதி நியா 


வர் 


கணவண -8 உக்ஷிணெ அதஹ ஸ 3 வாகெ 
தி ஹஜூ : ஜாக்ஷிணெ ந ஹூகஹுவாக்ஷாலா 
கிதொனவ ஜ.நவ ரதவாசூயா : தி.வாசு வி 
ஷ ஸபாறுக்காாஹூஷிதம் | க || 

231. ரகாரத்திற்கு 
தூமதுவஜன் ( அக்நி தேவன் தேவதையாவார் . 
சிவப்பு நிறமும் , வலதுபக்கத்தில் 4 கைகளும் , இடது 
பக்கத்தில் 3 கைகளுமுடையவராவார் . கைகளில் முறையே 
வலமாக ஸ்ருக்கு , ஸ்ருவம் , ஜபமாலை , சக்தி , தோமரம் , 
விசிறி , நெய்ப்பாத்திரம் இவைகளை தரிப்பவராவார் . 3 
கால்களும் , 2 சிரஸ்களுமுடையவராவார் . ஸகல ஆபரணங் 
களையும் அணிந்திருப்பவராவார் . 

கய வகார 

உசா ஷெவதா | 
வெல re: வதுலு ஐ : கலயவஜ . வவா 
ஹஸ s மஜாா : ஸவானகாரஸூஷித : || க ! 


உஙஉ . 


232. லகாரத்திற்கு 
இந்திரன் தேவதையாவார் . இவர் , மேகம்போன்ற 
நீலநிறமும் , 4 கைகளுமுடையவராவார் . கைகளில் , அபயம் , 
வஜ்ரம் , சங்கம் , வரதம் இவைகளை தரிப்பவராவார் . ஸகல 
ஆபரணங்களையுமணிந்து கொண்டு , யானை மீது வீற்றிருப்ப 
வராவார் 


உஙக . கய வகாரம் 
வா ணொ வெதா || 


Umr808 விஜுஜ8 கோவாஹ நா 38 உக்ஷிணெ 
வாஹ : வா 8ெ z லுயவூ லவ yாயகாரஸூஷித : || 


ஸ்ரீதவ நியள 


158 


233 . வகாரத்திற்கு 
வருணன் தேவதையாவார் . இவர் பச்சை நிறமும் , 
2 கைகளும் , முதல் வா ஹாமுமுடையவராவார் . வலது 
கையில் பாசமும் , இடது கையில் அபயமும் தரிப்பவராவார் . 
ஸகல ஆபரணங்களையுமணிந்திருப்பவராவார் . 

சுய புகார ) 
உஉ ஷெவத ! || 


2 1/ j . 


வைணா 2 ஜுஜ r ? க்ஷிணெ வ உயா 
வலைவாவை வடி கனாவதலா வானகோர் 
ஹூஷிதா 

234 . பலகாரத்திற்கு 


உயாதேவி தேவதையாவாள் . இவள் பச்சை நிறமும் , 
2 கைகளுமுடையவளாவாள் . வலது கை தாமரை மலரை 
தரித்து துகை தொங்கவிட்டுமிருப்பதாகும் . சந்திர 
கலையை சமரா பூஷணமாக தரித்து ஸகல ஆபரணங்களையு 
மந்தி ரப்பவளாவாள் 


உநரு . 


-- 


காய ஷகாா 
ஜீதெவதா | 


காது நஷலா வால நாணீ.நா வது ஓு ஜா 
கலுயவ ? உயவாஹா ஜ அயல 2 J-தகாலூதா 
விஷிகா வவதானகாாஹூஷிதா || 


235. ஷகாரத்திற்கு 
லக்ஷ்மீதேவி தேவதையாவாள் . இவள் ஸுவர்ணம் 
போன்ற சரீர சோபையையுடையவளாவாள் . 4 கைகளை 
யுடையவளாவாள் . பத்மாஸநத்தில் வீற்றிருப்பவளாவாள் 


159 


பாதி நிய: ) 


கருகூ 


கைகளில் அபயம் , 2 தாமரைமலர்கள் , வரதங்களை தரிப்பவ 
ளாவாள் . இரண்டு யானைகளாலே உயரத் தூக்கப்பட்ட 
கலச இலத்தினாலே அபிஷேகம் செய்யப்பட்டவளாவாள் . 

ஆபரணங்களினாலேயும் அலங்கரிக்கப்பட்டவ 
ளாவாள் . 


ஸகல 


உல்சு 


சுய லகா ) 

வருரா ஷெவதா ! 
லடிகஸஹிலும் ஸி.ஹாக ஸ ern_ : - 
ஜம் க வயலாரீ யோ ம J தக உயா 
ரொஹிணா வலமி.த : ஸவ . ! காாலுஷித: || 5 || 

236 . பகாரத்திற்கு 


சந்திரன் தேவதையாவார் . இவர் ஸ்படிகத்தைப் 
போன்ற சரீரகாந்தியையுடையவராவார் . ஸிம் ஹாஸநத் 
தில் வீற்றிருப்பவராவார் . இரண்டு 

கைகளை யுடைய 
வராவார் . கைகளில் 2 ஆம்பல் பூக்களை தரிப்பவராவார் . 
பச்சை நிறமுடையவளும் , ஆம்பலை தரித்திருப்பவளுமான 
ரோஹிணீ தேவியுடனிருப்பவராவார் . ஸகல ஆபரணங் 
களையுமணிந்திருப்பவராவார் . 


உகள. 


கய ஹகார 
லயெடர் வெதா || 


தவண : வூஜாணை 8 யெ ) சுஷ உருவத 
n : விஐ8 வஉ உயயா : வாறு.கார 
ஹூஷித் || 

237. ஹகாரத்திற்கு 
ஸூரியன் தேவதையாவார் . இவர் சிவப்பு நிறமான 
வராவார் . பிரபாமண்டலத்தின் மத்தியில் அஷ்டதள 


160 


ஸ்ரீதவநியன் 


பத்துமத்தில் வீற்றிருப்பவராவார் . 2 தாமரை மலர்களை 
தரித்த 2 கைகளையுடையவராவார் . 
களையும் அணிந்திருப்பவராவார் . 


ஸகல 


ஆபரணங் 


29 . சுய ஐகாரம் 

யெயர வெவதா | 


சுக ச வவவவவச | க ! 


238. ளகாரத்திந்து 


ஸூரியன் தேவதையாவார் . மற்ற யாவும் முன்பு 
கூறியது போலவேயாகும் . 

கம க்ஷகாரா ) -- 
வவெyாக Z2.ந.ரவலில்ஹொ ஷெவதா } 


உகர , 


கூந ச வ- 4 ஜிவ வக க ! 


பாஸ்ரீஜன் 


239. ஷகாரத்திற்கு 
முன்பு கூறப்பட்டிருக்கின்ற பீ மந்ருஸிம்ஹன் , 
தேவதையாவார். மற்றயாவும் முன்பு கூறப்பட்டு 
இருப்பதைப் போலவே யாம் . 
உதி ஸ்ரீ 2 * கலையா வாராவாாக மாறியி வ அகராசி 
விவியலியாகித ஸ்ரீஜதுரீயலாராயீ 
கரவாா நொராஜா சிதெ ஸ்ரீ தவநியள அனாதி 
ஓவரிவண sre வ wet பாதி தவறிய 

வாவ் ! 
ஸ்ரீமத் யதுகுல வாரி திசந்திரனும் , சங்கம் , சக்கரம் முதலிய 
பிந்துகளையுடைய வரும் , 
ராஜாவுமான பூமான் கிருஷ்ணராஜ மஹாராஜா அவர் 
களாவியற்றப்பட்ட ஸ்ரீதத்துவநிசியில் சாமுண்டாதி 
சக்திஸ்வருபரிரூபணமென்னும் முதலாவது 

சக்திதத்துவநிதி முற்றும் , 


ஸம்ஸ்தா 


161 


க்ய ஸ்ரீ தவ நியௗ 
ஐதீயொ விஷதவ நிய : || 


a 


க . 


விராடவஷய நடி 
( ஹாமவதெ விதீயன நெல் வயாயாயெ ) 
வாதாதெஸ ஹிவாய, 

வாதி வாஷிவவதரஸா தனடி ! 
ஊஹாத , விவரஜ 3 யௗ 
தயா தறு . ெெவவாஷ ) ஐ.வெ || 4 || 


ஜெ ஜா நீ ஸுதரு , Mgy தெ 

ஊா அயல் விதனும் வாதனாவ 


eq தறு , தச ஜவ நா 2q வதெ 


நலலுறு நாவிலபொ மரணதி || 2 || 


உா ஜொதிரநீகலை ) 

ஸ்ரீ , வா ஹேவ உ நா ெெவ ஜ.நாவா 
தெவா குவாட விாாவ ws 

வலத வ ரீஷாணி வஹ : | ங !! 
உ.ரோடியொ வாஹவ சூஹுஹாம் 

கணள : நொ ஷ ) : 
நாவத ஹௗ வா ) நாலெ 

வராண வ மெஜெயா 8ுவரிலம் || ச | 
PrVa அக்ஷாரச வதம : 
வக்ஷாணி விஷொரஹ நீ உலெ வ | 


11 


ககஉ 


ஸ்ரீதகூ நியள் 


162 


தசுல, விஜஷ வாஷிெயில் 
சூவொல தா ல வணவ ஜிஹா || 


நாவல நன ) வவொ மரணதி 
உஷாயஜெ மணா 2 ஜா நி | 

2 
ஹாலொ ஜநொ நாகரீவ காயா 

தவமொயவா மஜொக்ஷ : 1 சு || 


8 


வீ.கொதரொஷொயா ஊவ ஹொஹொ 

w2_ நொய 2 வய வ J : 1 
கலஸ ) 2ெ 297 வஷணள வஜி சூ 

Vw ரா ராயொஜிவா: 1 எ || 
நலொ ) நாமொய தஹாணி 

2 [ரஹாவிதைநொந்- வெ 
களு அ வீய சீலித மாதரிழா 
பதிவ - ய குணவூவாஹஃ || 4 || 


வ ) கொலாமிரவை வாஹாநு 
வாலு வெல ) கவய- ஜூ 3 : | 
கவ காைஹுஹ- உய ) ந Y 

வ . ena ஸவ.வி காா கொ : | கூ || 


த 


விஜா நபாதி , உதிகா 8 நதி 

வவாதநாதக்காண பிரித : | 
சமா தயஷமஜா நவா நி 
வலவெ . ரமா வாவ பெராணிமொ | w | 


163 


ஸ்ரீவிஷ் தவறியிய 


வவாவ தவாகாண , விவி 

8.ந -நீஷா நயொ நிவாஸ் 
மலைவ_விாேயாவாணாவா : 
ஓலாா : J - A . ஹ - ராகவய : | கக !! 


ஆஹா ந நா க்ஷதஹுஜா ஹோதா 

விகாவி ஸ்ரீதகஷவணா ! 
லாலாலுயாவீய_ மணொவவெளொ 
ஹவாதக : க 2 , விதா நெயொ ம : || க 2 ! 


வா 


உயா நவாவீராவி ஹ ) 

யஷஹிவெல் கயிதொ யோ தெ | 
ஸலாய தெஷநு வவஷிஷவிஷெ 
2.நலவலா நயதொஷி கிதுச | கங !! 


ஸ்ரீதத்துவ நிதியில் 
சண்டாவது விஷ்ணுதத்வநிதி 


விராட் புருஷ த்யா நம் 


( பாகவதம் ஸ்கந்தம் 2 , அத்தியாயம் 1 ) 
ஹே அரசனே , பாதாளமானது இவருடைய ( விராட் 
புருஷனுடைய ) பாதமூலம் ( அடிச்சுவடு ) ஆகும் என்று 
கூறுகிறார்கள் . ரஸாதலமானது குதிகால்களும் புறங்கால் 
களுமாகும் . மஹாதலமானது உலகத்தைப் படைத்த 
இவருடைய கணுக்கால்களாகும் . தலாதலமானது இந்தப் 
புருஷனுடைய கண்டைக்கால்களாகும் . ஸ்தலமானது 
விசுவமூர்த்தியினுடைய முழங்கால்களாகும் . விதலமும் 
அதலமும் இவருடைய துடைகளாகும் . மஹீதலமானது 


ஸ்ரீ தவ நியள 


164 


பிரம் 


அடி வயிறாகும் . ஆகாயமானது தொப்புளாகுமென்று கூறு 
கிறார்கள் . தேஜஸ்ஸகளின் தொகுதியானது இவருடைய 
மார்பாகும் . மஹர்லோகமானது சழுத்தாகும் . ஐநா 
லோகமானது முகமாகும் . தபோ லோகமானது ஆதி 
புருஷனான இவருடைய நெற்றியாகும் என்று கூறுகிறார்கள் . 
ஸத்திய லோகமானது ஆயிரக்கணக்கான சிரஸ்ஸுகளை 
புடைய 

இவருடைய சிரஸ்ஸுகளாகும் . இந்திரன் 
முதலியோர்கள் கைகளாகும் . தேஜோமயமான திக்குகள் 
காதுகளாகும் . சப்தமானது 

காதின் 

குணமாகும் . 
அசுவிந் தேவர்கள் பரமனின் நாஸிகளாம் . கந்தமானது 
நாஸியின் குணமாகும் . சூரியன் ( சந்திரன் ) 

சூரியன் ( சந்திரன் ) கண்ணாம் . 
பகலும் இரவும் விஷ்ணு வின் இமைகளாகும் .. 
லோகமானது 

அவருடைய புருவத்தின் விகா ஸமாகும் . 
ஜலமானது இவருடைய கன்னமாகும் . 

கன்னமாகும் . ரஸமானது 
நாக்காகும் . வேதங்கள் அநந்தனான இவருடைய வார்த்தை 
களாகுமென்று கூறுகின்றனர். அர்யமா ( சூரியன் ) 
தெத்திப்பற்களாகும் . சந்திரன் நக்ஷத்திரத்தொகுதிகள் 
பற்களாகும் . ஜனங்களை பயங்கவைக்கும் மாயையானது 
சிரிப்பாகும் . கடைக்கண் பார்வையானது எல்லையற்ற 
ஸிருஷ்டியாகும் , லஜ்ஜையானது மேலுதடாகும் . லோப 
மானது 

( ஆசையானது ) கீழுதடாகும் . தர்மமானது 
ஸ் தமாகும். 

பிருஷ்டமானது. தர்மமார்க்கமாகும் . 
பிரஹ்மாவானவர் அவருடைய மேட்ரமா ( ஆண் குறியா ) ம் . 
மிததிரன் விருவுணங்களாம் . ளமுத்திரங்கள் வயிறாகும் . 
மலைகள் எலும்புக் கூட்டங்களாகும் . நதிகள் இவருடைய 
நாடி.சளாகும் , ஹே அரசனே ! | ஹீரு ஹங்கள் ( பரங்கள் ) 
உலகத்தையே தனது உருவமாகக்கொண்ட இவருடைய 
மயிர்களாகும். அந்தமானது வீரியமாகும் . வாய , 
மூச்சுக் காற்றாகும் . வயது காரியங்கள் , குணங்கள் இவை 
களின் பிரவா ஹமானது ( ஓட்டமானது ) கதியாகு 

ம் 
( நடையாகும் ) . மேகங்கள் , னுடைய 

கேசங்களாகு 
மென்று கூறுகின்றனர் . ஹே குருகுலச்ரேஷ்ட , ஸந்தியா 


165 


ஸ்ரீவில தவநியி 


காலங்கள் , பூமாஸ்வரூபியான இவருடைய வஸ்திரங் 
களாகும் . அவ்வியக்தமானது ஹிருதயமும் மன தமாகும் , 
சந்திரன் ஸகல விகார ( விதமான கோசமா(3 ம் . விஜ்ஞாந 
சக்தியை 

( இவருடைய ) புத்தி என்று கூறுகிறார்கள் . 
ஸர்வாத்மாவாக இருக்கும் ( இவருடைய ) மனது கிரித்திர 
( பரமேசுவரனாவார் . குதிரை , கோ வரிக்குதிரை , ஒட்டகை , 
யானை , வைகள் நகங்களாம் . ஸகல மிருகங்ரளும் பசுக் 
களும் அடிவயிறாகும் . அவருடைய வார்த்தைகள் விசித்ர 
வியாகரணமாகும் . 

ம நூலானவர் 

புத்தியாம் . 
முனிவர்கள் வாஸஸ் தாநமாகும் . கந்தர்வர்கள் , வித்யா 
தரர்கள் , சாரணர்கள் , அப்ஸரஸ்ளுகள் , இவர்கள் ஸ்வரங் 
களாம் . அ ஸரர்களின் தொகுதியானது , ஸ்மிருதி 
( ஞ்ஞாபகசக்கி ) யாகும் . பிராம் ஹணன், முகபார் . 
க்ஷத்திரியர்கள் , பெரிதான 

உடம்பாசம் . வைசியர்கள் 
துடைகளாம் . சூத்திர ஜாதியானது கால்களாம். ஸ்வதா, 

வைகளுடைய வீரிய குணத்து..ன் கூடிய 
ஹவ்வியஸ்வரூபமானது , யஜ்ஞயோகமான கர்மாவாகும் . 


மான 


ஸ்வா ஹா 


இத்தன்மைத்த ஈசுவரஸ்வரூபத்தின் அமைப்பானது , 
என்னாலே உனக்குக் கூறப்பட்டதாகும் . 

உன்னுடைய 
இந்த ஸ்தூல சரீரத்தில் இத்தகைய பரமாத்மாவை 
தியாநம் செய்து , தன்னுடைய புத்தி சக்தியினாலே மனதை 
சிறிது அவரிடத்தில் செலுத்துகிறவனுக்கு ஆக்மலாப 
கிடைக்கும் . 

( 13 ) 


மானது 


சுய மஹாெெவகண A- யா நடி 

( வாரொதாவலெ) 
தவது உணியேலலு வஹ a au யவது வலி | 
விநெ ஹெவிவெ.) வஹிதொ ஓமவாது 

ஹரி | க || 


ஸ்ரீதவ 

நியள 


166 


தகு , வாயாரதாதியரத வீ ஹிரணயெ ! 
நா நாரதயெ வெ நாநாாதவ 8 B தெ ! 2 || 


வஸவாது 


தநயெஷ ஜெ வர உதாக்ஷயெ லா 
கணி- காயா ஸ arur wr ஹீஜெ 

பலாக்ஷ ங ]] 
தலிது வாவாக-வலா கொழிதவலாமிதம் | 
விவொ நாராயண : ஸ்ரீசுது சூ : வாகஜாஸநோ 
தலை உ V ணத : வார ஜமதுவாதா ஹிரணயீ | 
லவக்ஷணல ,வஞா வாலாணயுஷிதா || 
2 மத , ஓண பவ ? வஹா 

கெெ : | 
வாதை : வரயிவீவீ நீயொதவூைலூ | • !! 
நாநாகராயகா விவிதாவாரஷிதா | 
வஹா ஸா ஹவாஹுஹ ) 19 re ) 

கொத அயடி | எ !! 
உதாாஹா தயா வீெ யாந வாசு க தா | 

ஹீதவாகளா வராகயொ விலைாடிய : 1 « !! 
உஷாதேஷ awarn நா ஸவறுக்ஷணபொஷிதா | 
தாலா . உயெ ) warn நொ ஓமவா நவ தொ 

ஹரி : ( கூ ! 


வக மாவ ? வாணிவி : வஷெெண : | 
கெயரா.உஹாராஷெ 3 ஜூஷணெவ 

பெராஹித : { 0 || 


167 


ஸ்ரீவில தகூ நியி : | 


வாதரதஹஸா UTHTodyாஜா விராஜித : | 
வவெபாெெசஜிெெபா.த . வெவித : 

வாஷொத : | கக || 
சூஜெ வெகண நம நிதகெக 

ஹொ மவாது | 
ஸ்ரீஷாக்ஷர வெசூ லா நா . வெ 

2.நீஷிணாடி கஉ || 


ம 2 ந . ெெவஷவெ ஜொகெ நெதரெஷா. கயது ந | 

( சுவண-3 ) 


2 . 


மஹா வைகுண்டமூர்த்தி த்யாநம் . 

( பாத்மோத்தர கண்டம் ) 


பகவான் மஹாவிஷ்ணுவானவர் , மணிமயமான அந்த 
ஆயிரக்கால் மண்டபத்தில் , ஸ ரியனைப்போல 
பிரகாசிக்கும் திவ்வியமான விமாநத்தில் பிரகாசித்துக் 
கொண்டிருந்தார் . 

( 1 ) 
அங்கு , ஆதார சக்தி முதலியவர்களாலே தரிக்கப்பட்ட 
ஸுவர்ண மயமான விமாநத்தின் மத்தியில் நாநாவிதமான 
ரத்தங்களுடன் கூடியதும் , மந்திராக்ஷரஸ்வரூபமாயுமிருக்கும் 
அஷ்டதளபத்மத்தின் மிக அழகான கர்ணிகையில் , சுபமான 
அக்ஷரமாகி 

சமீபீஜத்தில் , திவ்விய புருஷனான ஸ்ரீமான் 
நாராயணன் , கோடி ஸுரியன்கள் உதயமானதுபோன்ற 

பேடன் பிரகாசித்துக்கொண்டிருக்கிறார் . ( 4 ) 


அவருடைய வலது பக்கத்தில் , ஜகந்மாதாவான லன்மீ 
தேவியானவள் . ஸாலவணங்களும் பொருந்தியவளாக , 
திவ்யா பானங்கள் அடைந்து , 

கைகளில் 

தநத்துடன் 
பாத்திரம் மாதுளம்பழம் - இரண்டு ஸர்ன 
பத்மங்கர் - இவைக . தரித்துக்கொண்டிருப்பவளாவார் . 


ககான 


ஸ்ரீ தவ நியளி 


168 


அவருடைய இடது பக்கத்தில் , நீலோத்பலம்போன்ற 
நிறமுடைய பூமி தேவியானவள் , நாநாவிதமான ஆபரணங் 
களுடன் கூடியவளாக , விசித்ரமான ஆடையை தரித்த 
வளாக , மேல் கைகள் லுைம் அழகான 2 செந்தாமரை 
மலர்களையும் , மற்ற 2 கைகளில் தாநிய பாத்திரம் - கிளி 
இவைகளையும் தரித்திருப்பவளாவாள் . 

( 71 ) 
ஸகல லக்ஷணங்களுடனும் பிரகாசிக்கும் விமலை 
முதலான திவ்விய சக்திகள் , சாமரங்களை கையில் வைத்துக் 
கொண்டு பத்மதளாக்கிரங்களில் வீற்றிருப்பவர் 
களாவார்கள் . 

( 8 } } 


அவர்களின் மத்தியில் , என்றும் அழிவற்ற பகவான் 
விஷ்ணுவானவர் , திவ் வியாபரணங்களையணிந்து , கேயூரம் 
அங்கதம் - ஹாரம் முதலிய பூஷணங்களுடன் கூடியவராக 
வும் , உதயகாலத்திலுதிக்கின்ற ஆயிரம் ஸூரியனைப்போல 
பிரகாசிக்கின்ற குண்டலங்களுடன் பிரகாசிப்பவராகவும் , 
கீழே க றப்பட்ட தேவர்களாலே என்றும் ஸேவிக்கப் 
பட்டவராகவுமிருக்கும் புருஷோத்தமன் , வைகுண்ட நகரத் 
தில் நித்திய முக்தர்களுக்கு ஒரே போக்கிய வஸ்துவாக 
இருக்கின்றார் . 

( 11 ) 
ஸ்ரீமத் அஷ்டாக்ஷர மந்திரஸித்தர்களான 
ஞாநவான்கள் , விஷ்ணு லோகத்தையடைவார்கள் . 
மற்றவர்கள் , ஒருபொழுதும் ( அங்கு ) செல்லமுடியாது .. 
( சிவப்பு நிறம் . ) 


கய விஷ 


( வாழவராணெ ) 


தெவறெவ கத - வ ) : செஷவவொ ஜிவாஸுக 8 | 
வாசுவாஷொவ க.த- வொ க்ஷ க.மமத : 

வூஜொ : | க ! 


169 


ஸ்ரீவிஷ தவநியில் 


கசுசு 


tir 


தயாவ TY கத_வ : பெஷலூமா.க.ஜித : | 
வணகஃ கரொல கத - வ ) : ஸவஜா நள 

ஆலாரித : 121 


கத- வொ ய - பெஷ: தயா தலாவா : கா : | 
நாவிஸஹூதகவெ ஸுவாஸீ ரு : விதாஹ : || ந || 


நானெ மூளு கத வள வவ ) 

2 யுெெகடலுள் 


| 


வசு, நா நி 2 த நி வரிதொ ந வெலசு | ச | 

( செவவண -3 ) 


சேஷ 


மடியில் 


3. விஷ்ணு த்யாநம் 

{ பாத்ம புராணத்தில் ) 
தேவதேவனை ( விஷ்ணுவை ) 2 கைகளுடன் 
சயநத்தில் தூங்ங்கு 

கல்பிக்கவேண்டும் . 
இவருடைய ஒரு காலானது , zெமீதேவியின் 
வைக்கப்பட்டிருக்கவேண்டும் . மற்றொரு காலானது , ஆதி 
சேஷனுடைய உடலின் மத்தியில் வைக்கப்பட்டிருக்க 
வேண்டும் . இவருடைய ஒரு கையானது வலது துடையில் 
நீட்டப்பட்டிருக்கும்படி கல்பிக்கப்படவேண்டும் . மற்றொரு 
கையானது சிரஸ்ஸில் வைக்கப்பட்டிருக்கும்படி கல்பிக்கப் 
படவேண்டும் . நாபியிலுண்டாகியிருக்கும் கமலத்தில் , 
பிரம்ஹதேவர் ஸகமாக வீற்றிருக்கவேண்டும் . பத்மத்தின் 
நாளத்தில் மதுவும் கைடபனும் தொத்திக்கொண்டிருக்க 
வேண்டும் . சங்கம் - சக்காய்- கதை முதலிய ஆயுதங்களை 
சரீரத்துடன் சுற்றிலும் கல்பிக்க வேண்டும் . ( மேகவர்ணம் ) 


59 


ஜீ யா நடி 
( ஈதகொபொ ) 


கஎம் 


ஸ்ரீ தவ நியா 


170 


காணகவைஸஸா தஜவேஜவணா 

காகறோய தெஷாஹீதியமாஜாவா 
உணிஜுகடவிவிதாறு சுரதா கஜாெெத : 
ஓவது ஜுவ நஜாதா லதத ஸ்ரீ : ஸ்ரீெெய ந 8 || 

( ( க நகவண -8 ) 


4 , லக்ஷ்மீ த்யா நம் 
(ரத்தகோசத்தில் ) 


மகுடம் , 


வெள்ளைக்கமலத்தில் வீற்றிருப்பவளும் , அதன் 
மகரந்தப் பொடியின் தொகுதியைப் போன்ற நிறமுடைய 
வளும் , வரதம் , அபயம் , 2 தாமரைகள் 

இவைகளை 
கரகமலங்களில் தரிப்பவளும் , மணிமயமான 
விசித்ரமான ஆபரணங்கள் , 

ஆபரணங்கள் , கல்பபாதய புஷ்பமாலைகள் 
இவைகள் 

அணிந்திருப்பவளும் , ஜகந்மாதாவுமான 
ஸ்ரீதேவியானவள் , 

நமக்கு 

ஸகல ஐசுவரியங்களையும் 
வழங்குவாளாக . ( தங்க நிறம் ) 


சுய ஜூஜெவீ யாடி 
( வாராதெ ) 


ஓணபூவணபா ஹவழா வ உக்ஷிணெ நாயகா 
உா விவாயைக வாஜெ கருதரொரயாக ! 


வாவாநொ ரஷநிஹாயாா கதா | 
லவாறுகாாலூஷா யெயா வ - பொறவா ! 

( ஓண - வண- :) 


5. பூதேவி தயாநம் 
( பாஞ்சராத்திரத்தில் ) 


171 


ஸ்ரீவிஷு தவ நியிய 


கஎக 


ஸகல 


ஸகல பலங்களையும் கொடுக்கக்கூடிய 

கொடுக்கக்கூடிய பூதேவியை , 
ஸுவர்ணவர்ணமாகவும் , 2 கைகளுடையவளாகவும் , வலது 
கையில் அபயமும் , டது கையில் மாதுளம் பழமும் 
தரிப்பவளாகவும் , கல்ப விருக்ஷத்தினடியில் நிதிகும்பத்தின் 
மேலே இடது காலை வைத்திருப்பவளாகவும் ,, 
ஆபரணங்களையும் அணிந்திருப்பவளாகவும் த்யாநம் 
செய்யவேண்டும் . ( ஸுவர்ணவர்ணம் ) 

சுய நீவாஷெவீ யா நடி 
( வாணராதெ ) 


கா . 


நீஜோத U ) rar நீறுவஜ விஹூஷிதா | 
வதலுஜா ஸுவாஸீ நா வாாலுயகாாமிதா | க | 


ஐதாாஷா து ஹஹாஷா கு அயயாரிணீ | 
லவ -ாலாணஸயுகா நீலாவெவீ ஹரிதா || 2 | 

( பாவைண_8 ) 
6. நீலாதேவீ த்யாரம் 

(பாஞ்சராத்திரத்தில் ) 
நீலாதேவியானவள் , நீலோத்பலதளத்தைப் போல நீல 
நிறமுடையவளும் , நீலவ: ஸ்திரத்தை அணிந்திருப்பவளும் , 
4 கைகளையுடையவளும் , ஸுகாஸநத்திலிருப்பவளும் , கை 
களில் வரதம் , அபயம் , 2 ஆம்பல் பூக்களை தரிப்பவளும் , 
ஸகல அணிகளையுமணிந்திருப்பவளுமாவாளென்று கூறப் 
பட்டிருக்கிறது . (சியாம நிறம் ) 

சுய வெகண நாராயண யந , 

( கஷாக்ஷரீ கலோ ) 
wi ) வா 20 ஆவலாய , ஸ்ரீதரிதஹால் டிக்ஷிண . 

குதுயிஷா 


காட் 


ஸ்ரீதகூ நியள 


172 


கா நாயாய லெவெ ) தாஜி.தாஜு . 

நாமவொறெ நியாய 
வஜாகாதுயெங் ஆகிடைய நெ யாரய 

( வதுகெ , 
நெவீ ஹூஷாஜுஷா நயதி ஜந்தா 

Uva - வெஈண நாய : 1 

(ைெவவண்பா ) 


7. வைகுண்ட நாராயண மாதம் 

( அஷ்டாக்ஷரீ கல்பத்தில் 
ஸ்ரீ வைாண்டநாதனான மஹாவிஷ்ணுவானவர் , 
அண்டியவர்களின் இடையூ D களைக்களையும் இடது ( வலது ) 
காலை நீட்டி வைத்துக் கொண்டும் வலது இடது ) காலை 
மடக்கி வைத்துக்கொண்டும் , இடது கையை முழங்காலில் 
வைத்துக்கொண்டும் , வலது கையை சேஷனின் உடலில் 
வைத்துக்கொண்டும் , மேலேயுள்ள கைகளிலும் சத்துருக் 
களை அழிப்பதற்கான சங்க சக்ரங்களை தரித்துக்கொண்டும் , 
தேவிகளுடன் ஆபரணங்களையணிந்து கொண்டும், 
உலகத்திற்கு ஸகல மங்களங்களையும் வழங்கிக்கொண்டிருக் 
கின்றார் . ( மேகவர்ணம் ) 


கய தாரகராக யா நடி 
( ஸ்ரீராகலே 

) 


ெெவளஹீஸஹித தேவெ ெெஹஜெ 

2 ஹா.வெ 
2 பெ ) வ ws நெ மணியெ வீராவநெ 

வாஸிதழ 
கழ வாவயதி ஆஜை நவதெ தவ , " நில : 


19 


வியா 


173 


கஎட 


ஸ்ரீவிஷ தவநியிய 
வாவாது . வாதாஷிஸி 3 வரிவர தரா2. ஒஜெ 

TO | 
(பாஜவண -8 ) 


8. தாரகராம த்யாநம் 

( ஸ்ரீராம சுல்பத்தில் ) 
கல்ப விருக்ஷத்தினடியில் ஸுவர்ணமயமான 

மஹா 
மண்டபத்தில் , புஷ்பகவிமாநத்தின் மத்தியில் , மணமயமான 
ஸிம்ஹாஸநத்தில் , வீராஸநத்தில் வீற்றிருப்பவரும் , ஸீதா 
தேவியுடனிருப்பவரும் , எதிரில் வாயுகுமாரன் வாசித்துவர 
முனிவர்களுக்கு தத்துவோபதேசம் 

செய்கின்றவரும் , 
பரதன் முதலியவர்களாலே சூழப்பட்டவரும் , சியாமள 
வர்ணமாக இருப்பவருமான ஸ்ரீராமசந்திரனை த்யாநம் 
செய்கின்றேன் அல்லது ஸேவிக்கின்றேன் . ( பச்சை நிறம் ) 


கய பாரதி. யா நடி 
( ஜயவெ சாநவ ) 


பலியார் ஊதாரா நிலகாதி வதலுஜ8 | 

வவக வராஹீதிவலக வாணிஜயீயே ே [ க ] 
ஜொதிகாயாரவஸ்ரீதெவேமெணா : | 
காஜவீ ஷஷா யெய : வகாஷீஷ ஷொ ஹாரி ! 

( தெவண_8 ) 


9 சிம்சுமா பழத்தி த்யா நம் 
( மயூகத்தில் தாதகண்டத்தில் ) 


சிம்சுமாரமூர்த்தியான மஹாவிஷ்ணுவானவர் ஒளி 
யுடன் பிரகாசிக்கும் நக்ஷத்திரத்தைப்போன்ற காந்தியும் , 
4 கைகளும் , சங்கம் , சக்கரம் வரதம் அபயங்களை தரித்த 


காச 


ஸ்ரீதவ நியள 


174 


கைகளும் , வேதமயமான ஸ்வரூபமும் , ஜ்யோதிஸ் சக்கிரத் 
திற்கு ஆதாரமான புச்சத்தில் ( வாலில் ) வளிக்கும் தேவர் 
களாலே பிரகாசிப்பவரும் , காலரூபியும் , பக்தர்களின் 
விருப்பத்தையளிப்பவருமாவார் . இத்தகைய மூர்த்தி 
யானது த்யாநம் செய்யத்தக்கதாகும் . (வெளுப்பு நிறம் ) 


சக 


ய . தி விகா யாநம் 
( வானராதெ தோலாரெ லாமவதெ ) 


திருவிக ளொ தவண : பாவைவக காஜலச | 
கிரீடஹாரகெயாகவெy வீராஜதொக 


சகிரீடாமடிநகயை 
ஸ்ரீவதாதொதவெராவரொ : | 
2 யுவ , தல நஜானுயா வரதொ 


( ராஜ ராஜது ஓதவா நாக 


க்ஷிதி . வவெகெந வலெவிவக ஜெ 

நரீரெண ஒ y வாஹுவி : | 
வடி . ஜி தீயாக சூரபத தி விஷவ 
ந ெெவ தர தீய ) ததீயணைவி | ங | 


உாக வாவிரவயயொவிவொ 
ஹஜ- நாலு தவ வா மதம் | 

( பகவணம்) 


10 . திரிவிக்கிரம த்யா நம் 
(பாஞ்சராத்திரத்தில் , மந்திரஸாரத்தில் , பாகவதத்தில் ) 
திரிவிக்கிரம மூர்த்தியானவர் சிவப்பு நிறமுடைய 


175 


ஸ்ரீவிஜு தவநியிய 


| 


எரு 


வராவார் . சங்கம் , சக்கரம் , கதை , தாமரை மலர்களை 
தரிப்பவராவார் . கிரீடம் , ஹாரம் , கேயூரம் , குண்டலம் 
வைாளுடன் பிரகாசிப்பவராவார் . 


ஹே அரசனே , பகவான் திரிவிக்கிரம மூர்த்தியானவர் 
பிரகாசிக்கும் 

கிரீடம் , 

அங்கதம் , மீனகுண்டலங்கள் 
ஸ்ரீவத்ஸம் , கௌஸ்து பரத்நம் , மேகலை , வஸ்திரம் , 
இவைகளுடன் வண்டுகளுடன் கூடிய வருமாலையை அணிந்து 
கொண்டு விளங்கினார் . அவர் ஒரு அடியினாலே மஹாபலி 
யின் பூமியை ஆக்கிரமித்துக்கொண்டார் . சரீரத்தினாலே 
ஆகாயத்தையும் , கைகளாலே திக்குகளையும் , இரண்டாவது 
அடியினாலே தேவலோகத்தையும் ஆக்கிரமித்துக் 
கொண்டார் . மூன்றாவது அடிவைப்பதற்கு மஹாபலிக்கு 
ஸ்வாதீனமான இடமானது அணு அளவுகூட மீதமில்லை . 
திரிவிக்கிரமமூர்த்தியின் பாதமானது மேலேயும் கீழேயும் 
தேவ லோகம் , மஹர்லோகம் , ஜநோலோகம் , தபோலோகம் 
இவைகளுக்கப்பால் சென்றது . ( சிவப்பு நிறம் ) 

கய ஹயஸ்ரீவ யாநம் 
( வாணராதெ ) 


கக . 


வர தாமவடி ந O URஸிவஸ y 

வராவவாத J தாதகரெழு தாச | 
கலாதா வஹிரவி ஆதிலூாலயது 
வாக்ஷவலகலவொயயதாஜவாஹ | 

( தெவண 8 ) 
ஆகாராதாண -- 
( வெடிாதாவாய கோத ஹய.மீ , வசீதள ) 
வாவா காலாலிெெஜ 3 ஓக 

பாவைவனே 


கஎசு 


ஸ்ரீ தவ நியள 


176 


வள 


விலுளூஷகருவிரெவரீகெ நிஷண : | 
சுஜா நஸ்ரீர J தவிாவொஜி: வாவயது 210 
விலு. யா 2 நவஹிேஜா 2 நலெ வாரயீ : || 

( பெதவண 8 ) 


11. ஹயகிரீவ த்யாநம் 

( பாஞ்சராத்திரத்தில் ) 
சந்திரபிம்பத்தில் வீற்றிருப்பவரும் , சந்திரனைப் போல 
வெளுப்பு நிறமுடையவரும் , அமிர்தமயமான தனது சரீர 
பிரகாசத்தினாலே வெளியே சுற்றியுள்ள அண்டங்களைப் 
பிரகாசிக்கச் செய்கின்றவனும் , சங்கம் , ஜபமாலை , புஸ்தகம் , 
ஞாநமுத்திரை இவைகளை கராப்ஜங்களில் வஹிப்பவரு 
மான ஹயகிரீவரை வணங்குகிறேன் . ( வெளுப்பு நிறம் ) 

வேதாந்தாசார்யார் இயற்றிய மற்றொரு விதமான 
( ஹயகிரீவ ஸ்துதியில் ) 

கரகமலங்களில் வியாக்கியாமுத்திரை , புஸ்தகம், 
சங்கம் , சக்கரங்களை தரிப்பவரும் , உடைந்த ஸ்படிகத்தைப் 
போன் 

று வெண்மையான அழகிய தாமரைமலரில் வீற்றி 
ருப்பவரும் , வாடாத எழிலையுடையவரும் , மதிக்கமுடியாத 
பெருமையுடையவருமான வாக்தேவதையான ஹட கிரீவர் 
எனது மனதில் தோன்றுவாராக . ( வெளுப்பு நிறம் ) 


க 2 .. 


சும ஜூவராஹதியாநடி 

( வானராதெ ) 


Tres " UT நவராலுயலை வரெஜெயா 

MT தொ 2 விறு நிஜொகவரி ஹெ uY 
யெ யொ நிெெஜ த விஜகஜொவெத 3 
கொலொ ஹாசிஸ கனவாவித ஸிலயெ ந 8 || 

( வேண -8 ) 


177 


ஸ்ரீவிஷுதக 

2 -தவ நியி , 


கள் 


12. பூவராஹழர்த்தி த்யாநம் 

{ பாஞ்சராத்ரத்தில் ) 


களுடன் 


பச்சை நிறமுடையவரும் , சக்கரம் , சங்கம் , அபயம் , 
வரதங்களுடன் கூடியவரும் , பூதேவியுடனும் தனது மற்ற 
மனைவிகளுடனும் கூடியவரும் , தன்னுடைய ஸகல சரீரங் 

கூடியவருமான ஆதிவராஹ மூர்த்தியானவர் . 
நம்முடைய ஸகல விருப்பங்களையும் ஸித்திகளையும் 
அடைய வேண்டியதற்காக த்யாநம் செய்யத்தக்கவராகிறார் . 
( பச்சை நிறம் ) 


கரு . 


கய யாணீவராஹூதி- யநடி 

( ஹொ உள உாநகானெ ) 
வராஹாவஃகாய பொஷொவரித்த வஸு : | 
பொஷாக wுஐ 8 காய -8 வாராதவணாங் த || 
கத வள வீரவமளை காயொஹ) யாடிவ 
ஸவாவ Y கதவ தெயெவ ரவிதாஜூ | 2 || 
சூரீ ஜாரு.ஷா ந ததஷெ ஆமவாது ஒவெசு | 
வாராதிருதா தவ யொஷிவா வஸுநரா | 
மகாவரா தல ) கதவா விஹுஜா புஜா | 
யங் ஜுஜெ யாா வீ த்து வ 3 கரெ 

ஹாவெச | ச ! 


கமெ . தம ) கரா : காயா : வடிவக , மகாயரா : | 
வாஸ நவரா கவீத ஸ்ரீய தெலொக ) 

ஜாதாம் பரு 


12 


மளாவணா ஸாவா வ லவபபாருமகார 

ஜூஷிதாக 


க்னக 


ஸ்ரீ தவ நியள 


178 


பௗதவறகாவ வா வாவா உக்ஷிணெ நதகா!! 
( வராஹ வேண : ஹுஜி: கவணா | ஸ்ரீ 
ஸுவண வணா பெஷ : 

பாவண 1 ) 
13. தரணீ வராஹழர்த்தி த்யாநம் 

( ஹேமாத்திரியில் தாதகாண்டத்தில் ) 
வராஹமூர்த்தியை சேஷன் மீது வீற்றிருப்பதாகக் 
கல்பிக்கவேண்டும் சேஷன் , ஸர்பவடிவமும் 4 கைகளும் , 
அழகான ரத்தங்களுடன் கூடிய படங்களும் , கலப்பை , 
உலக்கை , அஞ்ஜலியை தரித்த கைகளையுடையவராகவும் , 
ஆலீட ஸ்தாகத்தில் வீற்றிருப்பவருமாவார் . ( ஆலீட 
ஸ்தாரம் - வலது முன் காலை முன்பக்கத்தில் நீட்டி , இடது 
காலை மண்டியிட்டி ருப்பது ) அவருடைய முதுகில் பகவான் 
வீற்றிருக்க வேண்டும் . அவருடைய இடது கையின் முஷ்டி . 
யில் அல்லது கைத்தலத்தின் பக்கத்தில் ( மணிக்கட்டில் ) 
ஸ்திரீ ரூபத்துடன் கூடிய பூமிதேவியை இரு கைகளையும் 
கூப்பி நமஸ்காரம் செய்கின் றவளாகக் கல்பிக்கவேண்டும் . 
எந்தக்கையில் பூதேவி இருக்கின்றாளோ அந்தக்கையில் 
சங்கம் இருக்கவேண்டும் . மற்ற கைகளில் பத்மம் , சக்கரம் 
கதைகளைக் கல்பிக்கவேண்டும் . 

அவருடைய வலது பக்கத்தில் திரிலோகஜநரியும் , 
பொன்நிறமுடையவளும் , சிறந்த அழகு வாய்ந்தவளும் , 
எலகல ஆபரணங்களையுமணிந்திருப்பவளும் , தங்கத் தாமரை 
மலரை தரித்த இடது கையும் வாதமுத்திரையை தரித்த 
வலது கசடையவளும் தாமரை மலரில் வீற்றிருப் 
பவளுமான ஸ்ரீ தேவியைக் கல்பிக்க வேண்டும் . ( வராஹ 
மூர்த்தி பச்சை நிறம் . பூமி தவி வெளுப்பு நிறம் . ஸ்ரீ தேவி 
ஸுவர்ண வர்ணம் . ஆதிசேஷன் வெளுப்பு நிறம் ) 

கய ஸ்ரீகாக - யா நடி 
( வாஜராதெ ) 


179 


ஸ்ரீவில் தகூ நிய 


கஎக 


வித வ.ரோவவி புலவதுகெ 

வவஸுநாவ நியீ உயா ந : | 
வித : காராஜா வ தவபயது : 
ஓலா கழ r : மாகாOM : 1 க !! 

( காது நவண ) 
14. - ஸ்ரீகரமூர்த்தி தயாநம் 

(பாஞ்சராத்ரத்தில் ) 
ஸுர்ய சந்திரர்களாகிய சங்க சக்கரங்களையும் சங்கநிதி 
பத்மநிதிகளையும் தரிப்பவரும் , இரு கைகளாலேயும் 
ஐசுவரியத்தை வழங்கி திருப்தியையளிப்பவரும் , தனது 
மடியில் லக்ஷ்மீதேவியை வைத்துக்கொண்டிருப்பவரும் , 
கருடனுடைய முதுகின் மேலே வீற்றிருப்பவருமான ஸ்ரீகர 
மஹாவிஷ்ணுவானவர் , த்யாநம் செய்யத்தக்கவராவார் . 
( ஸுவர்ண வர்ணம் ) 

கரு . கய ஹவv2F3 யா நடி 

( வானூரானது - 20 தவான் ) 
யாயெச ரவீநகா வஹஹராக்ஷ 

காதி வியாஸஹி.தஜாஜிதவிவெ | 
பலவாரிஜொவ_யக_ஹெவிவாக 
ஸஸிவா ந 28 தெந ஜாயி நாய . 1 

( கவணம்) 


15. ஹம்ஸழர்த்தி த்யா நம் 

( பாஞ்சராத்திரத்தில் மந்த்ரஸாரத்தில் ) 
லக்ஷ்மீபதியை , ஸூரிய சந்திரர்களைக் 
உடையவரும், ஆயிரக்கணக்கான லக்ஷக்கணக்கான 
சந்திரனைப்போன்ற காந்தியையுடையவரும் , லக்ஷ்மீ தேவி 


கைகளாக 


ஸ்ரீதவ நியௗ 


180 


யுடன் சந்திரபிம்பத்தில் வீற்றிருப்பவரும் , இருகைகளிலும் 
சங்கம் சக்கரங்களை தரிப்பவரும் , சூரியனைக்காட்டிலும் 
பிரகாசமான சந்திரபிம்பத்திலிருந்து அமிருதத்தினாலே 
நனைக்கப்பட்ட வருமாக த்யாநம் செய்ய வேண்டும் . 
(வெளுப்பு நிறம் ) 


கசர் . 


கம உயிவாக ந தி யா நடி 

( வாதூராதெ ) 


யாயெச வாதகாவியாயதாக்ஷ 

வலளவண் வாயிலொஜயோJo வ 
கொல ro உயாநவினொ ரெஜபெத. 
ஸ்ரீதாலைமத பயோ ஸவெதாக 

( தவண 8 ) 


16 ததிவாமந ழர்த்தி த்யாநம் 

( பாஞ்சராத்ரத்தில் ) 
ததிவாமகமூர்த்தியானவர் , வெளுப்புநிறமும் , தாமரை 
இதழ்போன்று நீண்ட கண்களும் , ஸுவர்ண பாத்திரத்தில் 
ததியந்தம் , அமிர்தம் இவைகளை தரித்த கைகளையுடைய 
வரும் . ஸகல தேவர்களுடன் கூடியவருமாவார் . இந்த 
மூர்த்தியை லக்ஷ்மீதேவியுடன் சந்திர மண்டலத்திலிருப்ப 
வராக த்யாநம் செய்யவேண்டும் . ( வெளுப்பு நிறம் ) 


கஎ . 


கய கால நாராயண மா நடி 
(( வஜாராணெ சுபக்கல ) 


ஜெதவண o wor க ஹுஜாஷகவிலுஷிக 
வவகமா செவம் வீதவாலைலவதாக 


181 


ஸ்ரீவிதவநியா 


கஅக 


கலய வாக மாத வல்வெடகயாரிணம் 
யவாணலாக விதயெசு வரஷொதடி 

( நெதவணம்) 


17. அசுவத்தநாராயண த்யாநம் 
(பீரம்ஹாண்ட புராணம் அசுவத்த கல்பத்தில் ) 
வெளுப்பு நிறமுடையவரும் , லக்ஷ்மீதேவியுடனிருப்ப 
வரும் , 8 கைகளாலே அலங்கரிக்கப்பட்டிருப்பவரும் , 
பீதாம்பரத்தையணிந்திருப்பவரும் , சங்கம் 1 , சக்கரம் 2 , 
அபயம் 3 , வரதம் 4 , கத்தி 5 , கேடயம் 6 , வில் 7 , அம்பு 8 
இவைகளை தரித்திருப்பவரும் , அழிவற்ற தேவனாக இருப்ப 
வரும்,சாந்தஸ்வரூபியாக இருப்பவருமான புருஷோத்தமனை 
( அசுவத்த நாராயணனை ) த்யாநம் 

செய்ய வேண்டும் . 
( வெளுப்பு நிறம் ) 
கஅ . 

கய நரவிஹ யாநம் 

( தந்த்யாநெ ) 
இ நிற வெயில் பவவசு , வராலுயாது | 
விஷாண வாரீகாக்ஷ க்ஷாஜி.வித 

விழ ஹடி கா 
விஹவது . மஹாகாய நரஸி.ஹ ஹரஷி ஜாவயெசு ! 

( ரொதவண -8 ) 
18. லக்ஷ்மீ நரஸிம்ஹ த்யாநம் 

( அதன் மந்திர த்யாதத்தில் ) 
சரத்கால சந்திரனைப்போன்ற வெளுப்பு நிறமுடைய 
வரும் , சங்கம் , சக்கரம் , வரம் , அபயம் 

இவைகளை 
வஹிப்பவரும் , தாமரை மலர் போன்ற கண்களையுடைய 
வரும் , லஸ்ரீ தேவியினாலே ஆகிங்காம் செய்துகொள்ளப் 


கஅஉ 


ஸ்ரீதகூ நியள 


182 


பட்ட உடம்பையுடையவரும் , ஸிம்ஹமுகத்தை 
யுடையவரும் , பெரிய சரீரத்தையுடையவருமான நரஸிம்ஹ 
மூர்த்தயை , ஹிருதயத்தில் த்யா நம் செய்ய வேண்டும் 
வெளுப்பு நிறம் ) 


ககூ . 


காய கொவாவது வியாதி தீ நான் 

க்ஷணா நி . 
( வாஹராதெ கிரயாவாடி ) 

தது கொலவ யா நடி 
கொவ ஸுவண்பா வவக மகாஜலுக 
காவாயாஷௗ ) : காலாணஹூஷித : || க ! 

உக்ஷிணொய கரெ பவ வாஜொலுகரெ வக் 
வாகாய கரெ மா உக்ஷாய கரெ வடி காவால் 
காலாணஃ காய 

( ஓண வண ) க 


O 


கேசவாதி 24 மூர்த்திகளின் த்யா நங்கள் 

(பாஞ்சராத்ரம் கிரியாபாதத்தில் ) 

19 அவைகளில் கேசவத்ய நம் 
கேசவ மூர்த்தியானவர் , ஸுவர்ணம் போன்ற நிற 
முடையவரும் , சங்கம் , சக்கரம் , கதை , தாமரை மலர்களை 
தரிப்பவரும் , வெளுப்பு ஆடையை அணிந்திருப்பவரும் , 
சாந்தமான அல்லது அழகான முகமுடையவரும் , முத்துக் 
களாலான ஆபரணங்களையணிந்திருப்பவருமாவார் . 

வலது பக்கம் மேல் கையில் சங்கமும் , இடது பக்கம் 
மேல் கையில் சக்கரமும் , இடது பக்கம் கீழ் கையில் 
கதையும் , வலது பக்கம் கீழ் கையில் தாமரை மலரும் , 


183 


ஸ்ரீவிஷுதவநியில் 


அங 


வெளுப்பு ஆடையும் , முக்தாபரணங்களும் தரித்திருப்ப 
வராகக் கல்பிக்கவேண்டும் . ( தங்க நிறம் ) 

1 


20 . கய நாராயண யா நடி 
நாராயணா வ நரக வவமஉரிச்ச 
வீதவாலா ஊணிவைய : ஷெெணாதசெ 

வ - ரத : | க | 
உக்ஷிணாயக்கர வ : க்ஷொய கரெ வ .. 
வாஜொகெரெ மகா வாகாயஃகரெ வக 

( ஜெவாாவேண_8 ) 2 
20. நாராயண த்யா நம் 
நாராயணன் மேகத்தைப்போன்ற நீலநிறமுடையவ 
ராவார் . பத்மம் , சங்கம் , கதை , சக்கரங்களை தரிப்பவ 
ராவார் . பீதாம்பரத்தை தரிப்பவராவார் . உத்தமரத்திநங் 
களாலே செய்யப்பட்ட ஆபரணங்களை அணிந்திருப்பவ 
ராவார் . 

வலது பக்கம் கீழ் கையில் சங்கமும் , வலது மேல் 
கையில் பத்மமும் , இடது மேல் கையில் கதையும் , இடது 
கீழ் கையில் சக்கரமுமிருக்கவேண்டும் . ( மேகசியாம 
வர்ணம் ) 

2 
கய மாயவ யா நடி 


உக . 


காயவஸுதஆவம் வருவாஜவரச | 
சூசானாவாயா : ரீக நிலெக்ஷண : | க ! 

வாசொயூ - கரெ லவ , வாசாய கர வடி க்ஷொ 
பூ கொ வக , உக்ஷாயகேரெ மகா | 

( சூராவண -8 ) ( க ) 


க்அசி 


ஸ்ரீ தவ நியள 


184 


21. மாதவ த்யாநம் 
மாதவன் நீலோத்பலம் போன்ற நிறமுடையவராவார் . 
சக்கரம் , சங்கம் , கதை , பத்மங்களை தரித்திருப்பவராவார் . 
சித்திராம்பரத்தை ( பல நிறமுள்ள ஆடையை ) அணிந் 
திருப்பவராவார் . தாமரை மலர் போன்ற கண்களை 
யுடையவராவார் . 

இடது பக்கம் மேல் கையில் சங்கமும் , இடது கீழ் 
கையில் பத்மமும் , வலது மேல் கையில் சக்கரமும் , வலது 
கீழ்க்கையில் கதையும் இருக்கவேண்டும் . ( கருப்பு நிறம் ) 3 

கய மொவிடியா நடி 
மொவிாலிவண 3 : வலாசு வவமாரிஷ J சு ! 
காவிற நய நம் தவகாது நஜூஷண : 1 க ! 

வாசாயகோெ பவ : உக்ஷாய கேரெ வசூ , க்ஷொ 
* கர ஷா வானொஜகர வடி 1 

( ரெதவண 8 ) ( ச ) 


22 . 


22. கோவிந்த த்யா நம் 
கோவிந்தன் சந்திரனைப்போன்ற வெளுப்பு நிறமுடைய 
வராவார் . பத்மம் , சங்கம் , கதை , சக்கரங்களை தரிப்பவ 
ராவார் . செந்தாமரை போன்ற கண்களையுடையவராவார் . 
காச்சிய ( சுத்தமான ) தங்கத்தினாலே செய்யப்பட்ட 
ஆபரணங்களையணிந்திருப்பவராவார் . 

டது பக்கம் கீழ் கையில் சங்கமும் , வலது கீழ்கையில் 
சக்கரமும் , வலது மேல் கையில் கதையும் , இடது மேல் 
கையில் பத்மமுமிருக்க வேண்டும் . (வெளுப்பு நிறம் ) 

4 
கயவியாநடி 
யௗ தவணெடா ஹவெவி பாக , வைமகாஜலுச ) 
ஹெசாவாயா : ஹரீ கெய ராமடிஹூஷித: | கா 


உங் . 


லா 


185 


ஸ்ரீவிஷதகூ நியில் 


க்அரு 


வாவொழுகரெ லவ வாகாயகேரெ வ உக்ஷா 
யகேரெ மகா க்ஷொய-கெரெ வ ? 1 

(ஜெதவண 3 ) (ரு) 


23. விஷ்ணு த்யாநம் 
விஷ்ணுவானவர் , வெளுப்பு நிறமுடையவராவார் . 
சக்கரம் , சங்கம் , கதை பத்மங்களை தரித்தும் , வெளுப்பான 
ஆடையையணிந்தும் , மாலையை தரித்தும் , கேயூரம் , 
அங்கதங்களையணிந்தும் , இருப்பவராவார் . 

இடது மேல் கையில் சங்கமும் , இடது கீழ் கையில் 
சக்கரமும் , வலது கீழ் கையில் கதையும் , வலது மேல் கையில் 
பத்மமும் தரித்திருப்பவராவார் . (வெளுப்பு நிறம் ) 5 

கம யு.ந யந . 
காவிடி நிஹ : ஸ்ரீசாறு Wேஜிச . கபோதய : | 
000 வ வது மகா வடி , ஜொவி , நிதம் 

விலுது ஸௗ | க ! 
உக்ஷொய கெரெ பவ : வானொஜகர வ . வாகா 
யகேரெ மா உக்ஷாயகேரெ வகா | 

( ஈதவண_8 ) ( சு ) 
24. மது ஸூதந த்யாநம் 


உச . 


மதுஸுதநனானவர் , செந்தாமரை போன்ற நிற 
முடையவரும் , சிறந்த சோபையுடையவரும் , தாமரை 
மல ரிலிருப்பவருமாவார் . கைகளில் எப்பொழுதும் சங்கம் , 
சக்கரம் , கதை , பத்மம் இவைகளை தரித்திருப்பவராவார் . 

வலது பக்கம் மேல் கையில் சங்கமும் , இடது மேல் 
கையில் பத்மமும் , இடது கீழ் கையில் கதையும் , வலது கீழ் 
கையில் சக்கரமும் தரித்திருப்பவராவார் . (சிவப்பு நிறம் ) 6 


கஅசு 


ஸ்ரீ தவ நியா 


186 / 


உரு. கய திரவிக , யா நடி 
தி ) விக , கொ கவண -8 வவக , காஜலசு 
கிரீடஹாரா கெயாக மலேஜெug விராஜதொக 1 

வாகாயகேரெ பவ: உக்ஷாயஃகாவ ஒக்ஷா 
ககர வா வாசொய கர வருடி 

( ஈதவண 8 ) ( எ ) 


25 திரிவிக்கிரம த்ய நம் 


திரி விக்கிரமமூர்த்தியானவர் , சிவப்பு நிறமுடையல 
ராவார் : சங்கம் , சக்கரம் , கதை பத்மங்களை தரித்து , 
கிரீடம் , ஹாரம் , கேயூரம், குண்டலங்களையணிந்து 
பிரகாசிப்பவராவார் . 


இடது பக்கம் கீழ் கையில் சங்கம் , வலது கீழ் கையில் 
பத்மம் , வலது மேல் கையில் கதை , இடது மேல் கையில் 
சக்கரம் இவைகளை தரித்திருப்பவராவார் . ( சிவப்பு நிறம் ) 7 


உசா. சுய வாயோ நா 
வாநே கதவண -3 மாச கரீகாயதெக்ஷணம் | 
ஜொலி ஜ.வ. மவா வா வ . வெவ விலக - வளை 

உக்ஷாயகேரெ 10 வ : உக்ஷொஜகரெ வக வா 
சொகரெ மா வாராயகேரெ வடி ! 

( தெவண -8 ) ( அ ) 


26. வ.மத தயா நம் 


வாமமூர்த்தியானவர் , முல்லைப்பூவைப்போன்ற 
வெளுப்பு நிறமும் , தாமரை மலரைப் போல நீண்ட 


187 


ஸ்ரீவிதவ நியா 


சஅள் 


கண்களையுமுடையவராவார் . கைகளில் சங்கம் , கதை , 
சக்கரம் , பத்மங்களை தரித்திருப்பவராவார் . 


வலது பக்கம் கீழ் கையில் சங்கம் , வலது மேல் கையில் 
சக்கரம் , இடது மேல் கையில் கதை , இடது கீழ்கையில் 
பத்மம் இவைகளை தரிப்பவராவார் . ( வெளுப்பு நிறம் ) 8 


உஎ . 


கய ஸ்ரீயா யா நடி 
ஸ்ரீயா வாரீகாலும் வக பாவமாஜக 
காரவிந் நயநொ காகாவியுஷித : || க | 

வாகாயஃகரெ பாவம் உக்ஷாயஃகர வ . உக்ஷொ 
ய - கர வரு , வானொஆகரெ மகா 1 

( பெதவண_8 ) ( கூ ) 


27 . 


ஸ்ரீதா த்யாநம் 


ஸ்ரீதரரானவர் , வெண்தாமரை மலர் போன் 

ற 
நிறமுடையவராவார் . சங்கம் , சக்கரம் , கதை , பத்மங்களை 
தரித்திருப்பவராவார் . செந்தாமரை போன்ற கண்களை 
யுடையவராவார் . முத்துமாலைகளை அணிந்திருப்பவராவார் . 

இடது பக்கம் கீழ்கையில் சங்கம் , வலது கீழ் கையில் 
பத்மம் , வலது மேல் கையில் சக்கரம் , இடது மேல் கையில் 
கதை இவைகளை தரிப்பவராவார் . ( வெளுப்பு நிறம் ) 9 


2 அ . 


சுய ஹஹீகெபா யா நடி 


வி வணா ஸஹீகெ 8 வக வைமாஷஷச | 
சகஜானாவாயா : ரீகாவ தஸக: || க ! 

வாகாய கேரெ பாவ உக்ஷாய கேரெ மகா க்ஷொ 


கஅஅ 


ஸ்ரீதவ நியள 


188 


களெ வக வானொயகர வாடி 1 

( கநகவண :) ( ய ) 
28 ஹிருஷீகேச த்யாநம் 
மின்னலைப்போன்ற சரீர காந்தியையுடைய ஹிருஷீ 
கேசனானவர் , சக்கரம் , சங்கம் , கதை 

பத்மங்களை 
தரிப்பவரும் , சி.ப்பான மாலைகள் வஸ்திரங்களை யணிந் 
திருப்பவரும் , வெண் தாமரையை சிரோபூஷணமாக அணிந் 
திருப்பவருமாவார் . 

இடது கீழ் கையில் சங்கமும் , வலது கீழ் கையில் 
கதையும் , வலது மேல் கையில் சக்கரமும் , இடது மேல் 
கையில் பத்மமுமிருக்க வேண்டும் . ( தங்க நிறம் ) 

10 


உக . 


கய வடிகாலயா நா 
2. நீறு நிலவவமாயாஃ | 
வடி நாலு வீதவாலா வித காஜா நவெந8 1 
உக்ஷாயகேளெ 

வ : உக்ஷாய -கரெ வடி 
வானொயகரை வக வாராயகோ | 

( நீறுவண_8 ) ( கக ) 


29. பத்மநாய த்யாநம் 


இந்திரலேத்தைப்போன்ற கீலநிறமுடைய பத்மநாபன் , 
சக்கரம் , சங்கம் , பத்மம் ,, கதைகளை தரித்தும் , 
பீதாப்பரத்தையணிந்தும் , விசித்திரமான மாலைகளையணிந்து 
கந்தங்களைப் பூசிக்கொண்டுமிருப்பவராவார் . 

வலது கீழ் கையில் சங்கமும் , வலது மேல் கையில் 
பத்மமும் , இடது மேல் கையில் சக்கரமும் , இடது கீழ் 
கையில் கதையுமிருக்கவேண்டும் . ( நீல நிறம் ) 


189 


ஸ்ரீவிஜு தவநியி ! | 


கஅக 


நய . சுய உாஜொகாயா நடி 
உானொவாமா வலாலு : உாவாரியவச 1 
வீதவாஸா விரலாலாக்ஷ: நாநாரதவிலு ஷித: 1 

உக்ஷாகர பவ : வாவொழுகபெ வா வா 
ஜாய கரெ வக உக்ஷாய கரெ வடி! 

( வ yாளா 2வண -8 ) க 2 ) 


30 . 


தாமோதர த்யாநம் 


புல்லைப்போலபச்சைநிறமுடைய தாமோதரன் , கதை , 
பத்மம் , சக்கரம் , சங்கங்களை தரிப்பவரும் , பீதாம்பரத்தை 
யுடுத்தியிருப்பவரும் , விசாலமான கண்களையுடையவரும் , 
நாநாவிதமான ரத்திநாபரணங்களையணிந்திருப்ப 
வருமாவார் . 

வலது பக்கம் மேல் கையில் சங்கமும் , இடது மேல் 
கையில் கதையும் , இடது கீழ் கையில் சக்கரமும் , வலது 
கீழ் கையில் பத்மமுமிருக்கவேண்டும் . ( அருசம் புல்லைப் 
போன்ற பச்சை நிறம் ) 

12 


கக . 


சுய ஸகஷண யா நா 
லாகஷணலிதொ யதெவவாரிலா: | 

உக்ஷாயூ - கர வ : வானொஜகரெ வ . வா er 
யஃகர அசு . டிக்ஷாய கரெ மகா | 

( ஓெ.தவண -3 ) ( கங ) 


31 .. ஸங்கர்ஷண த்யாநம் 
வெளுப்பு நிறமுடையவரான 

ஸங்கர்ஷணமூர்த்தி 
யானவர் , சங்கம் , பத்மம் , சக்கரம் கதைகளை தரிப்பவ 
ராவார் . 


190 


ககூக 


ஸ்ரீதவ நியள 


வலது பக்கம் மேல்கையில் சங்கமும் , இடது மேல் 
கையில் பத்மமும் , இடது கீழ் கையில் சக்கரமும் , வலது 
கீழ் கையில் கதையுமிருக்க வேண்டும் . ( வெளுப்பு நிறம் ) 


க 2 . 


கய வாஸுவெவ யாநடி 
வாவெவவவக உாவடியாஜித : || க | 

உக்ஷாய கரெ பவ : வாகொய கரெ வசூ 
வாஜாயக்கரெ வ . உக்ஷாயகேரெ மடா ! 

( தெவண 8 ) ( கச ) 


8 


32. வாஸுதேவ த்யாநம் 


வெளுப்பு நிறமான வாஸுதேவன் , சங்கம் , சக்கரம் , 
கதை , பத்மங்களை தரிப்பவராவார் . 


வலது மேல் கையில் சங்கமும் , இடது மேல் கையில் 
சக்கரமும் , இடது கீழ் கையில் பத்மமும் , வலது கீழ்கையில் 
கதையும் கல்பிக்கப்படவேண்டும் . ( வெளுப்பு நிறம் ) ( 14 ) 


நக . 


சுய வூ யா நடி 
ஆ 2 : கநகாஷ : வாச வாஜாரி மாயா : | 

உக்ஷொய கர வ வாகொடி - கர மடா 
வாகாயகேரெவ .. உக்ஷாய கரெ வக . 1 

( க.நகவண -3 ) ( கரு ) 


33. பிரத்தியும்ந த்யாநம் 


பிரத்தியும் ந மூர்த்தியானவர் , தங்கத்தைப் போன்ற 
சரீரகாந்தியையுடையவரும் , சங்கம் , பத்மம் , சக்கரம் 
கதைகளை தரித்திருப்பவருமாவார் , 


191 


ஸ்ரீவிஷதவ நிய : 


க்கூக் 


வலது பக்கம் மேல் கையில் சங்கமும் , இடது பக்கம் 
மேல் கையில் கதையும் , இடது கீழ் கையில் பத்மமும் , 
வலது கீழ் கையில் சக்கரமும் தரித்திருப்பவராவார் .. 
( தங்க நிறம் ) 

( 15 ) 


கூச . 


கய சு நிரு 

பநடி 
சு நிரலொ நீருவண s .வவ காரிலச ! 


வாஜொ - களெ வ வாகாயகேரெ வஜ உக்ஷா 
யகேரெ வக க்ஷொஜகளை மகா 1 

(நீவணம்) ( கச) 


34. அநிருத்த த்யாநம் 
அநிருத்தன் , நீல நிறமுடையவராவார் . 
பத்மம் , கதை , சக்கரங்களை தரிப்பவராவார் . 


சங்கம் , 


இடது பக்கம் மேல் கையில் சங்கமும் , இடது கீழ் 
கையில் பத்மமும் , வலது கீழ் கையில் சக்கரமும் , வலது 
மேல் கையில் கதையும் ருக்க வேண்டும் . ( நீல நிறம் ) ( 16 ) 


சுய வரஷொ த யா நம் 
வடிவமாவக வசு தெ 3 வுருஷொத 281 

வாகொய கரெ பவ : வாகாய கரெ மகா க்ஷா 
யகேரெ வக . க்ஷொய -கர வடி ! 

( ரெதவண 3 ) ( கன ) 


35. புருஷோத்தம த்யாநம் 


புருஷோத்தமன் , வெளுப்பு நிறமுடையவராவார் . 
பத்மம் , சங்கம் , கதை , சக்கரங்களை தரிப்பவராவார் . 


ககூஉ 


ஸ்ரீ தவ நியௗ 


192 


இடது பக்கம் மேல் கையில் சங்கமும் , இடது பக்கம் 
கீழ் கையில் கதையும் , வலது பக்கம் கீழ் கையில் சக்கரமும் 
வலது பக்கம் மேல் கையில் பத்மமும் தரிப்பவராவார் . 
(வெளுப்பு நிறம் ) 

( 17 ) 


கூசு . 


சுய சுயொக்ஷஜ யாநடி 
யதெ வாயொக்ஷ ஜொ நீறும் சாவக உராஜக 

வாவொழு - கா வ வானாயகரை வக . உக்ஷா 
யகேரெச வ . உக்ஷொய கரெ மா || 

( நீவண_8 ) ( கஅ ) 


36. அதோக்ஷஜ த்யாநம் 
அதோக்ஷ ஜன் , 

நீல நிறமுடையவராவார் . கதை , 
சக்கரம் , சங்கம் , பத்மங்களை தரிப்பவராவார் . 

இடது பக்கம் மேல் கையில் சங்கமும் , இடது கீழ் 
கையில் சக்கரமும் , வலது கீழ் கையில் பத்மமும் , வலது 
மேல் கையில் கதையும் தரிப்பவராவார் . ( நீல நிறம் ) ( 18 ) 


ங . 


காய நாராஹி.ஹ யா நா 
நாரஸிஹ: பெதவண_ : மகாலவாரிவடிஷச | 

வாகாயகேரெ வ உக்ஷாய கரெ துக . க்ஷொ 
கரவர் , வானொயகர வா | 

( பெ.தவண 8 ) ( ககூ ) 


37. நாரஸிஹத்யாநம் 


நாரஸிம்ஹமூர்த்தியானவர் , வெளுப்பு நிறமுடையவ 
ராவார் . கதை , சங்கம் , சக்கரம் , பத்மங்களை தரிப்பவ 
ராவார் . 


193 


ஸ்ரீவி ை தவநியி : | 


கக 


ஙஅ . 


இடது பக்கம் கீழ் கையில் சங்கமும் , வலது பக்கம் கீழ் 
கையில் சக்கரமும் , வலது மேல் கையில் பத்மமும் , இடது 
மேல் கையில் கதையும் இருக்கவேண்டும் . ( வெளுப்பு 
நிறம் ) 

( 19 ) 
சுய சுவதயா நடி. 
யதெ 24 )ுத : ஓணபூவண -38 மஜாவாரிலாாலாது ! 

வாகாயகோ வஃ டிக்ஷாயகோ மகா அக்ஷொ 
க - கர வ . வாஜொஜகரெ வக , 41 

( கநகவண -3 ) ( 20 ) 


38. அச்யுத த்யாநம் . 
அச்யுதனானவர் , ஸுவர்ணம்போன்ற நிறமுடையவ 
ராவார் . கதை , சங்கம் , சக்கரம் , பத்மங்களை தரிப்பவ 
ராவார் . 


இடது பக்கம் கீழ் கையில் சங்கமும் , வலது பக்கம் 
கீழ் கையில் கதையும் , வலது மேல் கையில் பத்மமும் , 
இடது மேல் கையில் சக்கரமுமிருக்க வேண்டும் . ( தங்க 
நிறம் ) 

( 20 ) 
சுய ஜ நாஉ ந ய நடி . 


கூகூ . 


ஐ.நாஉ நொ தவண 8 அசுவராஜலுசு 1 க || 

வாவொழ - கர வ வானாயக்க உா டிக்ஷாய : 
கர வ . உக்ஷொ -கெரெ வக 41 

( கவணம்) (உக) 
39. ஜநார்தந் த்யாநம் . 
ஜநார் தான் சிவப்பு நிறமுடையவராவார் . சக்கரம் , 
சங்கம் , கதை , பத்மங்களை தரிப்பவராவார் . 


13 


கா 


194 


ஸ்ரீதவ நியள 


இடது பக்கம் மேல் கையில் சங்கமும் , இடது கீழ் 
கையில் கதையும் , வலது கீழ் கையில் பத்மமும் , வலது 

மேல் 
கையில் சக்கரமும் தரிப்பவராவார் . (சிவப்பு நிறம் ) ( 21 ) 


ஒய் . 


சுய உ.வெ. யாநழ. 
உவெரா நீருவணு மஉரவசூாஜா வலச || 

உக்ஷொய-கரெ மகா 
வானொஜகரை வக வாயேகோவடி || 

( நீருவண -3 ) ( 22 ) 


உக்ஷாயகேயெ 


U00 வம் 


40 உபேந்திர த்யாநம் . 
உபேந்திரன் , நீல நிறமுடையவரும் , கதை , சக்கரம் , 
பத்மம் , சங்கங்களை தரித்திருப்பவருமாவார் . 

வலது பக்கம் கீழ் கையில் சங்கமும் , வலது மேல் 
கையில் கதையும் , இடது மேல் கையில் சக்கரமும் , இடது 
கீழ் கையில் பத்மமும் தரித்திருப்பவராவார் . ( லே நிறம் ) 


சக . 


கய ஹாரி யாநடி 
ஹரி : க.நகவணபு : வாசு வக , வமகாஜலசு | 
உக்ஷாய கல 

உக்ஷொய க வக y 
வானொஜகரெவ , வாகாய கரெ மகா || 

( கநகவணபு :) ( உ ) 


UO வம் 


41. ஹரி தயாநம் . 
ஹரியானவர் , ஸ்வர்ணம் போன்ற 

நிறமுடையவ 
ராவார் . சக்கரம் , சங்கம் , கதை , பத்மங்களை தரிப்பல 
ராவார் . 


195 


ஸ்ரீவிதவ நியா 


லெது பக்கம் கீழ் கையில் சங்கமும் , வலது மேல் 
கையில் சக்கரமும் , இடது மேல் கையில் பத்மமும் , இடது 
கீழ் கையில் கதையுமிருக்கவேண்டும் . ( தங்க நிறம் ) ( 23 ) 


சஉ . 

சுய கரஷ்யா நடி . 
Jwு உவண -3 : வாச மகாஜா 

அக ஷக | க | 
உக்ஷாயகேளெ U00 வம் உக்ஷொய புகளெ 
வானொஜகளெ வ . வாகாயகேரெ வருடி 1 

கவணம்) (உச ) 


43. கிருஷ்ண த்யாநம் . 


கிருஷ்ணன் , கருப்பு நிறமுடையவராவார் . கதை , 
பத்மம் , சங்கம் , சக்கரங்களை தரித்திருப்பவராவார் . 

வலது பக்கம் கீழ் கையில் சங்கமும் , வலது மேல் 
கையில் கதையும் , இடது மேல் கையில் பத்மமும் . இடது 
கீழ் கையில் சக்கரமும் , இருக்கவேண்டும் . ( கருப்பு நிறம் ) 


கெவாதீ நா வண yா : || 

( வாதவுராணெ ) 


கொவ : க.நகவூவம் உஜு நலஆவி : | 
நாராயண : பாவேணெ yா ஜாயவ : ஓடிகவல : | 


மொவிதம் வடிகிஜுஜ நிலொ விஷாஹ J58 | 
காணாவஜஸகாபொ யேஉந 2.வ தெ || 
தி , விக ஜிவி நிஸ வாநொ வாழ்விய_வச | 
ஸ்ரீயா : வீதவணபாலு ஹரஷிகெசவலு 1 


ஸ்ரீதவ 

நியள 


196 


வ ? நாலு ) வேண_8 வயகக P துவி 3 | 
உாஜொரொ வாெெபாதெ கயிதா கெராவாடிய ச 


வாஸ வெவாவி 2 தா நா யொ வண : 

வரிகீதி , தம் ! 
வல வளவ வா உவாஷிவதாண Dா . தவாவி ! 


TWI க , காலொ விஜெய: வுஷொ - த : | 
கயொக்ஷஜ : பாவண- : கரஹொ 

வெ wa ஹிலும் சு !! 
வீதவணெபூரவ ) தொ 2 தீவாகவணொ 

ஜ நாடி , க : | 
உவெ y T20 : ஞொகதொ மனி : 

வீத நிலு : JE : | எ | 
• Ja : *Jாவவவ வதாவிதி 

2 தய : 1 அ 1 


கேசவாதிகளின் நிறங்கள் . 


1. கேசவன் தங்க நிறம் . 
2. நாராயணன் வெளுப்பு நிறம் . 
3. மா தவன் நீல நிறம் . 
4. கோவிந்தன் ஸ்படிக வர்ணப் . 
5. விஷ்ணு பக்மகிஞ் ஜல்க வர்ணம் . 
6. மது : ஸுதசன் செந்தாமரை நிறம் 
7. திரிவிக்கிரமன் மயில் தோகை நிறம் . 
8. பாமரன் பாலஸுரிய வாணய் . 
9. ஸ்ரீதரன் மஞ்சள் நிறம் . 
10. ஹிருஷீகேசன் மின்னல் நிறம் , 


197 


ஸ்ரீவிஷதவ நியா 


ககஎ 


11. பத்மநாபன் பச்சை நிறம் . 
12. தாமோதரன் சம்பரத்தம்பூ நிறம் . 

இவ்விதமாக கேசவன் முதலான 12 மூர்த்திகள் கூறப் 
பட்டிருக்கிறார்கள் . வாஸுதேவாதிகளான நான்கு மூர்த்தி 
களுக்கும் வர்ணமானது முன்பு கூறியுள்ளதேயாகும் . 

17. புருஷோத்தமன் சுத்தமான ஸ்படிக நிறம் . 
18. அதோக்ஷஜன் நீல நிறம் . 
19. நரஸிம்மன் தங்க நிறம் . 
20. அச்யுதன் மஞ்சள் நிறம் . 
21. ஜநார்தநன் அதிகச் சிவப்பு நிறம் . 
22. உபேந்திரன் பச்சை நிறம் . 
23. ஹரி மஞ்சள் நிறம் . 
24. கிருஷ்ணன் நீருண்டமேக நிறம் . 

இவ்விதமாக 24 மூர்த்திகளின் வர்ணம் கூறப்பட்டு 
இருக்கின்றது . 


சக. 


சுயவஹதஷய2 F3 யா நடி . 

( ஓடஹாஜாரீயெ ) 

தகு வட்டகஷ பூண யா நடி . 
வாஸுவெலா வெண காயபு : ஸகஷண : 

ஆஜு 
வலது பகவவு 8 காய -8 நீலவாலா ய ? -த 28 || 
உாஷாநெவ omo வக லாநெது வா ..DO | 

( நெதவணம்) 
வியூஹ சதுஷ்டயமூர்த்தி த்யாநம் . 

( பட்டபாஸ்கரீயம் ) 


சுகூன 


ஸ்ரீதவநியள 


198 


43. அதில் ஸங்கர்ஷண திறம் 
ஸங்கர்ஷண மூர்த்தியை , வாஸுதேவ மூர்த்தியைப் 
போல கல்பிக்கவேண்டும் . ய தூத்தமனான ஸங்கர்ஷணனை 
வெளுப்பு நிறமும் நீல வஸ்திரமும் உடையவராகக் கல்பிக்க 
வேண்டும் . 

கதையின் ஸ்தாநத்தில் உலக்கையும் சக்கர 
ஸ்தாநத்தில் கலப்பையுமிருக்க வேண்டும் . ( வெளுப்பு நிறம் ) 


சச . 


கயவாஷெவயா நடி . 
வாஸுஉெவ : ஸத : பலாது : ஹி . 

தாஜஸும் 

அதாஜுஜ 3 | 
யொ யொக வ Y க்ஷெ பாஜ - யாஃ J & 1 


யாரயெ தர வது உக்ஷிணெ அமாஜிதி | 

( தெவண :) 


44 


வாஸுதேவ த்யாநம் . 


வாஸுதேவ மூர்த்தியானவர் , வெளுப்பு நிறமுடையவ 
ராவார் . மன அமைதி நிலவும் தோற்றமுடையவராவார் . 
தாமரை மலரில் வீற்றிருப்பவராவார் . 4 கைகளுடையவ 
ராவார் . யோகிகளின் தலையைப் போன்ற தலையமைப்பு 
உடையவராவார் . வலது மேல் கையில் ஊர்துவ முகமான 
சங்கமும் , இடது கையில் சார்ங்கமும் , மற்ற கைகளில் 
வலது கையில் சக்கரமும் , ( இடது கையில் ) கதையும் 
தரிப்பவராவார் . (வெளுப்பு நிறம் ) 


சரு . 


கம ஆ யாநடி . 


உக்ஷிணொய கரெவர் நாக வயாகரா 
வய- தயா வாவொ உய : கர | க ! 

( வீதவண 33 ) 


199 


ஸ்ரீவிதகூ நியிட 


ககக 


45. பிரத்யும்ந த்யா நம் . 
வலது பக்கம் மேல் கையில் பத்மமும் , வலது கீழ் 
கையில் சங்கமும், இடது மேல் கையில் சக்கரமும் , இடது 
கீழ் கையில் கதையும் கல்பிக்கவேண்டும் . (மஞ்சள் நிறம் ) 


சகா . 


கய க நி யா நடி 
J ஓவலுஜ . க்ஷெ TO வ தயொதரா 
யஃவெடியா வீரக நிர ஆவக்ஷதெ | க || 


46. அநிருத்த த்யா நம் 
அநிருத்தமூர்த்தியானவர் , கருப்பு நிறமும் , 4 கைகளு 
முடையவராவார் . 
வலது பக்கம் கைகளில் அம்பு , கத்தி , இடது 

டது பக்கம் 
கைகளில் வில் கேடயங்களை தரித்து வீரபுருஷனாக இருப் 
பவராவார் . என்று கூறப்பட்டிருக்கிறது . ( கருப்பு நிறம் ) 


| 


சுய உகலாவியாவதார தீ - நா யா நடி . 
( வாணராதெ - வணவ வா ) 

சஎ . தகு , க ) யா நடி . 
வாஜெ UTOM . மகா க்ஷெ 2 ஜுஜொ தேலாவ 

யூக 
நராஃ உலைவொ வா உகவீ 

ஜ நாஉ - ந : கா 

( தெவண -18 ) ( க ) 
47 , மத்ஸிய த்யாநம் . 
மத்ஸியமூர்த்தியான மஹாவிஷ்ணுவானவர், 
2 கைகளுடையவரும் , மத்ஸியத்தைப் போன்ற உருவ 
முடையவரும் , மனிதனைப் போன்ற 

கால்களுடையவரு 


ஸ்ரீ தவ நியள 


200 


மாவார் . ( உடல் முழுமையும் கால்களு 

கால்களுள்பட ) 
மத்ஸியத்தைப்போன்றே இருப்பதுமாகும் . இடது கையில் 
சங்கமும் , வலது கையில் கதையும் கல்பிக்கவேண்டும் . 
(வெளுப்பு நிறம்) 

1 


சுய க ய நடி. 


க 3 ஜு கஜவாகார : உலவொகா வவாது 

( ஓண_வண_8 ) ( 2 ) 


48. கூர்ம த்யாநம் . 
கூர்ம மூர்த்தியானது , ஆமையைப்போன்ற உருவ 
முடையதாகும் . ஆயுதம் முதலியவைகள் 
மூர்த்திக்குக் கூறியதைப்போலவேயாம் . ( தங்க நிறம் ) 2 


மத்ஸிய 


சகூ . 

சுய வராஹ யா நடி 
யுவி , ஜவண_ வ வதவதாஹாயெெயவ- JANI 
நாம ) வகரால அ நாகவீ ந . 

ஷீஷணழகா 


ஸ்ரீவ-ாகவாஜா அ யாநதள வா மள ! 
வனதவயா , வத வராஹ லூகி4 , 121 

( பாவேண :) ( ங ) 


19. வராஹ த்யாநம் . 
வராஹ மூர்த்தியானது , தேனைப்போன்று மஞ்சள் 
ற முடையதாகும். 4 கைகளிலும் ஆயுதங்களை 
தரித்திருப்பதாகும் . மனி தனைப்போன்ற 

உடலும் 
பன்றியைப் போன்ற முகமுமுடையதாகும் . சிறிது பருத்து 
மிகவும் பயங்கரமான தோற்றமுடையதாகும் . அந்த 
மூர்த்தியின் இடது முழங்கையில் ஸ்ரீதேவியும் , கால்களின் 


201 


ஸ்ரீவிதகூ நியா 


eur 


பக்கங்களில் பூதேவியும் அநந்தனுமிருப்பவர்களாவார்கள் . 
இவ்விதமான ரூபத்தை தரித்து புக்திமுக்திகளையளிக்கும் 
வராஹமூர்த்தியை வணங்குகிறேன் . ( பச்சை நிறம் ) 3 


ருய . 

சுய நரஹ ய நடி . 
இவைமகாகார வலிஹவது நராமகடி ! 
உஷாகராஜவஉ நானொன ஜிஹாஹீஷணடி | க ! 


வரதாஸ ஜன . 4.arp3 வீ நவக்ஷஸ ! 
சுவெ ) W னீ நவாவதொருசுரதா நவ 121 
தஅக்ஷொ ஷாரயது வகரால ) 

நவரெலு- J டி | 
மகாவகயா ஜாலா ந J ஹி..ஹ வண ஜெச 

ஆ V | ங | 
( தெவண -3 ) ( ச ) 


50. நரஸிம்ஹ த்யாநம். 
நரஸிம்ஹமூர்த்தியானவர் , ஜ்வலிக்கும் அக்கிநியைப் 
போன்று பிரகாசமான உருவமும் , ஸிம்ஹத்தின் முகத்தைப் 
போன்ற முகமும் , மனித உடலும் தெத்திப்பற்களாலே 
பயங்கரமான முகமும் , சுழலும் நாக்கினாலே பயங்கரமான 
தோற்றமும் , வட்ட வடிவமான முகமும் , சடைகளும் , 
கோபத்தைக் காட்டும் தோற்றமும், ஆலீடஸ்தாந 
ஸ்திதியும் , ( ஆலீடம் - வலது முன்காலை நீட்டி இடது காலை 
மடக்கி வைத்துக்கொண்டிருப்பது ) விசாலமான மார்பும் , 
பேதிக்கமுடியாத 

கூர்மையான நகங்களுமுடையவரும் , 
தாநவனை ( ஹிரணியகசிபுவை ) தனது துடையில் வைத்துக் 
கொண்டு அவனுடைய மார்பை இரண்டு கை நகங்களாலே 
கிழிப்பவரும் , இரண்டு கைகளில் கதையையும் சக்கரத் 


உா 


ஸ்ரீ தவ நியள 


202 


தையும் தரிப்பவருமான பிரபு நரலிம்ஹ மூர்த்தியை 
வணங்கவேண்டும் . (வெளுப்பு நிறம் ) 

4 
ருக . 

கய வா8.ந யாநடி. 
MOS உதயரொ வாலா வா . ந8 வரிகீதத : | 

( பலரவேணபு :) ( ரு ) 


51. வாமந த்யாநம் . 


வாமக மூர்த்தியானவர் , இருகைகளிலும் கிண்டியும் 
குடையும் தரித்திருப்பவராவார் என்று கூறப்பட்டிருக் 
( நீல நிறம் ) 

5 


கின்றது 


ருஉ . சுய வாரா யா நடி . 
க்ஷதாதகாரண வொரஉஹது வா கரா 
ஜா 32 நல கதவ ரா 2 : பாத நிஷூ நஃ || 5 || 

( ஓணபூவண -3 ) ( சு ) 


52. பரசுராம த்யாநம் . 


ஸகல 


சத்துருக்களை அழிக்கக் கூடியவரான 
பரசுராமனை , க்ஷத்திரியர்களின் அழிவுக்குக் காரணமான 
பயங்கரமான கோடரியை கையில் வைத்துக்கொண்டிருப்ப 
வராகக் கல்பிக்கவேண்டும் . ( ஸுவர்ண வர்ணம் ) 

6 


ருக . சுய ஸ்ரீரா 8 யா நடி 
யவா வூவலளூவடி ந 8 ஹிஹஜநெயாராணெ 


க்ஷண : | 


சூஜா வாஹு கத - வ ) ராஜொ வாண 

ய நய- T : || க | 
( UT ) 8வண-3) ( எ ) 


203 


ஸ்ரீவில தவ நியா 


உாக. 


53 . ஸ்ரீராம த்யாநம் . 
ஸ்ரீராமன் , யௌவநவயதும் , அமைதி நிலவும் முகமும் , 
ஸிம் ஹத்தின் தோள்பட்டையைப்போன்ற தோள் 
பட்டையும் , சிவந்த கண்களும் , முழங்கால் வரையில் நீண்ட 
கைகளும் , அம்பும் , வில்லும் தரித்த கைகளுமுடையவ 
ராவார் . இந்த மூர்த்தியை இவ்வித லக்ஷணங்களுடன் 
கல்பிக்கவேண்டும் , ( பச்சை நிறம் ) 

7 
ருச . சுய வஜரா 8 யாநடி. 
8 )வாது வஹீ அவா.க்ஷிணயொ : க & rs | 
பாலவஜ , வ ஹரீ ரா 28 உயச ஹி.த : 1 க 1 

( r ரவண -8 ) ( அ ) 


54. பலராம த்யாநம் . 
பலராமன் , வெளுப்பு நிறமுடையவராவார் . 
கையிலும் வலது கையிலும் முறையே , மத்யபாத்திரத்தை 
யும் , கலப்பையையும் தரிப்பவராவார் . கதை , உலக்கை , 
வஜ்ரம் இவைகளையும் தரித்திருப்பவராவார் . ( பால் நிறம் ) 

ருரு . சுய ல யாகம் . 
கஷாயவஜூவலவீதம் வாவாவாகவீவா : | 
வால நஜொ MV8: யெ யொ வ : 

ஆகதி . த 3 1 கா 
( வாடவைண - : ஆஸில 8 ) ( கூ ) 


55 புத்த த்யாநம் . 
புத்தமூர்த்தியானவர் , காஷாயவஸ்திரத்தை அணிந்து 
கொண்டு , தோளில் மரவுரியை போட்டுக்கொண்டு , 
இரண்டு கைகளுடன் , பத்மாஸநத்திலிருப்பவராவார் . 
இவ்விதம் த்யாநம் செய்யவேண்டுமென்று கூறப்பட்டிருக் 
கின்றது . ( வெண் சிவப்புநிறம் பிரஸித்தமானது ) 


உாச 


ஸ்ரீ தவ நியள 


204 


ருகா. 


கய கலி யா நடி. 
வஜாடி , தகா : சூ.23 ஹெயாள ஜொ ஹோவம் | 
வேவெஉகா : சஜீ ஜ வரிகீதித : | க 

( பொதவண :) ( ய) 


* 


56. கல்கி த்யாநம் . 


மிலேச்சர்களை ( மிலேச்ச , கிராத , சபர புலிந்தாதி 
ஜாதிகள் , பாபகரமான காரியங்களைச் செய்பவர்கள் ) 
அழிக்கக்கூடியவரான கல்கியானவர் , 2 கைகளுடையவ 
ராவார் . மஹாபலராலியாவார் , சோபமுடையவராவார் . 
கையில் கத்தியை ஏந்தி குதிரை மீதிருப்பவராவார் என்று 
கூறப்பட்டிருக்கிறது . ( வெளுப்பு நிறம் ) 

10 


( யாகளெ போவ தார W- நா . யெ ) 
வஜாநெ சுஷ உதி ? Jு ) தெ . ) 


–எ . 


கய சு J ஷயா நடி . 
( வாக ) 


பவவகரயா : பல r28 2 ஜுஜ : * J லஜ e 

( பலாவைண 8 ) 


( வேறு நூலில் , தசாவதார மூர்த்திகளின் நடுவில் , புத்தர் 
என்னுமிடத்தில் கிருஷ்ணன் என்று காணப்படுகிறது ) 


57. கிருஷ்ண த்யாநம் 


கிருஷ்ணன் என்பவர் , கருப்பு நிறமும் , இரண்டுகைகளு 
முடையவராவார் . கைகளில் சங்கம் , சக்கரங்களை 
தரிப்பவராவார். ( நீலநிறம் ) 


205 


ஸ்ரீவிஷுதவ நியா 


உாரு 


உதலாவ தார W -3 நா வண yாம் . 

( வானெ ) 


2.த : ஓகஸ.காம் க2-38 காது நலவலம் | 
வராஹ : பலா 20 நிஷ யவறாசுரதிராவவா | க | 


ந . J ஹி.ஹரவணால : ஆஹாஉக்காது நஷல : | 
வா . ந : ram நிலு காறுவணொஹோவன : 12 | 


ஜ 122 p வணபாலு ராவவ : Travாசுர F3 | 
லா தபோ 203வொக : க்ஷணகே.நக | ங 1 


ுவொ தவணபாஹொ ஸீதா ஹெ a நிலா 


கதி: 


2roa வீரகவணபாழாவொஜிஷா பாஜாகர தி : | ச ! 
சீதகிதி - ஹிதாஸ்ரீ மாச ஹ ந ஜாநு 

க நகவல: | 
சுமமஜொா கவணாலு : ஸ்ரீ வொ ஹெவிஜ @ 3 | 


நீயொதய நிஹஜொக : ஜாவவாது கநகவலம் | 
மஹ ஓ திவவணதாஷ காறுவணெ yாவிஷீஷண : || 


வ war நிலவெ கவணாவ ரெவதீ | 
ஜெவாலாகொலவெசுக : Aa க.நகவூலா | எ || 
கஜீ தெ நிலெெபாவ வணடா வஷாரவூகீதி -- தா : | 


மத்ஸியாதி அவதார மூர்த்திகளின் த்யாநங்கள் . 

( பாத்மத்தில் ) 
மத்ஸியமூர்த்தி ஸ்படிக வர்ணம் , 


206 


டாசு 


ஸ்ரீ தகூ நியள 


கூர் மமூர்த்தி ஸ்வர்ண வர்ணம் . 
வராஹமூர்த்தி நீலவர்ணம் அல்லது வெளுப்பு நிறம் . 
நரஸிம் ஹமூர்த்தி சந்திரனைப்போன்ற நிறம் . 
பிரஹ்லாதன் தங்கநிறம் . 
வாமமூர்த்தி நீலம் அல்லது கருப்பு நிறம் . 
பரசுராமன் ஸுவர்ண வர்ணம் . 
ராகவன் பச்சை நிறம் . 
பரதன் பச்சை நிறம் . 
லக்ஷ்மணன் தங்கநிறம் . 
சத்துருக்கினன் சிவப்பு நிறம் . 
ஸீதாதேவி ஸுவர்ணவர்ணம் . 
மாண்டவீ சிவப்பு நிறம் . 
ஊர்மிளை பச்சை ( நீல ) நிறம் . 
சுருதகீர்த்தி வெளுப்பு நிறம் . 
ஹநுமான் கநக வர்ணம் . 
அங்கதன் சிவப்பு நிறம் . 
ஸுக்கிரீவன் ஸுவர்ணம் போன்ற மஞ்சள் நிறம் . 
ஜாம்பவான் நீலோத்பலத்தின் நிறம் . 
குஹன் கநக வர்ணம் . 
விபீஷணன் எள்ளு நிறம் அல்லது கருப்பு நிறம் . 
பலராமன் பால் நிறம் . 
ரேவதீதேவி சிவப்பு நிறம் . 
கிருஷ்ணன் மேகம்போன்ற நீல நிறம் . 
ருக்மிணீதேவி கநகவர்ணம் . 
கல்கிமூர்த்தி வெளுப்பு நிறம் . 

இவ்விதமாக இவர்களுடைய நிறங்கள் கூறப்பட்டிருக் 


கின்றன . 


ரு அ . 


கம r நாராயண யா நடி . 

( ஊடஜாவ ரீயெ ) 
நாராயணரவாஹு 8 வவகீதயொதெர 


207 


ஸ்ரீவிஷ தவநியி 


உாள 


உக்ஷிணெத் ஷா வ நீஜீ தவஹிஷ : || க | 
வாஸ்ெரீ : வஹஜா வஷாவடிகாாவர ! 

( பா 2வண : ) 


58. லக்ஷ்மீநாராயண த்யாநம் . 

(பட்டபாஸ்கரீயத்தில் ) 
ஸ்ரீநாராயணன் , 4 கைகளுடையவரும் , நீருண்ட மேகம் 
போன்ற நீலநிறமுடையவரும் , மேல் கைகளில் சங்கம் , 
சக்கரமும் , கீழ்கைகளில் கதை , பத்மமும் தரிப்பவருமாவார் . 
அவருக்கு இடதுபக்கத்தில் திருடகாத்திரமுடைய ஸ்ரீதேவி 
யானவள் , இடது கையில் வீணையும் வலது கையில் 

தாமரை 
மலரும் தரித்திருப்பவளாவாள் . 

கய ஸுய - நாராயண யா நடி 

( அகயை ) 
யெயடி1 லெவிதJ302202 ய வ.தீ 

நாராயண : லாஸிஜால நலஹிவிஷ : | 
கெயாவாது 2 காக TOாவாது கிரீடி 
ஹாரீ ஹிரணயவவ யதவதுக | க | 

( லண வண -8 ) 
59 . ஸரியநாராயண த்யாநம் . 

( திரியுசாகல்பத்தில் 
ஸூரியமண்டல மத்தியிலிருக்கும் நாராயணன் , 
பத்மாஸநத்தில் வீற்றிருப்பவரும் , கேயூரம் மகர குண்டலம் 
கிரீடம் , ஹாரங்களை தரித்திருப்பவரும் , ஸுவர்ண வர்ண 

சாரத்தையுடையவரும் , சங்கம் , சக்கரங்களை 
தரித்திருப்பவருமாவார் . எப்பொழுதும் இவ்விதமாக 
இருக்கும் எரியநாராயணனை த்யாநம் செய்ய வேண்டும் . 


மான 


உாஅ 


ஸ்ரீதவ நியள் 


208 


கம . 

சும கஷுவமலொ 

நரவலி.ஹ ய நடி. 

{ கயவணோ 3 வெ 30 தரலானெ ) 
வநெஹ சூராவெராவதா ஹோ 

மாஷொஸிஹ 
வாவாகொராவாகவாவமாாட 

மகாஉஷவசம் ! 
வா -திசெம்கொழிவாஹு ஹமமா 

பவதுகாவிஹெதீ : 
விலுாண o ஷ 

லாலுவ.ம.முஜாது 

வக்ஷயது . ந JU ஹழக 
( ரொதவண : வெ ததவணா ) 


60. அஷ்டழககண்டபேரண்ட ந்ருஸிம்ஹ த்யா நம் . 

( அதர்வண ரஹலியம் - மந்திரஸாரத்தில் ) 
அதிபயங்கர வடிவமும் , மிகுந்த வலிமையும் , 
மஹாகண்டபேருண்டம் 1 , ஸிம்ஹம் 2 , வேங்கை 3 , 
குதிரை 4 , பன்றி 5 , குரங்கு 8 , கருடன் ?, கரடி 8 இவை 
களின் முகங்களைப் போன்ற 8 வீதமான முகங்களையுடைய 
வரும் , முப்பத்திரண்டு கோடி ( 320000000 ) கைகளை 
யுடையவரும் , கலப்பை , உலக்கை , கதை , சங்கம் , சக்கரம் 
முதலிய ஆயுதங்களை தரித்திருப்பவரும் , பயங்கரமான 
தெத்திப்பற்களையுடையவரும் , சரபம் , பக்ஷி , யானைகளை 
புஜிப்பவருமான கண்டயேருண்ட ந்ருஸிம்ஹமூர்த்தியை 
நமஸ்கரிக்கின்றேன் . ( சரீரத்தில் சிவப்பு நிறம் முகங்களில் 
அவையவைகளின் நிறம் ) 
கய வரகாசாகரண யாமடி. 

( 845 , மார ) 


209 


ஸ்ரீவிஷதவ நியீடு 


உறகூ 


கவாதாா நிவிஸை மஹதற்ஐ நீகாாநெது 
, 

தயடி 
கா . வஜ ஸகாந்த நவா உஷி 

ஜிஹாரு நா 
க்ஷ வராதவாதி ஹாணா வாஷா ந ந 

ஹீஷணம் 
யாயெகோதகமாலுஹரக ஹொ oad 

ஸஹாலா க ! 


கஷாவொ வஹி .JSET கவொ 

M ? ஐ ஜாலிஹொ 
ஹீராலௗ அளவவக்ஷள ம J டியஜயாமா 

ஹடிகாது ஷமா 
ஊாவள காளை வர மநரஹரி 

9.வெ yum sis 
வாயாடிலாங் விவகொஹரிரிஹலாலா? 

- ஆவியது | 2 || 
ஹாஜூ ஹரதாத ஆஷஸாவலா 

பொஜவஹஹவா ந 
வாத வல தொய மகளுவடிவிதஜஹா 

பாாஜா ஐ . ஸுஜூஷழ ( oes ) | 
லாஹ்வவொவாவா ஸாகவவாண 

கொயமொளுவாம் 
வ ( வி ) வாராதிதஹ சவிலி . 

தீக்ஷண வஜ ,வக்ஷ ங ! 


14 


காஹொக . வீதியொதாக பாவியில்கஹாவா 

கதாாகி 


உசு 


ஸ்ரீதவ நியள் 


210 


ராகு வக காரொன்தஸுஜய மறு 

வெஷிஜொஃவவாது | 
ெெஹாணாத - தி @ வறுகவிைஹாவான 

ரீஷ . வி.நாக . 
வஜா.. களவொடிகீரவாவ திவறுவல O. 

லெநயா நா கராமே : ! T ! 
( பரீரெ கவணம் வெஷு த்தவணம்) 

மற்றேருவிதமான த்யாநம்.. 

( மந்திரஸாரத்தில் ) 
கல்பாந்த காலத்திலுண்டாகும் இடியிலிருந்து 
கிளம்பிய நெருப்புப் பொறியைப் போன்ற 3 கண்களை 
யுடையவரும் , பன்றி 1 , வஜ்ரத்திற்கு ஸமானமான 
மூக்கையும் நகங்களையுமுடைய கருடன் 2. புலி 3 , தய்ஷ்டிரீ 
(தெத்திப்பற்களையுடைய சிங்கம் ) 4 , ஸர்பம் 5 , கரடி 6 , 
குரங்கு ? , குதிரை 8 , இவைகளின் முகங்களைப்போன்ற 
8 முகங்களையுடையவரும் , தாபங்களைப் 

போக்குகின்ற 
வரும் , பயங்கரமானவரும் , ருத்திரனின் கொழுப்புக்கு 
அந்தகனாக இருப்பவரும் , சரபத்தை எடுத்துச் செல்லுகிற 
வருமான பேருண்ட நரஸிம் ஹமூர்த்தியை, எப்பொழுதும் 
தியாநம் செய்கின்றேன் . 

( 1 ) 
மின்னலைப் போல் பிரகாசமான ஸிம்ஹரூபமுடைய 
வரான ( கண்ட பேருண்ட நரஸிம் ஹமூர்த்தியானவர் ) 
8 விதமான முகங்கள யுடையவராவார் . நெருப்பு போன்ற 
கண்களையுடையவாவார் . பிளந்து கிழிக்கும் சக்தியுள்ள 
தங்களை உடையவராவரர் . இவருடைய சிறகுகள் 
இரண்டும் வைரத்தைப் போன்ற பிரகாசமுள்ள வைகளாம் . 
8 விதமான சார காந்திகளையுடைய அஷ்டதுர்கை . ஹிருதய 
மத்தியத்திலிருப்பவளாவாள் . 

ம் காலனும் 
துடைகளாவார்கள் . பக்ஷி , மிருகம் , மனிதன் , சிங்கம் , 


211 


ஸ்ரீவிதவநியி ! 


( முதலியவைகளின் ) முகங்களுடனும் குணங்களுடனும் 
கூடிய கண்டபேருண்ட ஸ்வரூபத்தையுடையவரும் , 
சக்கராயுதத்தை தரித்தவரும் , சரபம் முதலிய உக்கிரமான 
சத் துருக்களை எதிர்த்து அடிப்பவருமான ஹரியானவர் , 
இங்கு நம்மைக் காப்பாற்றுவாராக . 

( 2 ) 
ஹஸ்தாஞ்ஜலியினாலே , ( கைகளால் ) பிடிக்கப்பட்டிருக் 
கும் தனது சத்துருவான அஸுரனுடைய பார்பிலிருந்து 
வெகுவாக வெளிப்படும் ரக்தத்தைப் பாநம் செய்வதற்காக 
வாயைத் திறந்துகொண்டிருப்பவரும் , இருகைகள லே 
பிடிக்கப்பட்டு நகங்களாலே கிழிக்கப்பட்டிருக்கும் மஹா 
சாபத்தின் அங்கங்களையுடையவரும் , அழகிய ஆபரணங்களை 
யணிந்திருப்பவரும் , ( அதி பயங்கரமான ஸ்வரூபத்தை 
யுடையவரும் , ) இரு கைகளாலே பிடிக்சப்பட்ட அஸுர 
னுடைய தலைமயிரை தனது காலில் சுற்றிக்கொண் 
டிருப்பவரும் ) இரு கைகளில் பிரகாசிக்கும் நகங்களின் 
நுனிகளாலே சத்துருவின் தேஹத்தைக் கிழிப்ப வரும் , 
ஸூரியன், சந்திரன் , அக்கிறி , ஆகிய மூன்று கண்களை 
யுடையவ நம் , வஜ்ரம் போல் பிரகாசமாகவும் உறுதியாகவு 
மிருக்கும் சிறகுகளையுடையவரும் , தாமரைமலர் 1 , 
அக்கிநி 2 , அங்குசம் 3 , அம்பு 4 , மஹாபாசம் 5 , குந்தா 
யுதம் 6 , கத்தி 7 , சக்தியாயுதம் 8 , (சத்துருவின் ) குடல் 9 , 
சக்கரம் 10 , கோடரி 11 , கர்வமுடைய சத்தருவின் இரு 
கைகளின் பாகங்கள் 12 , சங்கம் 13 , ஒறிரணியனின் 
குடல் 14 , முச்குலம் 15 , பலகை 16 , மஹாபாசம் 17 
தலை 18 , பிநாகம் ( பரமேசுவரனுடைய வில் ) 13 , 
வஜ்ராயுதம் 20 , கௌமோதகி ( கதை ) 21, மிக்க வலிமை 
யுள்ள உலக்கை 22 , இவைகளை கைகளில் தரிப்பவருமான 
(கண்ட பேருண் ! -. நிருளிம்ஹமூர்த்தியானவர் . நம்மைக் 
காப்பாற்றுவாராக 

( 4 ) 
( ரத்தில் சிவப்பு நிறம் , முகங்களில் அந்த அந்த 
நிறம் ) 


ஸ்ரீ தவ நியள 


212 


சும வனவத நாவலி.ஹயாநடி . 

( தே வாரெ ) 
வனவது . ஹாஹீம் . கால நறு வழை 
8038ாஜாயாாள கணஹர்ரெண செவித | 
நாமயஜொவவீதா வனாநந ஸுலொலி தடி ! 
வளை ) நீறுகண ) ஆதிவக தி ஜொவா , | 2 1 
ஹுெெஜ 3 வரிவ காெெசால் உபாவிரொவபெலாவிதடி 
சுக்ஷ மகா வ . UTOMO மொக்ஷ்ரலலடி ! 


யந UY 2ு , ெெவவ தயா வக ஹசவூல 
வ வருவாளவ நரஹி.ஹ. 

விண , | ச !! 


5 


2.பெ.நீயாலு , வராலும் மணவதிலடி | 
வவ- 2 தெசாதலா 

லவபவணகடி ரு ! 
விலாண லவ - ஜற தானாயாரா , பிரிகக கெ 
(பரீரெ கவண y8 , வௌ வணபா நா 

வதுகள் . ) 


61. பஞ்சவக்திர நரஸி த்யாநம் . 

(மந்திர லாரத்தில் 
ஹே பார்வதி ! 5 முகங்களையுடையவரும் , அதிபயங் 
கரமானவரும் , பிரளயகாலாக்கினியைப் போன்ற சரீர 
காந்தியையுடையவரும் , முண்ட மாலையை தரிப்பவரும் , 
பயங்கரமானவரும் , கண்ட ஹாரத்துடன் 
ஸர்பயஞ்ஞோபவீதத்துடன் கூடியவரும் , 5 முகங்களுடன் 


கூடியவரும் , 


213 


ஸ்ரீதேவ நிய 


சோபிப்பவரும் , சிரள்ஸில் சந்திரனை அணிந்திருப்பவரும் , 
நீலமான கண்டத்தையுடையவரும் , ஒவ் வொரு முகத்திலும் 
3 கண்களுடையவரும் , கோட்டைக் கதவின் தாப்பாளை 
போன்ற 10 கைகளையுடையவரும் , ஜபமாலை , கதை 2 , 
பத்மம் 3 , சங்கம் 4 , வில் 5 , உலக்கை 6 , அதிக சோபை 
யுடன் கூடிய சக்கரம் 7 , கத்தி 8 , சூலம் 9 , பாசம் 10 , 
இவைகளை தரிப்பவரும் , ருத்திரரூபியாக இருப்பவரும் , 
பட்டுப் பூச்சியின் நிறம் , நீல நிறம் , சந்திரனைப்போன்ற 
( வெளுப்பு ) நிறம் , ஸுவர்ண வர்ணம் . ஆகிய நிறங்களுடன் 
கூடியவைகளும் , கிழக்கு முதல் வடக்கு ஈறான திக்குகளி 
லிருப்பவைகளுமான 4 முகங்களையும் ஸகல வர்ணங் 
களுடன் கூடிய ஐந்தாவதான 

ஊர்த்துவ முகத்தைய 
முடையவரும் , ஸகல ஜகத்திற்கும் ஆதார பூதருமான 
நிருஸிம்ஹமூர்த்தியை ( நமஸ்கரிக்கின்றேன் ) ( சரீரத்தில் 
சிவப்பு நிறம் . முகங்களில் 5 விதமான நிறங்கள் ) 

சுய ஆதாவாாக யாகம் 

( 8 தவாரெ ) 


காஉ . 


ஜொஜி ) : பவா தி ப 222ஸிய 2_oad 


வாண கலாம் 


வ வக கரவாண ஹாஸனாமா 

விவிலான வவாலம் 
உகாஹு 18ுஷி . ஹயவாகா வில த . 

கவண் 
வநெ ரா . து ணெது வானிகுனு . 

29 ஆயத . வ.தாெெவ : || க | 

( கவணம்) 


62. பிரதாப ராம த்யாநம் . 

(மந்திரஸாரத்தில் ) 


உகச 


ஸ்ரீதவ நியள 


214 


கைகளில் , சங்கம் 1 , முச்சூலம் 2 , உடுக்கை 3 , கத்தி 4 
வில் 5 , தண்டம் 6 , பாணம் 7 , கோடரி 8 , சங்கம் 9 , 
சக்கரம் 10 , கத்தி 11 , சலப்பை 12 , உலக்கை 13 , கதை 14 
பிண்டி 15 , பாலம் 16 , பாசம் 17 , முஷ்டியுடன் தூக்கிய 
கை 18 , அபயம் 19 , வரதம் 20 , இவைகளை தரித்திருப்ப 
வரும் , வெளுப்பான சரீரகாந்தியையுடையவரும் , 3 கண்களை 
யுடையவரும் , பிரதாபத்தினாலே , தேவர்களின் பகைவர்களை 
அழிப்பவருமான ஸ்ரீ ராமசந்திரனை வணங்குகின்றேன் . 
( வெளுப்பு நிறம் ) 


காங . 


காம லவரிவார வடாரா யாரு , 

( ure ஷாதர ) 
வா ெஜூலதா வாஜு ஹ நகாது 

வழாச ஸுஜிதாவ 
பது 3. வாதரவா உறுயொ: 

வாயாவிகொணெஷு வ | 
ஸ்ரீ T M ஷீஷணயவாாட தாராதா 

ஜாவவாது 


தாத: 


8 யெ ) நீறுரொஜகொ 2 TTV ரா 2 . ஹஜெ 


2041 க 


( நீளுவண_ ) 


63. பரிவாரங்களுடன் பட்டாபிராய த்யா நம் . 


இடது பக்கத்தில் ஸீதாதேவி , ( மன் பக்கத்தில் 
ஹநுமான் , பின் பக்கத்தில் லக்ஷ்மணன் , இரு பக்கங் 
களிலும் பரதன் , சத்துருக்கினன் , வாயுதிக்கு முதலிய 
கோணங்களில் , ஸுக்கிரீவன் , விபீஷணன் , யுவரா ஜாவான 

ங்கதன் , ஜாம்பவான் , ( இவ்விதமாக இவர்கள் சுற்றிலு 
மிருக்க இவர்களின் ) மத்தியில் , நீலோத்பலம் போன்று 


ஸ்ரீவின் தவ நியி . 


215 


உகரு 


நீல நிறமாக வீற்றிருக்கும் ஸ்ரீராமனை தியாகம் செய் 
கின்றேன் . { நீல நிறம் ) 

சுச . சுய காததி யாகடி. 

( ஹவிஷொதரா சுந்தகலெ ) 
நவா அவல வாழாவி , வி.ஐ வி யொவ நடி 
உக்ஷிணொயூ கரெ வ 20 100 வ . தவாவயல் காெ !! 
வக ய - கர வாகெ 27 ) தாவய கரெ ! 
வில த வகரீகாக்ஷ வணாலவாங்தா ஒஜெ || 

(மொத,வண -8 } 
61. அநந்தமூர்த்தி த்யாநம் 

( பலிஷ்யேத்தரம் அநந்தகல்பத்தில் ) 
புதிய மாந்தளிரைப்போன்ற நிறமுடையவரும் , 
பொன்னிறமான புருவம் , மீசை , கண் இவைகளையுடைய 
வரும் , வலது பக்கம் மேல் கையில் பத்மமும் , அதன் கீழ் 
கையில் சங்கமும் , இடது பக்கம் மேல் கையில் சக்கரமும் , 
அதன் கீழ் கையில் கதையும் தரிப்பவரும் , வெண்தாமரை 
போன்ற கண்களையுடையவரும் , 7 படங்களுடன் கூடிய 
வருமான ( அநந்த மூர்த்தியை) பஜிக்கின்றேன் . 
( கோமூத்திர வர்ணம் } 
காரு . சுய தொவாறுக y . 

{ ஜாமவதெ ) 
களக கொன் , வஷெ தழிடிவாய 

. * ஜாவதவாமிவிவவறவல நாலாய ! 
வமவ ஜெ கவழுவெது,விஷாண வெண் 
இக்ஷரிய J டிவடிவலா மஜாய | 4 1 

( மீறுவண -8 ) 


உகக் 


ஸ்ரீ தகூ நியளி 


216 ) 


65. கோபாலகிருஷ்ண த்யாறம் . 

( பாகவதத்தில் ) 
நமஸ்கரிக்கத் தக்கவனான ஹே கிருஷ்ணா ! நீருண்ட 
மேகத்தைப்போல நீலவர்ணமான திருமேனியையுடைய 
வனும் , மின்னலைப் போன்ற நிறமுடைய ஆடையையணிந் 
திருப்பவனும் , குன்றி மணிமாலை , மயில் தோகைகளை 
சிரஸ்ஸிலணிந்திருப்பதனாலே அழகாக பிரகாசிக்கும் 
முகத்தையுடையவனும் , காட்டுப்பூ மாலையையணிந்திருப்ப 
வனும் , அன்ன கவளம் , பிரம் , மாட்டின் கொம்பு , 
புல்லாங்குழல் இவைகளை தரித்து பிரகாசிப்பவனும் , 
மிருதுவான பாதங்களையுடையவனுமான , 

கோபால 
புத்திரனான உன்னை நமஸ்கரிக்கின்றேன் . ( நீல நிறம் ) 


கூசா . 


கம ஸதா நமொவாறு யா நடி . 

( வாஹராதெ . ) 
விவது வ ஓத த வே . ஸவீக்ஷ ) 

ஹிதடி 
கா " ஆ யெ : ந வாம பாத அ 

emeran | 
யபொஷா.கஜித. தொவ யாயெசு தவ 40 

ஸா ச 

( நீறுவண ) 
66. ஸந்தாந கோபால த்யா நம் . 

( பாஞ்சராத்திரத்தில் ) 
யசோதா தேவியின் மடியிலிருப்பவரும் , தாயின் 
முலைப்பாலைக் குடித்துக்கொண்டிருப்பவரும் , அவளுடைய 
முகத்தைப்பார்த்துச் சிரித்துக் கொண்டிருப்பவரும் , 
மற்றொரு ஸ்தாத்தை நுனிவிரல்களினாலே அடிக்கடி 


217 


ஸ்ரீவிஷு தவ நியா 


2 * 


தொட்டுப் பார்த்துக்கொண்டிருப்பவருமான கோபாலனை , 
புத்திரபாக்கியத்தைக் கொடுப்பவனாக எப்பொழுதும் 
தியாகம் செய்ய வேண்டும் . ( நீல வர்ணம் ) 


காள . 


காம உநமொவாட் யாந .. 

( வாவராதெ ) 
ஈகவணொ UY ஜ , ஸவாறு.காமூஷித : | 
பலவவக்காவ வாலராக பஸ்பமாாக 
உகொடி 28நாஸா வாடியது வெணவராசு | 
ஷொ ஆவஷட கொணொவரித 
: || 2 || 
மொவாறொ 22 நாவொய ஹிேத வாவை 331 
லாவதஜமொவீஹி.சாடிராக்ஷிதாவதாக | ங | 

( ஈக வண -3 ) 


பல 


67. மாதந்கோபால த் பாதர் . 

(பாஞ்சராத்திரத்தில் ) 
சிவப்பான திருமேனியும், 10 கைகளு முடையவரும் , 

ஆபரணங்களையுமணிந்திருப்பவரும் , சங்கம் 1 , 
சக்கரம் 2 , கதை 3 , பத்மம் 4 , பாசம் 5 , அங்குசம் 6 , 
புஷ்பபாணம் ?, கரும்புவில் 8 , ஆகிய 8 ஆயுதங்களை 8 
கைகளில் தரித்து , மற்ற இரு கைகளில் ஆதரவுடன் 
புல்லா குழலை வைத்துக்கொண்டு வாசிப்பவரும் , 16 
இகழ்களுடன் கூடிய பத்மத்தின் மத்தியிலிருக்கின்ற 
ஷட்கோணத்தின் மேலே வீற்றிடிப்பவரும் , புன்முறுவ 
லுடன் பிரகாசிக்கும் முகாரவிந்தக்தையுடையவரும் , 18 
இதழ்களிலுமிருக்கும் கோபஸ்திரிகளினாலே அன்புடன் 
பார்க்கப்பட்டவருமான , இந்த மதக்கோபாலன் ( நம்மை ) 
சார்ப்பாராக . சிவப்பு நிறம் ) 


உகஅ 


ஸ்ரீ தவ நியள் 


218 


காஅ . கம பத யாநம் 

( வானூாதே ) 
பலவ வக வ வா வாஸிஷு 

வாவாகயாமி . 
வித வஜ வெட 0 ஹ m2 m மஜா 

கத்து 

|| 
ஜாளகெ திணெது . இய நறு நிலு ஹார் 

கெயாஷ 
யாயெசு ஷட கொண . ஸகஜரிவஜ ந 

வாணஸஹாாவக || க ! 

( கவண -8 ) 


வில் 8 , 


68. ஸுதர்சந த்யாநம் . 

(பாஞ்சராத்திரத்தில் ) 
சங்கம் , சக்கரம் 2 , பாசம் 3 , பரசு 4 , கத்தி 5 , 
அம்பு 6 , சூலம் ? , 

அங்குசம் 9 , அக்கிரி 10 , 
வஜ்ரம் 11 , கேடயம் 12 , கலப்பை 13 , உலக்கை 14 , 
கதை 15. குந்தம் 16. இவைகளை தரிப்பவரும் , 
பயங்கரமான நெத்திப்பற்களையுடையவரும் , தீச்சுடரைப் 
போன்ற தலைமயிரையுடையவரும் , 3 கண்களையுடையவரும் 
கொழுந்து விட்டெரியும் தீயைப்போன்ற திருமேனியை 
யுடையவரும் , ஹாரம் 

கேயூரங்களை யணிந்திருப்பவரும் , 
ஷட்கோணத்திலிருப்பவரும் , ஸகல சத்துருக்களின் 
பிராணனை யு மழிக்கும் தன்மைவாய்ந்தவருமான 
சக்கரத்தை ( சக்கராள்திர தேவதையான ஸுதர்சந 
மூர்த்தியை ) தியாநம் செய்யவேண்டும் . ( சிவப்பு நிறம் ) 


சுகூ 


சுய வக ய நடி . 
வாணராதே ) 


219 


ஸ்ரீவிதவநியிய 


திய கஜானாமிரவ . ஜலிதலிவிரிவொத் 

கெயாவாஹு 
வி.மாக்ஷ வஜிஜூ உ UOUT.தவி வா தீக்ஷ 

யாராதிரளா 
- வகாஜவாதுமாயா 

லவாத - நு உஹ.த 0 
ஷடசகொணாலுதாஸ , TM நியத நிலு . 

வக , ராஜ , வவளுடி 1 க ! 


69. சக்கராயுத தயா நர் . 

( பாஞ்சராத்திரத்தில் ) 
குறுக்காக ஜ்வாலையையுடைய அக்கிநியைப் போன்ற 
ரூபமுடையவரும் , கொழுந்து விட்டெரியும் தீச்சுடரைப் 
போல மேலே உயர்ந்திருக்கும் கேயூரத்துடன் கூடிய 
கையையுடையவரும் , பொன்னிறமான கண்களையுடைய 
வரும் , பிரகாசமான நாக்கை புடையவரும் , கூர்மையான 
லக்ஷம் ( 100000 ) முனைகளுடனிருப்பதனாலே அதிபயங் 
கரமாக இருப்பவரும், சார்ங்கம் 1 , சக்கரம் 2 , பத்மம் 3 , 
சங்கம் 4. அம்பு 5 , உலக்கை இவைகளை தரிப்பவரும் , 

சத்துருக்களையும் பொசுக்குகின்றவரும் , 
ஷட்கோணத்தின் மத்தியிலிருப்பவரும் , லக்ஷம் ஸுரியனைப் 
போல் பிரகாரிப்பவரும் , மாசற்ற வருமான ( அல்லது மன 
அமைதியுடனிருப்பவருமான ) சக்ர ராஜூன ( தியாகம் செய் 
கின்ரேன் ) (சிவப்பு நிறம் ) 


ஸகல 


எய . கய விஷகலெ யா நடி . 
( வானுாாதெ வா வ ஒழிதாயா ) 


U2வண : உதவிடுஜெ : தஜ- வ 
வக ஷா 2 45 : வீாயலாக ஆலாரி.தக்ஷின 


22 ம் 


ஸ்ரீதவ நீயள 


220 


எக . 


வாடிசூகவிதவாவோடி : கிரீடாஷி லவாறுகாா 
ஜூஷிதொ விஷகவே | க | 

( 8 வண -3 ) 
70. விஷ்வக் ஸந த்யா நம் . 
( பாஞ்சராத்திரத்தில் பாத்ம ஸம்ஹிதையில் ) 
விஷ்வக்ஸேநரானவர் , நீல நிறமுடையவரும் , 4 கை 
களினாலேயும் தர் ஜ , சங்கம் , சக்கரம் , கதைகளை தரிப்ப 
வரும் பீடத்திற்குக்கீழே தொங்கவிடப்பட்ட வலது காலை 
யுடையவரும் , மடக்கிய இடதுகாலையுடையவரும் , கிரீடம் 
முதலிய ஸகல ஆபரணங்களையும் அணிந்திருப்ப 
வருமாவார் . ( நீல நிறம் ) 

கய ஹ சேவ. ( யா நடி ). 

( த , யாநெ ) 
மகாலு ) இலணபூகாதி , 2 ஜ . அ சுரதாஜுலி | 
• 21 அயல, பெயாஜிவாவஜஹ. ஜஜெ | க || 

( லணபூவண -8 ) 
71. ஹநுமான் த்யாநம் . 

( அவருடைய மந்திர த்யாநத்தில் ) 
ஸ்படிகத்தைப் போல் களங்கமற்ற மனமுடையவரும் , 
ஸுவர்ணம்போன்ற நிறமுடையவரும் , 2 கைகளுடைய 
வரும் . கைகளைக் கூப்பி அஞ்சலி பந்தநம் செய்து கொண்டு 
இருப்பவரும் , குண்டலங்களினாலே பிரகாசிக்கும் 
கமலத்தையுடையவருமான ஸபூமானை பஜிக்கின்றேன் . 
( ஸுவர்ண வர்ணம் ) 


முக 


எ 2 . சுய வதுவாரூநெய யா நடி. 

( 2-3 நலஹிதாயா ) 


221 


ஸ்ரீவிஷதவ நியில் 


உசு 


வதுவது . உஹாஹீம் . தி ,வது நயநய தம் | 
கொயை ஆ தீகா கவிவது தெஜஸ்டி | 


ப 


உஷாகராஜவஉ 

நகரீக நெக்ஷண்டி 
கலெக உக்ஷிண . வசு . நாராஹி.ஹ . 

ஹைாதம் 121 
கது , தெஜொவவஷ (வலி.க. ) ஹீஷண 

லயநாடி 
வழிசெ மார , வக வசூ, து dை o e ஹ TA ) 
வாதாலி ) வொர் விஷஜூதாகரத நடி | 
உதா ஷௗகா வது க ys வ பரிவொஜடி 1 


வவஸூதா நர தாவஜா நிவாரணம் | 
ஊ 43 ) ஹயா ந நா வொர O ா.நவாதகாவாடி ! 


வாதிருவடாஜவாகுவவதள ! 
மொகா 
220 உயா நா பாவநிதடி | கூ || 

( லண - வண :) 


( 


UOT 


- 


சுது ( பெபாகெ 2 , 3 , வாடிள வாயாக - பாவி 
வாகாது | ஹ வியாகுலாங் 

உதி பெபாய நீய 
ஹாதி தயாஹி யஜா நாதரே 
" வா வா நா நாரவிஹவ ,மாாட கொலாவதாஜிதழ 

வெஜா.இ.காண திவள நயநாஷெவper நுலூ | 
மஜாெெஜாஸிவெடவயாகஹா. 

கசபாத ந DO 
வடாம வணி ரமௗ அ உயத விவகாசி 

.மய வஹடி x7 5 . 


ஸ்ரீதவ 

நியள 


222 


72. பஞ்சமுக ஆஞ்ஜநேய த்யாநம் . 

(ுதர்சத ஸம்ஹிதையில் ) 
பஞ்சமுகஹநுமாரானவர் , 5 முகங்களையும் , மிக 
பயங்கரமான உருவத்தையும் , 15 கண்களையும் , கோடி 
ஸூரியனைப் போன்ற சரீர பிரகாசத்தையும் , குரங்கு 
முகத்தையும் , சிறந்த வலிமையையும் , 

தெத்திப் 
பற்களாலே பயங்கரமான முகத்தையும் , புருவத்தை நெறிப் 
பதால் கோணலான பார்வையையுமுடையவராவார் . வலது 
பக்கத்திலிருக்கும் முகமானது , நரஸிம்ஹமூர்த்தியின் 
முகத்தைப்போன்ற சிம்ஹ ) முகமுடையதாம் . ( இந்த 
முகமானது ) மிகுந்த ஆச்சரியத்தைத் தரத்தக்கதாம் . 
மிகக்கொடிய தேஜஸ்ஸாலே சூழப்பட்டதாம் . சத்துருக் 
களுக்கு பயத்தையும் , பக்தர்களுக்கு பயநாசத்தையும் 
தரத்தக்கதாம் . 

இவருடைய பின்பக்கத்திலுள்ள முகமானது , கருட 
முகமாகும் . இதன் மூக்கு வளைந்தும் , மிகுந்த ஒளியுடையது 
மாகும் . பாதாள ஸித்தியைக் கொடுப்பதாகும் , பயங்கர 
மானதும் விஷநாசத்தையும் , 

பூதாதி 

நாசத்தையும் 
கொடுப்பதாம் . 

இடது பக்கத்திலுள்ள முகமானது பன்றி முகமாகும். 
இது , கருப்பாகவும் , பிரகாசமாகவும் , சிகைகளுடன் 
கூடியதுமாகும் . 

பூதங்களையுமடக்குவது 
அல்லது அழிப்பதாம் . தாபஜ்வரத்தை நிவிருத்தி 
செய்வதாம் . 

உச்சியிவிருக்கும் முகமானது , குதிரை முகமாகும் . 
இது பயங்கரமானதும் , அஸுரர்களை அழிப்பதுமாம் . ( 5 ) 

* இந்த ஹநுமான் கத்தி 1 , முச்சூலம் 2. கட்வாங்கம் 8 , 

இங்கு ஆயுதங்களைக் கூறும் 6 வது செய்யுளில் 9 
ஆயுதங்கள் தான் கூறப்பட்டிருக்கின்றது . 3 வது பாதத்தின் 
பொருள் தெளிவாக இல்லை . ஆதலால் 2 , 3 , பாதங்களை பாசம் . 


ஸகல 


. 


223 


ஸ்ரீவில - தவ நியில் 


22 


பாசம் 4 , அங்குசம் 5 , மலை , மரம் 7 , கோமுத்திரிகை 8 , 
முண்டம் 9 ( 102 ) இவைகளை தரிப்பவரும் , தேவர்களாலே 
நமஸ்கரிக்கப்பட்டவருமாவார் . ( ஸ்வர்ண வர்ணம் ) ( 6 ) 


எங . 


கய மா ய நடி . 

( மடவாரீயெ ) 
உவெஸத: வ r ுவாகொ : 

சூரதாரூ : | 
லவஜா மதொ ஜூளை யா வ வணி3022-58 || 

ஜ.வொ நாஸ்ரீவ தும நாவெலா நராஜக : | 
விவாஹ வக்ஷயக கதவொ 

விந்தாஸுத : | ங ! 
( வணபவண 8 ) 


73 . 

கருட த்யா நம் . 

( பட்டபாஸ்கரீயத்தில் ) 
விந்தையின் புதல்வனான கருடன் , பக்ஷியின் தோற்ற 
முடையவரும் , நித்திரை அல்லது மாயையை வென்றவரும் , 
அஞ்ஜலிபந்தம் செய்து கொண்டிருப்பவரும் , பூமியில் வலது 
காலை 

(மண்டியிட்டு ) வைத்திருப்பவரும் , சிரஸ்ஸில் 
ஸர்பாபரணத்தை கணிந்திருப்பவரும் , பருத்த கண்டைக் 
கால்களை யுடையவரும் , மனிதனைப்போன்ற கழுத்தை 
யுடையவரும் , நீண்டு 

உயர்ந்த மூக்கையுடைய வரும் , 
மனிதனைப்போன்ற அங்கங்களையுடையவரும் , இரண்டு 
அங்குசம் , யலை , புத்தகம் , கலப்பை மரம் , ஸுதாகும்பம் என்று 
பொருள் படும்படி திருத்திக்கொள்ளவேண்டுமென்று தோன்று 
கிறது . மற்றொரு தியா நததில் கத்தி 1 , கேடயம் 2 , 
புஸ்தகம் 3. அமிருத கலசம் 4 அங்குசம் 5 , மலை 8 , கலப்பை ? 
கட்வாங்கம் 8 , பாம்பு 3 , மரம் 10 இவைகள் தரிப்பதாகக் 
சடறப்பட்டிருக்கிறது . 


22 - 


224 


ஸ்ரீதவ நியள 
கைகளையுடை யவரும் , சிறகுகளுடையவருமாவார் . இவ் 
விதமாக கருடனை கல்பிக்கவேண்டும் . (ஸுவர்ணவர்ணம் ) 

சுய ஸ்ரீகாத வீய யாநடி. 

( பாகா ததை ) 


எச , 


ப 


வ. 


சுவாச லவ -பயாசு ஆலாகா நிலு : 

ஆவாத நொதித 
ஓணஹகவரிவீதகயராயரோ 

தாகெஷீஷவாது 
நா நாக @ M ஹூஷண : காஸஹஸாயாத 

வாணாஸங் 
வாணாதாய வலஹஹவாஹா நி 
ஓவஜலொ ந : ஆ : 1 க | 

( ஈகவண_8 ) 
74. கார்த்தவீரிய த்யா நம் . 

( டாமர தந்திரத்தில் ) 


ஸூரியனைப் போல் பிரகாசிப்பவரும் , ஸூரிய கிரணத் 
தினால் ஒளியுடன் பிரகாசிக்கின்ற ஸுவர்ணமாலையை 
கழுத்திலணிந்திருப்பவரும் , சிவப்பான ஆடையையும் 
தலைப்பாகையையுமணிந்திருப்பவரும் , நாநாவிதமான 
ஆபரணங்களை யணிந்திருப்பவரும் 500 கைகளில் விற்களையும் 
500 கைகளில் அம்புகளையுமேந்திக் கொண்டிருப்பவரும் , 
பூவல்லபனுமான கார்த்தவீர்யார்ஜுன மஹாராஜா 
வானவர் , நம்மை எப்பொழுதும் ஸகலவிதமான 

பயங் 
களிலிருந்தும் காப்பாற்றுவாராக . (சிவப்பு நிறம் ) 
கயவா வூகாராதெரண யா நடி . 

( காத- வியாஜுதகாத ) 
ஸஹஹவா ல UT ஸவாவ . 
ஈகாவா , ராதகிரீடக 3gp ! 


225 ஸ்ரீவிதவதியா 

2.உரு 
வொராரிஷாயே நாராஜிஷ 
யாயெது வாத ஜுவி காத_வீய பழ || க || 

( ஈதவணம்) 
மற்றெருவிதமான த்யானம் . 

( கார்த்தவீர்யார்ஜுத கல்பத்தில் ) 
ஆயிரம் கைகளையுடையவரும் , அம்புகளையும் விற்களை 
யும் தரித்திருப்பவரும் , சிவப்பு ஆடையையணிந்திருப்ப 
வரும் , ரத்நமயமான கிரீடம் குண்டலங்களையணிந்திருப்ப 
வரும் , திருடர்கள் , சத்துருக்கள் , தஷ்டர்கள் , வியாகிகள் 
இவைகளை நாசம் செய்பவரும் , இஷ்டங்களை யளிப்பவரும் , 
மஹாத்மாவுமான கார்த்தவீர்யார்ஜுனை த்யாநம் செய்ய 
வேண்டும் . ( சிவப்பு நிறம் ) 

எரு . சும ..நய யா நடி 

( வடலாகாரீயெ ) 
காவே கத - வ ) வெணாவ , திகொ ஹுவி | 
கஷவாஹு ( வதவாஹு 8 ) வ.கதவம் 

வவடிவிபூஷித: 1 க 1 
வாவவாண காவெ மொஉதிதயாவந : | 
ஈதி : தீதிலய A : பெசிஜயொஜயா 1 2 1 
வதவ ) கதவா வதாவ2 நாஹாா: | 
* வவார காா ) ( லாலா ) காயா 

ஜாயாநொவமா 1 கூ 1 
கெதள த 8 சா : சாய , 8 வதுவாணாயா 

ஹோநு ! 
கா 8 . காது நஸ்ஹி தி ெெபாவாரசா 

( இலண வண- 3 ) 
* காய காகிய . தாலா உதி வாநெ மாவதி தமாதி . 


15 


226 


ஸ்ரீதகூதியள் 


75. மன்மதத்ய நம் . 

( பட்டபாஸ்கரீயத்தில் ) 
காமதேவனை உலகத்தில் நிகரற்ற அழகுடையவனாகக் 
கல்பிக்க வேண்டும் . 8 ( 4 ) கைகளையுடையவனாகவும் , சங்கம் , 
பத்மம் , சாபம் , பாணம் இவைகளையுடையவனாகவும் , 
மதத்தைக்குறிப்பிடும் கண்களை யுடையவனாகவும் கல்பிக்க 
வேண்டும் . 

அவனுடைய மனைவிகளான ரதி , பிரீதி , சக்தி , பேத 
சக்தி என்ற 4 பேர்களையும் , சிறந்த அழகுடையவர் 
களாகவும் , 4 கைகளையுடையவர்களாகவும் , அழகாக 
அமைந்த ஸ்தநங்களையுடையவர்களாயும் கல்பிக்க 
வேண்டும் , 

மன்மதனுடைய ரதமானது பெரிதாக இருப்பதாகும் . 
அதன் துவஜத்தில் மகரமத்ஸ்யத்தைக் கல்பிக்கவேண்டும் . 

சைவாகமத்தில் , தங்க நிறமான மன்மதனை என்று 
கூறப்பட் சென்றது . ( ஸுவர்ணவர்ணம் ) 

5149 உதாதெய யா நடி . 

( தக்க ) 
போராயெ உணி 20 வஜிதா( ra ) 

வண உரவெநகறிலைக்ஷழ. ! 
யாயெசு வந்தா நவராயஸிலெ : 

காமிாவா மறுகாறுசெலெவ க ! 
வாவா - காவலாளிஜெ க்ஷிணெ NAMATH 

ஜாநந லாலா லாரெராஜா தவரகொஞதாலை 
யா நாயாராச , வய வாடிய காலிதா 
உதாதெயொ ஓவிதயவறும் வாத ந 3 

திவாவா | e ! 

(பெதவண ) 
* 2 கைகள் என்று இருக்கவேண்டுமென்று தோன்றுகிறது 


STEFT . 


227 


ஸ்ரீவிதவ நியிய 


? .2.எ 


உதி ஸ்ரீ 8447கவையா வாராவாரகவா நியி வ வகாசி 
விவியவிருகாகித ஸ்ரீ 8 yeq வராயா ஸ்ரீசக 
சாஷராஜஹோராஜவிரவிதெ ஸ்ரீ தகூ நியள வியாடா 
வாஷாதி விலாவ நிரவண நார் 

விதியொவிதவதியி றெஜாதா 


76. தத்தாத்ரேய த்யாநம் . 

( தத்தாத்ரேய கல்பத்தில் ) 
மந்தார மரத்தினடியில் பணி பண்டபத்தில் இருப்ப 
வரும் , ( பக்தர்களுக்கு ) அளவற்ற ஸுவர்ணத்தை 
( செல்வத்தை ) க் கொடுப்பதை முக்கியமாகக் கொண்டவரும் 
தாரித்திரிய மென்னும் காட்டுத் தீக்கு காலமேகம் 
போன்றவர்களான நவநாதஸித்கர்களினாலே சூழப்பட்ட 
வருமான தத்தாத்ரேயரை த்யாநம் செய் வேண்டும் . 

வலது கையில் வியாக்கியாந முத்திரையை தரிப்பவாம் , 
மற்றொன்றான இடது கையை முழங்காலின் மேலே 
வைத்திருப்பதனாலே உயர்ந்திருக்கின்ற தோள்பட்டையை 
யுடையவரும் , தொடர்ந்த தியாநத்தினாலேண்டான 
ஸுகத்தினாலே பரவசமடைந்து அரைக்கண்களை 
கொண்டிருப்பவரும் , பஸ்மத்தைப் போல வெண்மையான 
சரீர காந்தியையுடையவரும் , யானைத்தோலையணிந்திருப்ப 
வருமான தத்தாத்ரேயர் , நம்மைக் காப்பாற்றவா ராக . 
(வெளுப்பு நிறம் ) 
இவ்விதமாக யதுகுல ஸமுத்திரத்திற்கு சந்திரனாக விளங்கிய 
வரும் , சங்கம் , சக்கரம் . முதலிய பற்பல விருதுகளைப்பெற்ற 
வரும் , ஸ்ரீ மைஸுர் ஸம்ஸ்தாநத்தின் மஹாராஜாவாக 
விளங்கியவருமான ஸ்ரீ கிருஷ்ணராஜ மஹாராஜா 
அவர்களாலே தொகுக்கப்பெற்ற ஸ்ரீ தத்வ 
நிதியில் , விராட்புருவாதி விஷ்ணுஸ்வரூப 
நிரூபணமென்னும் இரண்டாவது 

விஷ்ணு தத்வநிதி முற்றும் . 


மூடிக் 


2281 


கய ஸ்ரீதகூ நியள 
தரதீய பரிவ. தவ நிய : 1 


க . 


கம ஹொயாக 
( பவவவாக்ஷரி 8.தெ. ) 


சாத . வாஸ ந S URUTHITAகட வனுவது 

திரணெ 
புழு , வஜ அவ வா wேய A0 

உக்ஷவாமெ வஹ.த. 1 
நாம் வா வ வாடா ஆஷயதவஹ 

ஸாக UNO வாஹோமெ 
நா நாறு.காாயக ஓழிகாணி நில , 

வாவ தீய நாஜிக 

( பெரதவண_8 ) 
ஸ்ரீ தத்துவதிதீயில் 
மூன்றாவது சிவதத்வநிதி . 


1. மஹேசுவா த்யாநம் . 

( சிவபஞ்சாக்ஷர மந்திரத்தில் ) 
மன அமைதியையடையவரும் , சிரஸ்ஸில் சந்திரனை 
தரிப்பவரும் , 5 முகங்களை 

முகங்களையுடையவரும் , கண்களையுடைய 
வரும் , வல துபக்கம் கைகளில் சூலம் 1 , வஜ்ஜிரம் 2 , கத்தி 3 , 
பரசு 4 , அபயம் 5 இவைகளையும் , இடது கைகளில் , பாகம் 6 , 
பாசம் 7 , மணி 8 , பிரளயகாலாக்நி 9 , அங்குசம் 10 , இவை 
களையும் வஹிப்பவரும் , நாநாவிதமான அலங்காரங்களை 
தரிப்பவரும் , ஸ்படிகம் போன்ற சரீர காந்தியையுடைய 
வருமான பார்வதீபதியான ஸ்ரீ பரமேசுவரனை நமஸ்கரிக் 
கின்றேன் . (வெளுப்பு நிறம் ) 


229 


ஸ்ரீவதவநியி 


உ உக 


சுய மளரியா நடி 

( நாவிஹவராவாடி ) 
மளரி தாவாரா ஷெ i வெணா 

ஆதிகா சீவி | 
வரயாகாவதுஜா காயபா நெவீ 

ஹி , ஹாஸநெ லூா | க | 


ஸிஹாவ நெ 2 wr8 கத - வ ) க 80 , 

வாா கணிபூகம் 1 
கஷவகு ஹோலாமா கணி காயா 

வஹிதா 121 


வி நாயகவடிாஸீ.நா தெவீ காய_ா 8 ஹாஹுஜா | 
வரஹஞாலு கர காய - தலார க 200 | 


4 க்ஷிணெ யாவரொ ைகெயவாதவஹிலடி 
வா 8ெ z3J-தவட : காய -33 தயா ராஜ நெடநாஹாஃ | 


தவா சு நள காள காயள விவயாாவிதி | 

( வாகதவண - 3 ) 


2. கேௗரீ த்யாநம் . 

(ந்ருஸிம்ஹ பிராஸாதத்தில் ) 
கௌரி தேவியானவள் . வெளுப்பு ஆடையை அணிந் 
திருப்பவளும் , நிகரற்ற அழகுடையவருமாவாள் . இந்த 
பார்வதீ தேவியைத்தனித்துக் கல்பிக்கவேண்டும் . இவள் 
4 கைகளையுடையவளும் , ஸிம்ஹாஸநத்தில் வீற்றிருப்ப 
வளும் , அழத நிறைந்தவளுமாவாள் . R ஹாஸநத்தில் 
அழகான கர்ணிகையுடன் கூடிய அஷ்டபத்திர கமலத்தைக் 
கல்பிக்கவேண்டும் . அந்த கர்ணிகையில் மிகப்பெருமை 


ஸ்ரீ தவ நியள 


230 


யுடன் தனக்கு நாயகனில்லா தவளைப்போன்றவளும் , 
பெருமை வாய்ந்த கைகளையுடையவளுமான தேவியை , 
நன்கு உட்கார்ந்திருக்கும் வடிவத்துடன் கல்பிக்கவேண்டும் . 
ஹே கிருஷ்ணா ! வளுடைய வலது கையில் கேயூரத்தின் 
(தோள்வளையின் ) ஓரக்காலைப் போல பிரகாசிப்பதும் , நீண்ட 
காம்புடன் கூடியதுமான அழகிய கமலத்தைக் கல்பிக்க 
வேண்டும் . இடது கையில் மனதைக்கவர்ந்து விளங்கும் 
அமிருதக்கடத்தைக் கல்பிக்க வேண்டும் . அவளுடைய மற்ற 
2 கைகளிலும் பில்வ ( பலத்தையும் சங்கத்தையும் கல்பிக்க 
வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது . ( மரகதவர்ணம் ) 


in . 


காய ஹோெெகஜாஸ்தியரநடு 
( வாக TUOSTS தாய 79ுவடிகாலெ ) 


UTJ ணுத வராஹணா ? வெ . முஹுஹதா 

வா 
கஹி மெ UT/U ? 9.மெ 2 பாது ெெகலு. ஸ 

வவ..க : க 


விலாவலை மாணவாய ) ஸலகமெகௗவி நஃ ! 
வாவெ . யொ நா.நா ) வ விாககொ 


ஔளுத தெ 2 Papa ) ஜெய 29 ஜெ.த x : ! 
நவர F2 ) தல யெ ) விவா ? 52 x 
தகாறய : 2 ஹெ Ura ) -நா ART 2 வின்கம் ! 
ஷாகாரமாவராடாறுவஹீEL- ராது , 14 ! 
தயா ஸிஹாஸநெத்த, ஹோம் ஜு 

ஸாலிவ : | 
ஆகவொஜாவா வனவிலுவொற்றும் 16 ! 


231 


ஸ்ரீவேதவதிய . 


உங்கி 


wJ த.நா நாயயொஜாலி வகாபக்காதை : ! 

நாகாஸுஜாதஸ்ரீநாலுவிய மெஜாஜ08 | • { 
விவிதூாதவ தநுஷணொவி ஜூஷித : | 
கநெககொய்ய பாலும் வாகா நதவி , ஹஃ || எ ! 
கவாகரத்து ஸ்ரீ அக்ஷயக்ஷணவஜித3 | 
யதொ வாவொ நிவத- தெ கஷாவ ) நவா வஹ | 
ஜாதாயகடாஜடே : வாரெவாவிபூஷித : ! 
வலொல் விதவலவாஜ : வாஷயஜெகாவவீதவாது 
கவானமாயாயாரீ அவாவவ பாவாாவரத | 
ஆதிவது தி.நய ந : வதஸவாய 

-23 10 || 
வலாய- உக்ஷிண வா ? ) கதுயிகூெத ) வடி | 
கலுயா வக , 

பாலெ வடகவாணன் மாஜெ | 
வவதாரா வாவாஸவஷமாது ! 
வகமாக்ஷாவா ரிகா 320 கள | க 2 || 
வஜ.க தாஜிஷா கவ , வி.லிவான கடி 
வதுவிதிஹிஹெெஜ உயாநொ உக்ஷிெெண : 

ெெஹ: கங !! 


1 


வாவாவள மலவா வெடவாராவாரீயாது ! 
84, T TO வாடா வீணா அவலடி ! 


கவாறு22வடா ம Y ) வசிவாகவி | 
வறு வடவ வெகு க 2020 @ ஹுதாாகள | 
சுதரீ. 8. வி 2200 விலுகாெெயாகரோ : 


| 


உஉ 


ஸ்ரீதவ நியள 


232 


மஹாநு லாவலொய ராஜதெதது 

வவபதெகசு ! 
( பெ.தவண -8) 


3. மஹா கைலாசழர்ததி த்யாநம் . 
( ஸ்காந்தம் சங்கரஸம்ஹிதையில் உபதேச காண்டத்தில் ) 

ஹே பிராம்ஹணர்களே ! எல் லோரும் மிகச்சிறந்ததும் 
மிகவும் ரஹஸியமுமான விஷயத்தைக்கேளுங்கள் . 

மேருபர்வதத்திற்கு வடக்கு பாகத்தில் பெரிதான 
கைலாஸ பர்வதம் இருக்கின்றது . இந்த மலையானது 
அம்பிகையுடனும் பக்தர்களுடனும் கூடிய சந்திர சூடனான 
பரமேசுவரனுடைய வாஸஸ் தலமாகும் . அது , 20 கோடி 
யோஜனை விஸ்தாரமுடையதாகும் . ஹே அந்தணர்களே ! 
இதனுடைய உயரமானது , விஸ்தாரத்தைப் போல இரண்டு 
மடங்கு உடையதாகும் . அகனுடைய மத்திய பாகத்தில் 
நவரத்நமயமானதோர் சிகரமிருக்கின்றது . அங்கு , நாநா 
விதமான ரத்தங்களினாலும் விசித்திரமான , பரமேசு 
வானுடைய ஆலமிதக்கின்றது . அது , பிராகாரங்கள் , 
கோபுரங்கள் , சந்துகள் , வலபிகள் , ( வளைவுகள் ) இவை 
களுடன் விளங்கிக் கொண்டிருக்கின்றது . 

( 4 ) 
அங்கு மலர்ந்த தாமரை மலர்களைப்போல சிறப்பாக 
பிரகாசிக்கின் 

பற 25 முகங்களாயுடையவரும் , நாநாவித 
ஆபுதங்களுடன் விளங்குகின்ற 50 கைகளையுடையவரும் , 
மலர்ந்த செந்தாமரை மலரைப் போன்ற சோபையுடன் 
கூடிய தொப்புளுடனும் , 2 கால்களுடனும் பிரகாசிப்ப 
வரும் , விசித்திரமான ரத்தினங்களாலிழைக்கப்பட்ட 
ஆபரணங்கணயணிந்திருப்பவரும் , நேகம் கொடி 
ஸுரியனைப்போன்ற பிரகாசமுடையவரும் , பரமாநந்த 
மயமான ஸ்வரூபமுடையவரும் , அப்ராகிருதமான ( தேஜோ 
மயமான ) சரீரமுடையவரும் , ஸர்வைசுவரிய ஸம்பன்னரும் 


ஸ்ரீபலிவ தவ நிய : 


உங்க 


233 


காலை 


லக்ஷ்யலக்ஷணங்களற்றவரும் , ( லக்ஷணங்களாலே நிர்ணயம் 
செய்ய முடியாதவரும் ) வாக்குக்கும் மனதுக்கும் 
எட்டாதவரும் , கங்கை தவழும் ஜடாபாரத்தைதரிப்பவரும் , 
சந்திரரேகையை ஆபரணமாக அணிந்திருப்பவரும் , ஸகல 
அங்கங்களிலும் திருநீர் பூசிக்கொண்டிருப்பவரும் , ஸர்ப 
யஞ் ஜோபவீதத்தையணிந்திருப்பவரும் , கபால மாலையை 
தரிப்பவரும் , புலித் தோலாடையையணிந்திருப்பவரும் , 
ஒவ்வொரு முகத்திலும் 3 , 3 கண்களுடையவரும் , பக்தர் 
களின் ஸகல காரிய ஸித்தியையுமளிப்பவருமான மஹா 
சம்புவான ஸதாசிவன் , ஸிம்ஹாஸநத்தில் வீற்றிருக்கின்றார் . 
அவர் , வலது காலை நீட்டிவைத்துக்கொண்டும் , இடது 
மடக்கி 

வைத்துக்கொண்டும் , வலது பக்கத்தி 
லிருக்கின்ற 25 கைகளிலும் அபயம் 1 , சக்கரம் 2 , சூலம் 3 , 
டங்கம் ( உளி ) அல்லது மண்வெட்டி 4 , பாணம் 5 , கதை 6 , 
பத்மம் 7 , கத்தி 8 , தோமரம் 9 , சக்தி 10 , பரசு ( மழு ) 11 , 
பிராஸம் 12 , பந்தகம் ( ஸர்பம் ) 13 , கலப்பை 14 , 
அங்குசம் 15 , ஜபமாலை 16 , கரிகை ( சிறிய கத்தி , 17 , 
துவஜம் ( பாவட்டா) 18 , தண்டம் 19 வஜ்ஜிரம் 20 , குந்தம 
( கடப்பாரை அல்லது குந்தாலி ) 21 , அஸ்திதம்ஷ்ட்ரம் 
( பனை மட்டையை போல பற்களுடன் கூடிய எலும்பு ) 22 , 
கிரகசம் ( ரம்பம் ) 23 , பிண்டி 24 , பாலம் 25 , என்னும் 25 
ஆயுதங்களையும் , இடதுபக்கத்திலிருக்கின்ற 25 கைகளிலும் 
வரதம் 1 , வில 2 மான் 3 , சங்கம் 4 , கேடயம் 5 , பாசம் 6 , 
பரசு 11 ம் கோடரி ) 7 , முத்கரம் 8 , உடுக்கை 9 , மணி 10 , 
ருத்திர வீணை 11 , புஸ்தகம் 12 , கபாலம் 13 , முண்டம் 
( த ) 14 , கட்வாங்கம் 15 , புசுண்டி 16 , பரிகம் ( லோ ஹ 
முகமான ஆயுதம் ) ? , பலகை 18 , பட்டஸம் பட்டயம் ) 19 , 
பிரம்பு 20 , கமண்டலம் 21 , அக்கிரி 22 , கத்தரிக்கோல் 23 , 
உலக்கை 24 , மயில் தோகை 25 , என்னும் 25 ஆயுதங்களை 
யும் தரித்துக்கொண்டிருக்கின்றார் . இத்தகைய மஹாஸதா 
சிவன் , அந்தக்கயிலயங்கிரியில் விளங்கிக்கொண்டிருக்கின்றர். 


2341 


உச் 


ஸ்ரீதவநியள 


கய வாதிராஜாவொரதி- யாநடி. 

( பவதவாதாகரா ) 


வா கவசு வபஷா நந ஜாதி -ஜயதடி ! 
ஐடாகேடயக திரணெ வரபெலவாடிாக 1 
கலுயவறுதுவக 2ுகர தயா ! 
உபா நஷிைவாணள வா . வ . கவானுக ! 121 
ஜதா ந yro காது ஹ w.ATIO வாக்ஷஜாலிகாடி ! 
வட ஐ வா ெெவவ உயா நா உக்ஷிணெ : 

கரெட் | நா 


வா வ வறுகள் வெவ 40 50 வா வாடா 
நா ம.மி. 8J ம , வடTO My கஹகடி ச | 


ரத வ க க ஸ வஸக தயா | 
வனதாயுயலயக ஜோஹாவிஹூஷிதம் ( ரு || 


காறு ) யிரஸி ஹித ஸவாலுயவூ 1 

( நீவைண -38 ) 


4. துவாதிரிம்சாத் ( 32 ) புஜ அகோர தயாநம் . 

( சிவதத்துவ ரத்நாகரத்தில் ) 
இந்த அகோரர் , ஒரே முகமுடையவரும் எப்பொழுதும் 
ஆநந்தமயமானவரும் , 32 கைகளையும் , ஜடாமகுடத்தையும் , 
3 கண்களையுமுடையவரும் , சந்திரனை சிரஸ்ஸில் தரிப்ப 
வரும் , வலது கைகளில் அபயம் 1 , கத்தி 2 , சூலம் 3 , 
சக்கரம் 4 , உடுக்கை 5 , எலும்பு 6 , அப்பு 7 , கதை 8 , 
பத்மம் 9 கபாலம் 10 , ஜ்ஞாநமுத்திரை 11 , குந்தம் 12, 
அங்குசம் 13 , ஜபமாலை 14 , கட்வாங்கம் 15 , பரசு 16 , 


235 


ஸ்ரீபவதவ தியிர 


இவைகளையும் , இடது கைகளில் வரதம் 1 , பலகை 2 , 
உளி 3 , பாசம் 4 , முத்கரம் 5 , ஸர்பம் 6 , அக்கிநி 7 , 
மான் 8 , மணி 9 , வில் 10 , கடி ஹஸ்தம் ( இடுப்பில் கை ) 11 , 
ரத்தம் 12 , ஆம்பல் 13 சலசம் 14 உலக்கை 15 , 
புஸ்தகம் 16 இவைகளையும் தரிப்பவரும் , கபந்த மாலையை 
தரிப்பவரும் , காலமுண்டனுடைய சி ) ஸ்ஸில் இருப்பவரும் , 
எல் லோருக்கும் அபயத்தைக் கொடுப்பவருமாவார் . ( லே 
நிறம் ) 
சுய உ U ஜுஜாவொரதி.. யா.ந .. 

( வாஹராதெ ) 
வா 28. வல்வெடள வாணாராக ! 
UT00 கவாலுயவாள உயதஜிஷ 91 க ! 
தி . ஜொவ ந- ஹீஷணா நீறாம | கவால re I 
கபூஷிதலைவாம் . தலவொரவாஸஹெ ! 

( நீறுவன : -8 ) 


5 தச புஜ அகோரத்பா நம் . 

(பாஞ்சராத்திரத்தில் ) 
பரசு 1. உடுக்கை 2. கத்தி 3 , கேடயம் 4 அம்பு 5 , 
வில் 6 , சூலம் 7 , 

சூலம் 7 , கபாலம் 8 , அபயம் 9 , வரதம் 10 , 
இவைகளை தரிப்பவரும் , விரும்பியதையளிப்பவரும் , 
3 கண்களையும் , பயங்கரமான முகத்தையும் , நீலகிறமான 
சரீரத்தையுமுடையவரும் , சிவப்பு வஸ்திரத்தை தரிப்ப 
வரும் , பெல் அங்கங்களிலும் ஸர்பங்களை ஆபரணமாக 
அணிந்திருப்பவருமான ஸ்ரீ அகோர மூர்த்தியை 
உபாஸிப்போமாக , ( நீலநிறம் ) 
கய 2 ஹா கரவலதெ 2 ஹாகாறு மாநடி . 

( மூலிதொவாவ நெ ) 


உசு 


ஸ்ரீதவ 

நியள 


236 


அஹாகாவெவ நல காஜாவி.மி தவிஹ | 

கேது கயாரீவஷாணவிவொது ந : | க ! 
ஆஹாஃவஷகெவண விவது வியாலாவடி 
8 ஹாகாலீ , வ நா ar8 நஜா -பாவோஜயது 121 

ஹாஸந Marn : காணகன நாதக ! 
காறு .J5 )ுெெவயகஷ்வஜொகெகலக்ஷ 81 
நாஜிதாயா நஸவஞொ அதாவஜநொசூக 
விதங்து அஜிதாகெஷாயஷொ வபுவ - தாட 

( நீ @ வண -3 ) 


| 


6 , மஹாகாளியுடன்கூடிய மஹாகால த்யா நம் . 

( லலிதோபாக்கியாநத்தில் ) 
மஹாகாலரானவர் , மேகம் போன்ற நீலகிற முடையவ 
ராவார் . காளிகாதேவியை ஆலிங்கநம் செய்து 
கொண்டிருப்பவராவார் . நீலகிறமான சட்டையையணிந் 
திருப் வராவார் . மதத்தினாலே சிவந்த கண்களையுடைய 
வராவார் . பி. நம் ஹாண்டமாகிய பாநபாத்திரத்தில் 
நிறைந்தி நக்கின்ற விசுவரஸமாகிய ஆஸவத்தை ( மதுவை ) 
அருந்துகிறவரும் , நீருண்ட மேகம் போல நீலநிறமாக இருப்ப 
வளும் ஆசை நிறைந்த மனமுடையவளுமான 

மஹா 
காளியை கடைக்கண்ணால் பார்ப்பவரும் , அழகாக 
அமைக்கப்பட்ட ஸிம்ஹா ஸகத்தில் 

வீற்றிருப்பவரும் , 
காலன் , மிருத்ய முதலியவர்களுடனிருப்பவரும் , ஸகல 
லோகங்களையும் 

ஒருவராகவே அழிப்பவரும் , லலிதா 
தேவியை த்யாநம் செய்பவரும் லலிதையை பூஜிப்பதில் 
உத்ஸாஹமுடையவரும் , ஸ்ரீ லலிதையின் பக்தர்களுடைய 
ஆயுஸ்ஸை மேன்மேலும் விருத்தி செய்பவருமாவார் . ( நீல 


நிறம் ) 


237 


ஸ்ரீனிவாதவநியி 


உன 


எ . 


கயசுத J த ஜய யா நடி. 

( காரணா மசெ ) 
வஜொவரிஷாசு மலைவா நவிராஜி.தடி ! 
வரவண - ஹ வ வராதவசகஜாயாடி | க ! 
யொம ஜெகவவலாயாஹழவயாநிதம் 
சதாவண . க நக்கபாவகா இயழ || உ | 
வெ w.re ஓயழிநெ வவலவி . மஜடாயாடி 
நாமாவாணல Y ஷ நா மயஜெகாவவீதி நடி | ங ! 
வாவரவ.வாய . வெவ ) மகாகவிரடி | 
ஷலா ஹெவி ந y ? 8J த ஜயஜி . வாசு || 

(ுல , வண 3 ) 


| 


7. அமிருதமிருத்யுஞ்ஜய த்யா நம் . 

( காரணாகமத்தில் ) 
சந்திர பிம்பத்தில் பத்மாஸநத்தில் வீற்றிருப்பவரும் , 
சந்திரனைப் போன்ற சரீரகாந்தியையுடையவரும் , 
அமிருதத்தை பெருக்கிக் கொண்டிருக்கும் சந்திரகலையை 
தரிப்பவரும் , யோகமுத்திரையில் ஸம்பந்தித்த உதடுகளை 
யும் , இரு கைகளையுமுடையவரும் ,, அமுதம் நிறைந்த 
ஸுவர் கலசத்தை இரு கைகளில் வைத்துக்கொண் 
டிருப்பவரும் , ஸூரியன் , சந்திரன் , அக்நி , ஆகிய நேத்திரங் 
களையுடையவரும் , சேர்த்துக்கட்டப்பட்டிருக்கின்ற பொன் 
னிறமான சடைமுடியையுடையவரும் , நாநாவிதமான 
ஆபரணங்களையணிந்திருப்பவரும் , ஸர்பத்தை யஜ்ஞோப 
வீதமாக அணிந்திருப்பவரும் , புலித்தோலாடையையணிந் 
திருப்பவரும் , பக்தர்களிடத்தில் தயையுடையவரும் , திரு 
நீரைப் பூசிக்கொண்டிருப்பவரும் , துன்பமுற்றவனைக் 


A. அ 


ஸ்ரீதவ நியள 


238 


காப்பாற்றும் தெய்வமுமான மிருத்யுஞ்ஜய மூர்த்தியை 
ஸ்மரிக்கவேண்டும் . ( வெளுப்பு நிறம் ) 

கய நீருகணயா நடி 

( வாஹராமிக .) . 
ஜடாவகையா நாய . லொழிஹூஷணபூஷிதம் 
கக்ஷானா வ . அ கவாறு ) உயத காெ : 1 


வடாமவி வதுாஸ வலா நல வாவாவ 8 வ 
திணெ சூஜே நிறய வாளாகவ J ஷல , | 2 || 
வலாயகாயீஷாதார நிறுகஹ ஓஜெ 1 

( காணவண 48 ) 


8. நீலகண்டத்யாநம் . 

(பாஞ்சராத்திரத்தில் ) 
சடைமுடியில் சந்திரனை தரிப்பவரும் , ஸர்பங்களை 
ஆபரணங்களாக அணிந்திருப்பவரும் , ஜபமாலை , சூலம் , 
கபாலம் , கட்வாங் தங்களை கைகளிலேந்தியிருப்பவரும் , 
5 முகங்களையுடையவரும் , புலித்தோலாடையணிந்திருப்ப 
வரும் , 3 கண்களையுடையவரும் , பாலஸூரியனை போன்ற 
சரீரகாந்தியையுடையவரும் , 

ஆராதிப்பவர்கள் 
விரும்பியதையளிப்பவருமான ஸ்ரீ நீலகண்ட மூர்த்தியை 
வணங்குகிறேன் . ( அருணவர்ணம் ) 


தன்னை 


க. 


கய TA) W.நடி. 

( வானூராதெ ) 
ெெகனாவாலு . வதுவது ஷெவாயு 

தினொவ நடி 
நீறு கண லவ - ஷ வாவ வாவராவரத ! 


239 


ஸ்ரீ பவேதகூ நியா 


உங்க 


| 


கூக்ஷானாவாாஹீதிகாைலக்காடு 
வ.ம.மாஜடாஜூட• T த- ஆண ere) மடி | 

( பொதவண -38 ) 


9. ருத்திரமூர்த்தி த்யாநம் . 

பாஞ்சராத்திரத்தில் ) 


கைலாச 


மலையை போன்றிருப்பவரும் , 5 முகங்களை 
யுடையவரும் , தேவியுடனிருப்பவரும் , 3 கண்களுடைய 
வரும் , நீலகண்டனும் , ஸர்பங்களை ஆபரணங்களாக அணிந் 
திருப்பவரும் , புலித்தோலாடையையணிந்திருப்பவரும் , 
ஜபமாலை , வரதம் , அபயம் , கமண்டலங்களினாலே 
அலங்கரிக்கப்பட்ட 

| யுடையவரும் , சந்திரனையும் 
கங்கைடையும் ஜடையிலணிந்திருப்பவருமான ஸ்ரீருத்திர 
மூர்த்தியை வணங்குகிறேன் . (வெளுப்பு நிறம் ) 


.. 


கம லவரிவாரொ re ஹெ FT மாநா. 

காரணா,மலே ) 


வா ெெொறுத வு வரஷஷ : வாசு 

ஸுடிய : 
தெரி வியிரீ வா யொ : வாயாவி 

கொணெஷவ 
SJol நாடிவாணெெஜாவமஜாஸ ) 

ஜவீரெரா 
பெரஹ, வலராஜகொசுவி. To 

ஒஜெ வாக! 

( தெவண -8 ) 


10. பரிவாரங்களுடன் உமாமஹேசுவர த்யா நம் . 

( காரணாகமத்தில் ) 


உச 


ஸ்ரீதவ நியௗ 


240 


இட 

டது பக்கத்தில் பார்வதி தேவியும் , எதிரில் விருஷப 
தேவரும் , பின்பக்கத்தில் இந்திரன் முதலிய தேவர்களும் , 
பக்கங்களில் விஷ்ணுவும் , பிருஹ்மாவும் , வாயுதிக்கு 
முதலிய கோணங்களில் பிருங்கீ , நாரதர் , பாணாஸுரன் , 
பைரவர் , சஜமுகன் , ஸுப்ரம் ஹணியர் , வீரேசுவரர்களும் 
( சூழ்ந்திருக்க ) மத்தியில் வெண் தாமரை மலரைப்போல் 
வெளுப்பான சரீரகாந்தியுடன் வீற்றிருக்கும் 
ஸ்ரீபரமேகவரனை ஸேவிக்கின்றேன் . ( வெளுப்பு நிறம் ) 

கம லாவதி யா நடி 

( காரணா ம ) 
ெெகஜாெெபொறிவர தி.ஜ.மகஜ நிக், 
மளரீ நிவெ ) க.நகா விதாதவீ ! 
த தாவஷ பபொவா த 0 
உெவா : ஆஜொஷயெzுலுஜதி வவொக ! 


கக. 


ஆஹா தாஜயரா ஹாரிஷவடஹொ 

வீணாகரா ஜாதீ 
வ .20 ஜயதள ஜொஹாகாள 

ஜாதyாயலொளை வள ! 
மாகள து நாஉள லாஜள 

நரீ குராலயா 
பொஙதகா : ஓபலாவ 8 நித0 நாட ) 

ஸ er வாத ந : 121 
( மளாவண -3 ) 


11. ஸபாபதி த்யாநம் 

( காரணாகமத்தில் ) 
பிரதோஷ காலத்தில் கைலாச பர்வதத்தின் சிகரத்தில் , 
ரத்தினங்களை பதுப்பித்த ஸுவர்ணபீடத்தில் , ஸகல ஜகத் 


241 


ஸ்ரீவை தவ நியி . 


உசக் 


கானம் 


திற்கும் தாயான ஸ்ரீ பார்வதி தேவியை இருக்கச் செய்து 
நர்த்தகம் செய்கின் 

ற 

ஆதிபுருஷனான சந்திரசேகரனை 
தேவர்கள் யாவரும் வணங்குகிறார்கள் . 

எந்த நடநத்தில் , பிரம்ஹா தாளம் போடுகிறவராகவும் , 
விஷ்ணு படஹ 

வாத்தியத்தை வாசிப்பவராகவும் , 
ஸரஸ்வதீதேவி வீணை வாசிப்பவளாகவும் , பிரகாசமான 
கைகளையுடைய ஸூரிய சந்திரர்கள் புல்லாங்கு முலை 
வாசிப்பவர்களாகவும் , தும்புருவும் , நாரதரும் 
செய்பவர்களாகவும் , நந்திகேசுவரனும் குமாரனும் 
மிருதங்கம் வாசிப்பவர்களாகவும் , பரமேசுவரன் நர்த்தநம் 
செய்பவராகவும் இருக்கின்றாரோ , அப்படிப்பட்ட 
பரமேசுவரனுடைய ஸ்வபாவஸித்தமான நாட்டியமானது 
எப்பொழுதும் நம்மைக் காப்பாற்றவேண்டும் . (வெளுப்பு 
நிறம் ) 
சுய தொஜாதாவது தியாகம் 

(ெெசாவெ காரணாமச ) 


கஉ . 


சூரஉள ஜெயாஜாத யாகம் 
நொ வழிகாவஹாலொ 
வெவாக்ஷஜாறாவாவாலுயார்கள் 
தக்ஷதுவ- # உாஆவாவ : 
வாசொயிஜாதொடவதா தீவாடி | க | 

( நெதவண-3 ) 
ஸத்யோஜாதாதி பஞ்சமூர்த்தி த்யாநம் . 

( சைவம் காரணாகமத்தில் ) 

12. ஸத்யே ; ஜாத த்யாநம் . 
முல்லை , சந்திரன் , சங்கம் , ஸ்படிகம் இவைகளைப் 
போன்ற வெளுப்பான சரீரகாந்தியையுடையவரும் , வேதம் 


16 


உசஉ 


ஸ்ரீதவ 

நியள 


242 


கங் . 


( புஸ்தகம் ) ஜபமாலை வரதம் , அபயங்களை அடையாள 
மாகக் கொண்டவரும் , 3 கண்களையுடையவரும் , 4 முகங் 
களையுடையவரும் , மிகப் பெருமைவாய்ந்தவருமான 
ஸதயோஜாத மூர்த்தியானவர் , மேற்கு திக்கில் என்னைக் 
காப்பாற்றுவாராக . ( வெளுப்பு நிறம் ) 

சுய வாவெவ யாநடி . 
வாராக்ஷஜாவாலயடகஹ : 
வரொஜகிஜுவலகா நவண : | 
பொவ நரா வதுவொ ஜா . 
வாயாடிவா வி வாஷெவ : || க || 

( கூநகவண 3 ) 


கச . 


13 

வாமதேவ த்யாநம் . 
வரதஹஸ்தம் , ஜபமாலை , அபயஹஸ்தம் , உளி அல்லது 
மழு , இவைகளை 

கைகளில் தரிப்பலரும் , பத்மத்தின் 
குஞ்சத்தைப் போன்ற நிறமுடையவரும் , 3 கண்களையுடைய 
வரும் , அழகான 4 முகங்களையுடைய வருமான வாமதேவ 
மூர்த்தியான வர் , வடக்கு திக்கில் காப்பாற்றுவாராக . 
( தங்க நிறம் ) 

காய கவொரயா நடி 
கூவெயாகராவா 

கவாறுகாக்ஷணாழ் உய ? ! 
வதுவொநீவிஜிணெகு 
வாயாடி வெயாரோ விரி உக்ஷணாடிக 

( நீனுவண -3 ) 
14. அகோர தயாநம் . 
கோடரி , வேதம் ( புஸ்தகம் ) அங்குசம் , பாசம் , குலம் , 
கபாலம் , உடுக்கை , ஜபமாலை இவைகளை தாப்பவரும் , 


243 


ஸ்ரீவதவநியில் 


4 முகங்களுடையவரும் , நீலநிறமானவரும் , 3 கண்களை 
யுடையவருமான அகோரமூர்த்தியானவர் , தெற்கு திக்கில் 
காப்பாற்றுவாராக. ( நீலநிறம் ) 

கரு . சுய தரஷ யா நடி . 
வவ விசுக.நகாவலாலொ 

விதாவாாஹீதிகமாரவாணி : | 
வதுவதஷஜிணெகு,: 
ஜாவா ஜிதொ க்ஷ 5 212 ஜஸ , | க ! 

( க.நகவண_3 ) 
15. தத்புருஷ த்யாநம் . 
மின்னுகின்ற மின்னலைப்போலும் ஸுவர்ணத்தைப் 
போலுமிருக்கின்ற சரீரகாந்தியையுடையவரும் , வித்தியை 
( புஸ்தகம் ) வரதம் , அபயம் , கோடரி இவைகளை கைகளில் 
வஹிப்பவரும் , 4 முகங்களையுடையவரும் , ( ஒவ்வொரு 
முகத்திலும் ) 3 கண்களையுடையவருமான தத்புருஷ மூர்த்தி 
யானவர் , கிழக்கு திக்கிலிருந்து கொண்டு என்னை 
எப்பொழுதும் காப்பாற்றுவாராக . ( தங்க நிறம் ) 

சுய மரமாநயாந . 
வெடாலுயெஷாகாவாட்டாக 

கவானாகாக்ஷகபவாணி | 
R.துதி : வனம்- வொவதா நா 
OTOா ந ஊ g -30 வாஆகாஃ || 5 || 

( பெ.தவணம்) 
16 . ஈசாந த்யாநம் . 
வேதம் ( புஸ்தகம் ) அபயம் , வரதம் , அங்குசம் , பாசம் , 
டங்கம் , (உளி ) கபாலம் , உடுக்கை , ஜபமாலை , சூலம் , இந்த 


கசு . 


ஸ்ரீதவநியள் 


244 


10 ஆயுதங்களையும் 10 கைகளிலும் தரிப்பவரும் , 
வெளுப்பான சரீரகாந்தினயயுடைய வரும் ,, 5 முகங்களை 
யுடையவரும் , மிகுந்த பிரகாசமாக இருப்பவருமான ஈசாரு 
மூர்த்தியானவர் , மேலே 

( ஆகாச திக்கில் ) என்னைக் 
காப்பாற்றுவாராக . ( வெளுப்பு நிறம் ) 
H19 லவதாவை 2 தி லாவாணி . 

( ெெசயவெ காரணாம செ ) 

ததாஉள சூ நந்தாவை யாநடி. 
* வதஜ, திரணென், வவரிதடை " நிதடி 
மளாவண ஸகாய க லஹிவிஸeB தடிாக !! 


57 . 


உளவள உக்ஷிண( வாலெதய தரேயே - வ . 

ஜடாயாம் 
உக்ஷிணெ ஜடாமெ து ஜாகவா வரிவித 
வாகேணெ- , வருவரதா க்ஷிணெ நசுகு 
லவ J லாணஸயவவீதலங்க ங ! 
வாவாஜி.நாவரொவெத வாடிகிரகிணிகாய தா ! 
வூலாரிதலீஜ, வா 8ெ உக்ஷிணெ யஹலக 1 
22ு , லவ ஹலெவ, 

உய ( ச ) | 
வசூ . து உக்ஷிண . வாவலாரொவரி வித 
ஊயம, வாவாடி " வாடா உக்ஷிணாநம 
சூ நாதாவைஜொக 

( மளாவண 8 ) 
* 1-4 பொகாதெ ஜாறெ விசாநெடவடி: 
விறே; வயசெகவ அநாரிதொவ திலாதி , 


ெெவ வாசிகெ 


MO 


| 


- 


245 


ஸ்ரீனிவ தவ நியா 


உசரு 


ஸப்த தாண்டவ மூர்த்தி ஸ்வரூபங்கள் . 

( சைவம் காரணாகமத்தில் ) 
17. அவைகளில் முதலாவது ஆநந்த தாண்டவ த்யாநம் . 

4 கைகளையுடையவரும் , 3 கண்களையுடையவரும் , 
விறிந்த சடைகளையுடையவரும் , வெளுப்புநிறமுடையவரும் , 
மயில் தோகையையணிந்திருப்பவரும் , தயிைல் சடையில் 
வலது ( இடது ) பக்கத்தில் ஊமத்தம் பூவையும் அரைவட்ட 
சந்திரனையும் தரிப்பவரும் , வலது பக்கத்தில் , தனது 
சடையின் நுனியில் கங்கையினாலே சோபிப்பவம், இடது 
காதில் கர்ண பத்ரமும் , வலது காதில் மகரகண்டலமும் 
அணிந்திருப்பவரும் , ஸகல ஆபரணங்களையுமணிந்திருப்ப 
வரும் , யஞ்ஞாபவீகத்தை தரிப்பவரும் , புலித்தோல் 
ஆடையையணிந்திருப்பவரும் , கால்களில் 

சதங்கைகளை 
அணிந்திருப்பவரும் , இடது பக்கத்தில் கையை நீட்டிக் 
கொண்டிருப்பவரும் , லெது பக்கத்தில் அபயஹஸ்தத்துட 
னிருப்பவரும் , வலது கையில் உடுக்கையை தரிப்பவரும் 
டது கையில் அக்நியை தரிப்பவருமான பரமேசுவரன் , 
அபஸ்மாரன் மேலேவைத்திருக்கும் வல துகாலைக்கோணலாக 
வைத்துக் கொண்டும் , ஊர்துவமுகமான ( மேல் நோக்கான ) 
இடது காலின் நுனிப்பக்கத்தை வலது பக்கமாக வைத்துக் 
கொண்டும் செய்யும் நர்த்தநமானது , ஆருந்ததாண்டவம் 
எனப்படும் . (வெளுப்பு நிறம் ) 


கஅ . 


சுய லலாதாவை யா நடி . 
வதலுஜ . திரணெது வ ஜடாகடி ந O 

உய ( டயாரிண ) | 
கலுய 2ு வவெ ) வானெ வி .200 லெவிஷயடி || 
கவலான வி.நா வீல வானாவாகுவித 

ஜி.தடி ! 


உசசு 


ஸ்ரீதவ நியள 


246 


ஊ sெ- து க்ஷிண வடிவேலவாற. 

உய ( சு ) 12 1 
ததாடி . கவிதா வாய லவககணஷிதம் 
ஸநாதாவைஜெவ , மாசு 

ப 
வணபாவிகள் வவபவச ) 


18. ஸந்தியாதாண்டவ த்யாநம் . 
4 கைகளும் , 3 கண்களும் , ஜடாமகுடமும் தரிப்பவரும் , 
வலது பக்கம் கைகளில் அபயத்தையும் , டமருவையும் , 
இடதுகைகளில் 

மயில்தோகையையும் விஸ்மய 
ஹஸ்தத்தையும் தரிப்பவரும் . அபஸ்மாரனின்றி பீடத்தின் 
மேலே இடது காலை குஞ்சிதமாக வைத்திருப்பவரும் , 
ஸர்பங்களை கங்கணங்களாக அணிந்திருப்பவருமான 
ஸ்ரீ பரயேசுவரன் , இடது பக்கமாக இருக்கும் வலது காலை 
ஊர் தவ முகமாகவாவது ( மேல் நோக்காகவாவது ) ( சஞ்சித 
மாகவாவது வைத்துக்கொண்டு செய்யும் தாண்டவமானது 
ஸந்தியாதாண்டவமாகும் . ( நிறம் முதலியன முன்பு 
கூறியது போல் ) 


கடி உகா தாவ யாதடி . 


வணகவா 


து நயந ஜடாவைஷிதம் ! 
மளாாம . ஷாலு ஜொவெதலைய வா தயா 


Um V ணவாபொதுவானர விஷயா 

தா | 
மஜ ஹஜொவ ேஹ o லெவ 

வாம. 

உய ( யசு ) 1 2 1 
தெவே வாவோஉ வ ஹவலாரொவரிஜிதடி | 
உலரது . உக்ஷிண வாடி வாவோமா நம. தயா க ! 


247 


ஸ்ரீபலிவ தவ நியா 


உசன் 


வாவோ ஹாலெஹித . ஜா -நவீயத. 
வலவபாஷாணயக வாவ வாதரீயகடி | ச 1 
உஜாதாவதொ ( தது ) 

( ஷவவ - வச ) 
19. உமாதாண்டவத்யாநம் . 
ஒரு முகமுடையதும் , 3 கண்களுடையதும் , 

ஜடா 
மண்டலத்தை தரிப்பதும் , வெளுப்பு நிறமுடையதும் , 
6 கைகளுடையதும் , அபயம் , டமரு , சூலம் இவைகளை 
வலது பக்கம் கைகளிலும் , கபாலம் , விஸ்மயஹஸ்தம் , 
கரிஹஸ்தம் இவைகளை இடது பக்கம் 

கைகளிலும் 
தரிப்பதும் , இடது காலை அபஸ்மாரன் மேலே வைத்துக் 
கொண்டிருப்பதும் , இடது காலை ஓட்டி வலது காலை மேலே 
தூக்கிக்கொண்டிருப்பதும் , இடது பக்கத்தில் உமாதேவி 
யுடன் கூடியிருப்பதும் , கங்கையை தரித்திருப்பதும் , ஸகல 
ஆபரணங்களையுமணீந்திருப்பதும் , புலித்தோலாடையை 
யணிந்திருப்பதுமான 

பரமேசுவரமூர்த்தியானது , 
தாண்டவ மூர்த்தி எனப்படும் . ( மற்றது முன்பு போல் ) 


உமா 


20. கய மளரீதாவே யாநடி . 


பலாது வது ஜொவெதாகவண . 

வலிதா ந நடி | 
கரொட்ட வகவ வயதா 

வாக வஷக || க || 


வாறுவ ஜடா ஜூ • விகீண பூஜடாமிதடி | 
லவ - காகணுகவலமாரொவரிஜிதடி || 2 || 
உ V ண கதா வாடி வாவாடி . த யம | 
வலவெ ) உயா ந 8 லுய ேமலிநு 28 கர | s | 


உசஅ 


ஸ்ரீதவ நியௗ 


248 


சுநஹிநுவதொ வராவைளெ வதிவாகம் 
வான மளரீவாய தவா ெநறிகெமி நடி | ச | 
ஸுவிகீணஜடாலார ஜடாடேஸயுதம் 
வாகெ உளவி( ம.மா ) ஸாயக பெஷ . 

ஆயர.தவசு ரு 
மளதாவதது 

1 

(ஈ தவணம்) 
20. கௌரீ தாண்டவ த்யாநம் 
மன அமைதியையுடையதும் , 4 கைகளும் 

சிவப்பு 
நிறமும் சிரித்த முகமுமுடையதும் , மண்டையோடு ப ! 
புஷ்பம் ( கொக்கு மந்தாரைப்பூ ) ஊமத்தம் பூ , எருக்கம்பூ 
இவைகளையும் இளம்பிறை சந்திரனையுமணிந்து விறி 
திருக்கும் சடைகளையுடையதும் , ஸர்ப கங்கணத்தை 
தரிப்பதும் , அபஸ்மாரன் மேலே வலது காலை குஞ்சிதமா 
வைத்துக்கொண்டு , இடது காலை மேலே தூக்கிக்கொண் 
டிருப்பதும், வலது பக்கம் கையில் அபயமும் , உடுக்கையும் 
இடத பக்கம் கைகளில் கீழ்க்கையில் ஸர்பமும் மேல்கையில் 
அக்கிபோத்திரமும் தரிப்பதும் , இடது பக்கத்தில் கௌ 
தேவியுடனும் , வலது பக்கத்தில் நந்திகேசுவரருடனும் 
கூடியிருப்பதும் , விறிந்திருக்கும் சடையை அல்லது ஜட . 
மதடத்தை தரிப்பதும் , இடது பக்கத்தில் மௌளியை 
( கங்கையை ) தரிப்பதுமான மூர்த்தியானது , கௌ 
தாண்டவமூர்த்தி எனப்படும் . மற்றவைகள் முதலாவது 
நர்த்தநத்தில் கூறியிருப்பதைப்போல வேயாகும். (சிவப்பு 
நிறம் ) 

கய காலிகாதாவே யாகடி 
வாசுவக . வி . நய ந . ஜடால.சீணஷகம் | 
ஸுஜாஷ கலாயக வலவ வாடி வ vு.கடி 141 


25 . 


249 


ஸ்ரீவேதவதியி ! 


லவக வாவோடி . தடிவலாராவரி வித , | 
கலயா வாவா வா உக்ஷிணெ கரெ || 2 || 


கவாறு . வாழிவாது வவாடா வா கரெ வாடி 
மஜஹஷொவ ஹ ஆவரத 0 க்ஷிணாம் || 
உயசு க்ஷணலயக செஷ ஆ ne J தவசு | 
காஜிகாதாவை ஜொக 

( மளாவணம்) 


21. காளிகாதாண்டவ த்யாநம் . 


ஒரு முகமும் , 2 கண்களும் , ஜடைகளினாலே சுத்தப் 
பட்ட தகயும் , 8 கைகளும் , நன்கு உயரத்தூக்கிய வலது 
காலும் , அபஸ்மாரன் மேலே குஞ்சிதமாக (சிறிது வளைந் 
திருக்கும்படி ) வைக்கப்பட்டிருக்கும் இடது காலும் 
உடையதும் , அபயம் , சூலம் , பாசம் , உடுக்கை இவைகளை 
வலது கைகளிலும் , கபாலம் , அக்கிநிபாத்திரம் , மணி , வலது 
பக்கத்தில் நீட்டித்தொங்கவிடப்பட்ட கரிஹஸ்தம் போன்ற 
கை , இவைகளை வலது கைகளிலும் தரித்து , ஸகல லக்ஷணங் 
களும் பொருந்தியிருக்கின்ற மூர்த்தியானது , கா எரிகா 
தாண்ட வமூர்த்தி எனப்படும் . மற்றவை முதலாவது 
நர்த்தநத்திற்குக் கூறியதுபோலவேயாகும். (வெளுப்பு 
நிறம் . 

சுய தி வாதாவே யா நடி . 
ஜொஹி -18 ஷொராலிய சு . வாஜெ மளரீ 

மாஸ்ரீதம் | 
ANE V ணவாக லவ ) ஹா 

யூதாஜூ , 1 க ! 
கயை + வெவ வஜ பாறு அவிலுக ! 


22 . 


உரும் 


ஸ்ரீதவ நியள் 


250 


வா - க . தயா 2020 நாம . ெெவ உக்ஷிணெ 

கரெ 12 / 


ஸவாம. கா வெவ வா ெவவ- கா தயா | 
சு. நறு வஈக ெெவவ வா . கெதவெடகடி ! 
வடா ெெவவ கவாறு வவாவோஷெவி : 

கெொ : | 
வலவபூக்ஷண வலயக பெஷ ஆய ரதவசு | 
வெருவர தாவை , ஜொக 

( மளாவண -3 ) 


22. திரிபுரதாண்டவ த்யாநம் . 
16 கைகளுடன் கூடியதும் , இடது பக்கத்தில் கௌரீ 
தேவியை அணைத்துக்கொண்டிருப்பதும் , வலது பக்கத்தில் 
முருகனுடனிருப்பதும் , வலது கையை அஞ்ஜலியாக 
( குழிவாக ) வைத்துக்கொண்டிருப்பதும் , வலது பக்கத்தி 
லுள்ள 8 கைகளில் , அபயம் 1 , உடுக்கை 2 , வஜ்ரம் 3 , 
சூலம் 4 , பாசம் 5 , டங்கம் (உளி அல்லது மழு அல்லது 
மண்வெட்டி ) 6 , தண்டம் ? , நாகம் 8 , இவைகளையும் , இடது 
பக்கத்திலுள்ள 8 கைகளில் , வலது பக்கத்தில் நீட்டிய 
பூர்வகரம் 1 , அக்கிநிபாத்திரம் 2 , புஸ்தகம் 3 , வரதம் 4, 
துவஜம் 5 , கேடயம் 8. மணி ?, கபாலம் 8 இவைகளையும் 
தரிப்பதும் , ஸகல லக்ஷணங்களுடன் கூடியதுமான மூர்த்தி 
யானது , 

திரிபுர தாண்டவமூர்த்தியாகும் . மற்றவை 
முதலாவது திருத்த மூர்த்திக்குக் கூறப்பட்டதைப் 
போன்றவைகளேயாம் . ( வெளுப்பு நிறம் ) 


உக . 


சுய ஹாரதாவே யா நடி. 
தி ணெது வாஷ ஹ வ விகீண - 

ஜடாங்க 


251 


ஸ்ரீவதவ நியிட 


குவி.தா வாவோ 0 தடிவலாரொவரி விதடி | 


உ J - 50 உக்ஷிண வாடி வாவ , வசொதரீயகடி ! 
கலய வாரௗ வ 2 உக்ஷிணெ கர 1 
கவாறு வாழிவாது . அ உய ( யச ) விலயஹஸகடி ! 
மஜஹலெவ வாஜெ வஉபாவி நிதடி | ங || 
மஜஹலொவ ேவ வேஸவாம. தயா ! 
ந லவ லாமெ து வாமெ மளரீ v2X54 || 
வலு 3 . ந J தனாவாத ஜமஜரலிகா வெசு | 
பலிஷ ஆய8 .J.தவசு | 

( மளாவணம்) 


23 . 


ஸஹாரதாண்டவ தயாநம் . 
ஸம்ஹாரதாண்டவ மூர்த்தியானது , கண்கள் , 
8 கைகள் , விறிந்தசடைகள் , அபஸ்மாரன் மேலே குஞ்சித 
மாக வைத்துக்கொண்டிருக்கின்ற டது கால் , உயரத் 
தூக்கியிருக்கின்ற வலது கால் , 

மேலே அணியப்பட்ட 
புலித்தோலாடை , இவைகளையுடையதும் , வலது கைசளில் 
அபயம் , சூலம் , பாசம் , உடுக்கைகளையும் , இடது கைகளில் 
கபாலம் , அக்நிபாத்திரம் , விஸ்மயஹஸ்தம் , வலது பக்கத்தில் 
நீட்டப்பட்டிடக்கும் கஜஹஸ்தம் போன்ற ஹஸ்தம் , 
இவைகளை தரித்திருப்பதும் , வலது பக்கத்தில் நந்திகேசுவரர் , 
இட பக்கத்தில் கெளரீதேவி , இவர்களும் 

ளுடன் கூடி 
யிருப்பதுமாகும் . இது , 7 வது நிருத்தமாகும் . இது , உலகத் 
திற்கு விருத்தியையளிக்கும் . மற்றது முதலாவது 
நிருத்தத்தைப்போன்றதாகும் . ( வெளுப்பு நிறம் ) 


கம வளதஷா வவதாவோ நா நானா நி . 

ெெரபவெ காரணாமலே ) 


உருக 


ஸ்ரீதவ நியள 


252 


" தாடி 


24 . 


சூ நாதாவை ) வவ -30 லலாதாவை 
உ ar தாவை வெ ) வெலாக மளரீதாவைவே யொ 141 
காஜிகாதாவ ) வெவஷ . திவாதாவை | 
வாராதாவ ) வ . வவதாலவா 3 | 2 !1 
ஏழு தாண்டவழர்த்திகளின் பெயர்கள் . 

( சைவம் , காரணாகமத்தில் ) 
ஆநந்த தாண்டவம் 1 , ஸந்தியா தாண்டவம் 2 , உமா 
தாண்டவம் 3 கௌரீதாண்டவம் 4 , காளிகா தாண்டவம் 5 , 
திரிபுர தாண்டவம் 6 

ஸம்வாாரதாண்டவம் 7 என்பன 
முறையே ஏழு தாண்டவங்களின் பெயர்களாகும் . 

லவாஷ b- நா யா நடி . 
வைரவ வழயென வவத கள தயா | 
ு ஹீ rெ e ஹாவெ ; தி.தாஜுஷ 

த.ய : 151 
வதலூஜா ஜிணெ தார ஜடாகேடயாரிணம் | 
வராஜயகாாெெபஜவ - TKJw யாாவயா 121 
வபாலூணஸயகா : கக்ஷளயோா ஐசெ | 
வளதெஷா வண yா : 

க : Tag T க கரஷொ மொக்ஷரஸஹிஹ ! 
கெஸரா வி ஜொ நீஹொ லவா நா அ 

வண , க : | க | 


24 . பவாதி அஷ்டமூர்த்தி த்யாநம் . 
பவன் 1 , சர்வன் 2, ஈசாநன் 3 , பசுபதி 4 , உக்ரன் 5, 
ருத்திரன் 8, பீமன் 7, மஹாதேவன் 8, இவர்கள் , அஷ்ட 
மூர்த்திகளாவார்கள் , 


253 


ஸ்ரீவதங நியிர 


உருகூ 


இவர்கள் , 4 கைகளும், 3 கண்களுமுடையவர்க 
ளாவார்கள் . 

ஜடாமகுடத்தை தரிப்பவர்களாவார்கள் . 
கைகளில் வரம் , அபயம் , மழு , மான் இவைகளை தரிப்பவர் 
களாவார்கள் . ஸகல ஆபரணங்களையுமணிந்து , சிவப்புப் 
பட்டாடையை அணிந்திருப்பவர்களாவார்கள் . 


இவர்களின் நிறங்கள் : - 

வெளுப்பு , சியாமம் ( நீலம் ) , சிவப்பு , கருப்பு , பசும்பால் 
நிறம் , தாமரை மலரிலிருக்கின்ற குஞ்ஜத்தின் நிறம் , பவழ 
வர்ணம் , நிலநிறம் , இவைகள் , முறையே , பவாதி மூர்த்தி 
களின் நிறங்களாகும் . 


கயெகாராணா ) நா ar G. 

(ெெபாவாமமே ) 


UDY : வி .நாகீ மிரில லாண - 9- : 

ஸாலிவ : | 
பலிவொ ஹாலயா பாவபு : கவாஜீ லவ வணவவ 


த 


வாகாஉெெபாதெ கமிதா : ரா வொகஹித 


தா : 


ஏகாதச ( 11 ) ருத்ரர்களின் பெயர்கள் . 

( சைவாகமத்தில் ) 


சம்பு 1 , பிநாகீ 2 , கிரிசன் 3 , ஸ்தாணு 4 , பர்கன் 5 , 
ஸதாசிவன் 6 , சிவன் 7 , ஹான் 8 , சர்வன் 9 , கபாலீ 10 , 
பவன் 11 , என்று பெயருடைய இந்த பதினோரு ருத்ரர்களும் 
உலகத்தின் நன்மையைக் கருதுகிறவர்களாவார்கள் . 


உரு . தரூஉள UT யாந .. 
வாரவி ஹெபாநெலவா நவராக்ஷஸாம் | 


ஸ்ரீதவ நியள 


254 


யஜாச வூஜஜிரே ஷெவா : த . UVO 

ஆண ere ) ஹழ 1 க ! 
( பொணவணம்) 


25. முதலாவது சம்புவின் த்ய நம் . 
பிரம்ஹா , விஷ்ணு , மஹேசன் , தேவர்கள் , தா நவர்கள் , 
ராக்ஷஸர்கள் , இவர்கள் , யாதொருவரிடத்திலிருந்து 
உண்டானார்களோ அந்த சம்புவை , நான் வணங்குகின்றேன் . 
(சிவப்பு நிறம் ) 


2. சா . 


சுய விநாகி யாநடி . 
க்ஷராயல Y ) ~ ஹஜூ தலைவித 
வதுவெ- ஸஹித வி நாகி ந20ஜெ | 

( ஹரி வண- ) 


26. பிநாகி த்யாரம் . 
பொறுமையாகிய ரதத்திலேறிக்கொண்டிருப்பவரும் , 
பிரம்ஹஸூத்திரத்தை தரிப்பவரும் , 4 வேதங்களுடனிருப்ப 
வருமான பிநாகியை , நான் ஸேவிக்கின்றேன் . ( பச்சை 
நிறம் . ) 

உ எ . 

கய பிரியா யாக 
கெவாஸரவெரெ வொ ? ),நணிவையே) -18 | 
மிரிபலா சிஜாஷாணவலூொஜு லஷா வெ ! 

(நீவணம்) 


யாந . 


27. கிரிச த்யாநம் . 
கைலாச பர்வதத்தில் துலங்குகின்ற மணி மண்டபத் 
தின் மத்தியிலிருப்பவரும் , பார்வதி தேவிக்கு மனதிற்குகந்த 
கணவனுமான (உமாதேவியுடனிருப்பவருமான ) 

கிரிச 


255 


ஸ்ரீவேதவதியி . 


னானவர் எப்பொழுதும் ஸந்தோஷத்தையளிப்பாராக . 
( நீலநிறம் ) 

2 அ . 

காாண யா நடி. 


| 


49 


உகூ . 


வா . மகரதவலவொமிரிகநாவாவஹடி 
லாண , நாஜி பரவலா லவ - வெ ந J தடி || 

( பொதவணம்) 
28 . ஸ்தாணு த்யா நம் . 
இடது மடியில் உட்கார்ந்துகொண்டிருக்கின்ற உமா 
தேவிக்கு ஸந்தோஷத்தையளிக்கின்றவரும் , அல்லது உமா 
தேவியினாலே ஸந்தோஷத்தையடைகின்றவரும் , ஸகல 
தேவர்களாலும் வணங்கப்பட்டவருமான , ஸ்தாணுவை , 
சிரத்தால் வணங்குகின்றேன் . (வெளுப்பு நிறம் ) 

சுய ம ய நடி . 
வ.சாவதாலொ ஜயறு: திணெதெலலவாயா :| 
ஹ J உயஜுகா ஓயாசு மொ ஓயவி நாந: || 

( வேண -8 ) 
29. பர்க த்யாநம் . 
சந்திரனை அணிந்திருப்பவரும் , சடையுடையவரும் , 
3 கண்களுடையவரும் , திருநீற்றைப் பூசியிருப்பதனாலே 
அல்லது திருநீற்றைப்போல வெளுப்பு நிறமாக இருப்பவரும் , 
பயப்ளைப்போக்குகின்றவருமான பர்கனானவர் , 
என்னுடைய ஹிருதயத்தில் எப்பொழுதுமிருப்பாராக . 
( சியாம - நீலநிறம் ) 

வய வாயிவ யா நடி . 


நய . 


வ . ஹா ஹூவா வரஐறு ஜொக விவர சிவாய 

வாயைது | 


256 


ஸ்ரீ தகூ நியள 


கூக . 


ரொ ஹூவா ஹாரூதெ மதிலெ " 

வாரிவஃ | 

( 20 வண -38 ) 
30 . ஸதாசிவ த்யாநம் . 
பிரம் ஹதேவராக இருந்து உலகத்தைப் படைப்பவரும் , 
விஷ்ணுவாக இருந்து உலகத்தைக் காப்பாற்றுகிறவரும் , 
முடிவில் , ருத்திரனாக இருந்து உலகத்தையழிப்பவருமான 
ஸதாசிவன் , என்னைக் காப்பாற்றுவாராக . ( நீல நிறம் ) 

கய பலிவயா நடி 
பாய ,ஆதிவாகாயாவொகாரகர தவநெ | 
கருவாணணயாஜுெ பரிவாய விஹிதா நதி : 1 

( வீதவண 3 ) 
31 . சிவ த்யா நம் . 
காயத்திரியினாலே கூறப்படுகின்ற வஸ்துவாக 
விளங்குகிறவரும் , ஓம்காரத்தை இருப்பிடமாகக்கொண்ட 
வரும் , ( ஓம்காரத்தின் பொருளாக இருப்பவரும் ) மங்களகர 

குணங்களுக்கு இருப்பிடமாக இருப்பவருமான 
சிவனுக்கு . என்னுடைய நமஸ்காரமானது உரியதாகும் . 
( மஞ்சள் நிறம் ) 

கய ஹா யாநடி 
சூரீவிஷாஹாரகரதெ உெவளவஷண தாவ யெ ! 
வி நாகாகிதஹஜாய ஹாாயாஜு நவ JA8 1 

( வண : 8 ) 
83. ஹர தயாநம் . 
ஸர்பத்தை ( தாருகாவரத்திலுள்ள மஹர்ஷிகள் 
ஆபிசாரத்தினாலே அனுப்பிய கொடிய ஸர்பத்தை ) 


மான 


52 . 


257 


ஸ்ரீலிவதகூ நியா 


உருள் 


தன்னுடையதாகச்செய்து கொண்டவரும் , தேவத்தொகுதி 
களாலே 

வணங்கப்பட்ட பாதங்களை யுடையவரும் , 
பிநாகத்தை ( நாகம் - பரமேசுவரனுடைய வில் ) கையில் 
வைத்துக்கொண்டிருப்பவருமான ஹரனுக்கு என்னுடைய 
நமஸ்காரமானது உரியதாகும் . ( கருப்பு நிறம் ) 


கங . 


காய பவ பூயலா நடி 


திஷணா அ வா ஹதா கரதாதுஉலஜு ந 8! 
வவாணிஜீவஷ , பாவ பரவொ 

வெ 22 || க | 

( வயூவண -8 ) 
33. சர்வ தயா நம் . 
திரிபுராஸுரர்களுடைய 3 நகரங்களையும் 
அழித்தவரும் , காலனுடைய கொழுப்பை நாசம் செய்த 
வரும் , கையில் கத்தியை தரிப்பவரும் , கூர்மையான 
தெத்திப்பற்களையுடையவருமான 

சர்வன் , எனக்கு 
சந்தோஷத்தையளிப்பாராக . ( பப்ருவர்ணம் , - சிவப்பும் 
மஞ்சளும் கலந்த நிறம் ) 

நசி . 

கய கவாஜி யா நடி. 


எரித்து 


உக்ஷாய WOM : 5:38 கொலயவாவஜ: | 
T றுவாணிவுவாயா கவாஜி sெ 

ஹ ). G_me || க || 
( வாடவைண -3 ) 


34. கபாலி த்யாநம் . 


17 


தக்ஷபிரஜாபதியின் யாகத்தையழித்தவரும் , கோபத் 
துடன் கூடிய முகத்தையுடையவரும் , சூலத்தைக் கையில் 


உருஅ 


ஸ்ரீதவ 

நியள் 


258 


ஏந்தியிருப்பவருமான கபாலியானவர் , எனக்கு என்றும் 
சௌக்கியத்தைக்கொடுப்பாராக . ( பாடலம் - வெளுப்பும் 
சிவப்பும் கலந்த நிறம் ) 


கூரு . 


கம ஓவயா நடி 


யொதவாகாஷ் . வ.வாதீது ஐ.நாகுபடி 
வெவாதசுரதலனா ஓவ . த . பரண ஹஜெ | 

( பெ.தவண 8 ) 


35. பவ த்யாநம் . 


ச்ரேஷ்டர்களான யோகிகளினாலே போற்றப்பட்ட 
பாதார தந்தங்களையுடையவரும் ( பிறப்பு , இறப்பு , ஸுகம் 
துக்கம் முதலான ) இரட்டைகளைக்கடந்தவரும் , ஸகல 
ஜனங்களுக்கும் உறைவிடமாக இருப்பவரும் , வேதாந்தத் 
தில் ஸஞ்சரிப்பவரும் , ( உபநிஷத்துக்களின் பொருளாக 
இருப்பவரும் ) ஆன பவனை சரணமடைகிறேன் (வெளுப்பு 
நிறம் ) 


கயவா வனதெஷா. ஓவாணி . 

( வாவரானெ ) 
தி ணொ வ JUTT : கடாகேடயாரிண : | 

திணெணஜடாலேயாரிண்டி ! 
வதலஐ. நீறுகணரரொவாவிஷதடி | 
ெெவயாவ வஆவலை நா லவபாவாணபூஷிதம் 
கரால 8 வி வாலா வாடிாலுயடி . விரடி | 
கவராஹா வ ஹஜாலா விஷாண 

வா 16 


259 


ஸ்ரீவதவநியா 


உருசு 


ஊதெஷா வண yா 8 -- 
பொண Y ஹாரிதொ நீ : ஜெத ஜெவகள | 
வீதர காறு : தயா வ.வணக: வாடதுத: || 
வணகாரா நா ராணா வணெபாயா 

ஸாஹரத : || 


ஏகாதச ருத்திரர்களின் உருவங்கள் . 

( பாத்ம புராணத்தில் ) 
இவர்கள் ருத்திரமூர்த்தியைப்போன்ற உருவமுடைய 
வர்களும் , 3 கண்களுடையவர்களும் , ஜடா மகுடம் தரித் 
திருப்பவர்களுமாவார்கள் . ( இனி ருத்திரமூர்த்தியின் 
ஸ்வரூபம் கூறப்படுகிறது . 

3 கண்களும் சிவப்புநிறமுமுடையவரும் , ஜடா 
மண்டலத்தை தரிப்பவரும் , 4 கைகளும் நீலகண்டமு 
முடையவரும் , இளம் பிறை சந்திரனை அலங்காரமாகக் 
கொண்டவரும் , புலித்தோலை ஆடையாக அணிந்திருப்ப 
வரும் , ஸகல ஆபரணங்களினாலேயும் அலங்கரிக்கப்பட் 
டிருப்பவரும் , முக்கியமான இரண்டு 

கைகளி 

ம் 
எப்பொழுதும் வரதம் அபயங்களையும் மற்ற இரண்டு 
களிலும் மழுவையும் மானையும் வஹிப்பவருமான ருத்திர 
மூர்த்தியை வணங்குகின்றேன் ) 


இவர்களின் நிறங்கள் : 

சிவப்பு , பச்சை 2 நீலம் 3 , வெளுப்பு 4 , சியாமளம் - 
நீலம் 5 , பச்சை 6 , மஞ்சள் 7 , கருப்பு 8 , பப்ரு (மஞ்சளும் 
சிவப்பும் கலந்த நிறம் ) வர்ணம் 9 , பாடலம் ( வெண் 
சிகப்பு ) 10. வெளுப்பு 11 , இந்த நிறங்கள் முறையே , 
ஏகாதச ருத்திரர்களின் நிறங்களாகக் கூறப்பட்டு 
இருக்கின்றன , 


உசுடு 


ஸ்ரீதவநியள 


260 


கய வது விதிமீறாதீ- நா யா நடி 

( பொவெ காரணா ம ) 


கூசு . 


தகுடிள வ.பொவா யா நடி . 
கூலுயவாஹ வள J ஹாரஜாவல் 

விவறுவடிநெநது வரஸிவா uneௗஜி . | 
ஐஜுத நல்லவோசா நகல விராலு 
ஹாரிணவாவாணி வடிவீலொவரி , 1 

( ஆவாஜவண -33 ) 
பஞ்சவிம்சதி ( 25 ) லீலாமுர்த்தி த்யா தம் . 

( சைவம் காரணாகமத்தில் ) 


36. முதலாவது சந்திரசேகரத்யாநம் . 


இவைகளை 


கண்கள் , 


சந்திரசேகரமூர்த்தியானது , கைகளில் வரதம் , அபயம் 
மான் , மழு , 

தரித்துக்கொண்டிருப்பதும் , 
சாந்தமான சிருங்கார ரஸபாவத்தையுடையதும் , 
விஸ்தாரமான முகம் , மலர்ந்த 

இவைகளை 
யுடையதும் , சந்திரபிம்பத்துடன்கூடிய சிரஸ்ளை 
புடையதும் , 

நேராக நிமிர்ந்த சரீரத்தையுடையதும் , 
ஸமயாதமாக நின்ற வடி 2 மு ை ... யாதும் , பவழ நிர , 
முடையதம் , பத்மபீடத்தின் மேல் வீற்றிருப்பதுமாகும் . 
( பவழ நிறம் ) 

.த.தாரமளரீயாக 
mer திணெகு,To 2 ஜுஜா தி , _l . 

வலவலாவலவலி தகவிதாவி . | 
ஸவெ ) த மீயொதவாஹா 
வெவ ) வாஹிதவவீராடி | க ! 

( 8வண .8) 


ந . 


261 


ஸ்ரீபவதவறியில் 


37. அதன் பக்கத்திலிருக்கும் : கௌரீச்யா நம் . 
சந்திர சேகர மூர்த்தியின் இட பக்கத்திலி ஈக்கின்ற 
கௌரீ மூர்த்தியானது . பச்சை நிறம் சிட, யதும் , அல்லது 
நடுத்தர 

யௌவநப்பருவமுடையது , 3 கண்களுடையதம் 
2 கைகளுக.டயதும் , 3 பங்ங்களுடையதாம் , ( பங்கம் 
நிற்கும் பொழுது அங்கங்களிலுண்டாகும் வளைவு ) ஊன்றி 
நிற்கும் இடது காக யும் குஞ்சிதமான (சிறித வளைவான ) 
வலது காலையமுடையதும் , வலது பக்கத்தில் 

நீலாத் 
பலத்தை தரித்திருக்கின்ற அழகிய கையையுடையதும் , 
பரமேசுவரனுடைய இடது பக்கத்தில் பத்மபீடத்தில் நின்ற 
வடிவமுடையதுமாகும் . ( பச்சை நிறம் ) 

கூஅ . கய உ ara ஹா யாந . 
யவஷாவூஸுவால நலவிஹித 

மலிகடகவராலுயி நா ! 

வ வாதாயமாக ( யா ) 
ஹயோ ஸஹ நௗஜி வ 24 1 

( பெதவண -8 ) 


38. உமாமஹேசுவர த்யாநம் . 


வெண் தாமரைமலரில் ஸுகாஸநத்தில் வீற்றிருப்ப 
வரும் , மான் , மழு , வரதம் , அப்யம் இவைகளை தரிப்பவரும் 
அழகான முகத்துடன் கூடியவரும் , சிறந்த ரூபலாவண்யத் 
துடன் கூடியவரும் , நீலம் - வரதங்களை தரிப்பவளான 
உமாதேவியுடன் கூடியிருப்பவருமான உமாமஹேசுவரரை 
வணங்குகின்றேன் . ( வெளுப்பு நிறம் ) 

கய வரஷஷா யா நடி 


கூகூ. 


வலவெ ) மாவக,தலாங் தகடக்கா மொவதே : 

ഖം .ഖംല്ലാം 


உசு 


ஸ்ரீ தவ நியௗ 


262 


வராய ( வா ெஹலெ )வடிக்ஷ 

வாகாயமாக 10கசூர உயா நா 1 
வாறுஜாக்ஷ ) வூல . தி நய நலலிதா 

வலவெணீகிரீடம் 
வாசெ மளயபா லநெதா நதுபலகா 

த வரஷாTauoo | க ! 

தெவண -8 ) 


39. விருஷபாநட த்யாநம் . 


ஜபமாலையை 


வலதுபக்கத்தில் ( மடியில் வைத்துக்கொண்டிருக்கின்ற ) 
கணபதி யெயணைத்துக்கொண்டிருக்கின்றகடகஹஸ்தத்தை 
யுடைய யரும் , வலது 

கையில் அடிநான 
தரிப்பவரும் , பரகரங்கள் இரண்டிலும் மானையும் மழுவை 
யும் தரிப்பவரும் , நெற்றிக்கண்ணுடையவரும் , அழகான 
மகமுடையவரும் , 3 கண்களுடையவரும் , பின்னலையும் 
கிரீடத்தையும் தரித்து இடது பக்கத்திலிருக்கின்ற உமா 
தேவியுடன் கூடியிருப்பவரும் , ஸகல ஸௌக்கியங்களையு 
மளிப்பவரும் , விஷபத்தின் து வீற்றிருப்பவருமான 
ஸ்ரீ பரமேசுவரனை வணங்குவீர்களாக . (வெளுப்பு நிறம் ) 

ச . சுய நாடதி- யா நா . 
பாயாவஜாரகொழு ஜி விலஙாரத 

வாடி 
ஜாஜாகானஸு 2 யெ ) நடவணியிரஸி 

ஜூ Ger ஸெவாது ய : | 
ஒலாஜி.த . ஜவிரு நிலு ஹஜாடி 

வாடா யொ : 
கழி . நொறுவாாலுய O AT " கா யரவா 

நெடெ ஐஜொ 


263 


ஸ்ரீனிவ தவ நீலி : 


உசுங் 


( ரகவண 8 ) 
பலிவகாவேஜீ வ 

. 

செவாஸவஷாவாவசு காயா ! 

40. நாட்டியழர்த்தி த்யா நம் . 
நடராஜமூர்த்தியானவர் , படுத்துக்கிடக்கின்ற அபஸ் 
மாரன் மீது ( இடது ) காலைப்பதித்துவைத்திருப்பவரும் , 
இடது ( வலது ) காலைத்தூக்கிக்கொண்டிருப்பவரும் , தீச் 
சுடர்களின் நடுவிலிருப்பவரும் , நடிக்கின்ற நாகத்தின் 
பருத்த தலையைப்பற்றியிருப்பவருமாவார் . இவர் , திருநீறு 
பூசிய உடலும் , சிவப்பான கைத்தலம் , பாததலமுமுடைய 
வரும் , அக்நி - ஆடுகின்ற வரத ஹஸ்தம் - அபயம் -உடுக்கை 
இவைகளை தரிப்பவருமாவார் . இந்த நடராஜரை வணங்கு 
கின்றேன் . (சிவப்பு நிறம் ) . 

சிவகாமஸுந்தரியை சந்திரசேகரரின் பக்கத்திலிருக் 
கின்ற தேவியைப்போல் கல்பிக்கவேண்டும் . 


சக . 


வ 


கய கறுாண yாதியா.ந .. 
வாலு . திணெது யுஹுஜஹி.த . 

ஹாாகெயாஹூஷ0 
விவெ.வ - ஜெவ- J தா.ம. வாகடகவலெ 8 

கஜராஜூஷ 0 | 
UUOY V ணவாவதீகா தறு , லெவெ.ந 

M.J ஐ .30 
-0 க சூரரம . யா வாகா ( ரெ ) லொ 

வஜாகாடிகா 
ஜடாகேடயத சாய கரதஷணம் | 
சூ க்ஷவத 20 - காமெ ) நவயளவ.ந 

மவித உ 1 


ஸ்ரீதகூ 

நியள 


264 


விஜயத. ஜெவஜா நக மவூகீதித 
கவிதா வை வாநெ ஹி தலைவெ . தாரக 

( வண -8 ) 


அணிந் 


41 . கல்யாணஸுந்தர த்யாநம் . 
இந்த மூர்த்தியானது , ஸிந்தூர நிறமும் , 3 கண்களும் 
4 கைகளுமுடையதும் , ஹாரம், 

, 

கேயூரங்களை 
திருப்பதும் , சிறந்த ஆடையையணிந்திருப்பதும் , வரத 
கடக ஹஸ்தத்தில் ( கடக ஹஸ்தமான இடது கையில் ) 
அழகாக பிரகாசிக்கின்ற ஸுவர்ணமயமான செங்கழிநீர் 
புஷ்பத்லத ( மாலையை ) ஆபரணமாக அணிந்திருப்பதுமாம் . 
ஸர்வ மங்களங்களையுமளிப்பதும் , பார்வதிதேவியின் வலது 
கையைப் னுடைய வலது கையினாலே பிடித்துக் 
கொண்டிருப்பதும் , பரகரங்களில் பழு , மான்களை 
தரிப்பதும் , சிரஸ்ஸில் சந்திரகலையையணிந்திருப்பதுமாகும் . 

ஜடாமகுடத்தை தரிப்பதும் , அரைவட்ட சந்திரனை 
அணிந்திருப்பதும் , 3 கண்களும் , 4 கைகளுமுடையதும் , 
புதிதான யெளவநப்பருவத்தினாலே அஹங்காரமுடையது 
மான இந்த மூர்த்தியை வணங்குகிறேன் . 

( 2 ) 
இந்த மூர்த்தியானது , ஸமபங்க லக்ஷணத்துடன் 
கூடியதாகவும் , ஸ்தாநக (நின் றவடிவமான) மூர்த்தியாகவும் 
இருக்கவேண்டுமென்றும் , இடது கால் குஞ்சிதமாகவம் , 
வலதுகால் 

ஸ்திதபா தமாகவுமிருக்க வேண்டுமென்றும் 
கூறப்பட்டிருக்கின்றது . ( ஸிந்தூர நிறம் ) 
கய ெெவவாஹிகெராஜத- ய : - 

கய தகுடி பிரிஜா யா நடி . 
வீநொரு . வீமகா வ வீ B தா | 
விவாஹகா விநெதர து வலவ பாவாண 

லஷிதாடிகா 


265 


ஸ்ரீபலிவ தவ நியா 


* றுவல நா ஷெவீ யாக வெவஸ ) 

வாககொ 
( வேண -8 ) 


சக . 


8 


கல்யாண ஸுந்தரேச அங்க மூர்த்திகள் . 

42. முதலாவது கிரிஜா த்யா நம் . 
பரமேசுவரனுடைய இடது பக்கத்தில் , பருத்த துடை 
களும் , பெரிதான (சதைப்பற்றுள்ள தான ) கன்னங்களும் , 
பருத்த கைகளும் , 2 கைகளும் , 2 கண்களும் உடையவளும் , 
ஸகல ஆபரணங்களையுமணிந்திருப்பவளும் , வெண் 
பட்டாடையையணிந்திருப்பவளுமான கௌரீ தேவியைக் 
கல்பிக்க வேண்டும் . (பச்சை நிறம் ) 

சுய ஷஹயா நடி 
வதவவதவயாஹூ க 202 ஓக்ஷயாரிண . | 
யதொதரீய வ ஜடாடய தடி || க ! 
வலவ ) ஹஜெக்ஷாறா வ வாக ஹஹெ க 202ு | 
ஹவ . க்ஷிண ஹலெது வஜகா வாக்கெ 

உய ( யநு ) 12 1 
கஜால சூழீநாஹாண . 

ஹஸநொ நவ. I 
க . ) து ஆதார ெெவ ஜெவவாதயலயத , 1 
நாவியொநியகதக்ஷணபக்ஷித ! 
கயாநயெ ) ஹவ )வாஹ ஜாறாவதுகலயுதடி 
வஹண : தொ மாமெ லாஜி . 

Ve) மவ- யெசு 
( வாடவைண -3 ) 


ஸ்ரீதவ 

நியள் 


266 


43. பிரம்ஹதேவ த்யா நம் 


( கல்யாணஸுந்தரேசருக்கு முன்பக்கத்தில் ) 4 முகங் 
களும் 4 கைகளுமுடையவரும் , கமண்டலுவையும் , ஜப 
மாலையும் தரிப்பவரும் , யஞ்ஜ ஸுத்திரம் , உத்தரீயம் 
( மேலே தரிக்கும் வஸ்திரம் ) இவைகளை தரிப்பவரும் , ஜடா 
மகுடத்துடனிருப்பவரும் , வலது கையில் ஜபமாலையையும் , 
இடது கையில் கமண்டலுவையும் தரிப்பவரும் ( முக்கிய 
மான கைகள் இரண்டுகளில் ) வலது கையில் ஸ்ருவத்தையும் 
இடது கையில் பு ஸ்தகத்தையும் தரிப்பவரும் , 
பத்மாஸநத்தில் வீற்றிருப்பவரும் , சிரித்த முகத்துடன் 
இருப்பவரும் , பத்மாஸநத்தில் வீற்றிருப்பவருமான 
பிரப் ஹதேவரைக் கல்பிக்கவேண்டும் . 

( அந்த பிரம்ஹாவுக்கு முன் பக்கத்தில் ) 3 மேகலைகள் , 
நாபி , யோநி இவைகளுடன் கூடியதும் , குண்டத்திற்குக் 
கூறப்பட்டிருக்கின்ற ஸகல லக்ஷணங்களுடன் கூடியதும் 
சதுரச்ரமுமான (சதுரச்ரம் -சச்சதுரம் ) அக்நிகுண்டத்தைக் 
கல்பிக்கவேண்டும் . அந்த குண்டத்தின் மத்தியில் , சிகை 
(சிகை - ஜ்வாலை ) களுடன் கூடிய அக்நியைக் கல்பிக்க 
வேண்டும் . 

அந்த அக்நியானது ( அக்நிகுண்டமானது 
சந்தணம் , அக்ஷதை , புஷ்பம் முதலியவைகளாலே ) நன்கு 
பூஜிக்கப்பட்டு ( அலங்காரம் செய்யப்பட்டு ) இருக்க 
வேண்டும் . ( பாடல் வர்ணம் - வெண்சிவப்பு நிறம் ) 


சுய செநகா யாநம் 


நெவாஸு க்ஷிணெ வாரெ செநகா . 

வனிதாம் நாள் 
வலவ - மாண வலயகா வாறு.காாபெயாவிதாடி 1 


( காது நவண -8 ) 


267 


ஸ்ரீவதவ நியிட 


உகான 


ஸகல 


44. மேநகா த்யாநம் 
பார்வதி தேவியின் வலது பக்கத்தில் சிரித்த முக 
முடையவளும் , 

அணிகளையுமணிந்திருப்பவளும் , 
ஸகல ஆபரணங்களினாலேயும் அழகாக பிரகாசிப்பவளு 
மான மோகை ( மேனை ) யைக் கல்பிக்கவேண்டும் . ( இவள் 
பித்ரு தேவதைகளின் மா நஸிக புத்ரியாவாள் ) ( தங்க நிறம் ) 


சரு . 


கய ஹிவேலா நடி . 


ஹஹவயெ ஹெக ஹஜயாசூரதி . ஹஜெச கா 


வடி வீஹிதா. வெவ ததாப ஹிவோது ஒத: | 
தநயெ வரஷலெ ஹிதா ஜாயா நாகர திஸா || 


வெவவ வாவோரெ- நகர வ ந ந | 
ஜிதள சுரதாஜுவடௗ ஜடாவலள காவிரயள | 


க 


விஷாக வாழ விவாஹெ ஹெவயாயுதா : | 

யாராணநா வொக 
( ஹிவாநு நெதவண : | நகலநந நள வாடய 
வணபுள | விஜா நா தத வண s I ) 


வ 


45. ஹிமவானுடைய த்யா நர் . 


மோனயானவள் , இரண்டு கைகளிலும் ஜலத்துடன் 
கூடிய ஸுவர்ண கடத்தை வைத்துக்கொண்டிருப்பவளும் , 
பத்மபீடத்தின் மேலிருப்பவளுமாவாள் . 


* தகா வராஹ காய ஜயாநாகர கிஜயா ! 
பொயிதா வா கயசு வமவெதெதி ஜாதி 


உசுஅ 


ஸ்ரீ தவநியள 


268 


மேனையின் அல்லது பார்வதியின் பக்கத்தில் ஹிமவான் 
நின்றுகொண்டிருப்பவராவார். 


* .. 


... 


ஸ்வாமியின் இடது பக்கத்தில் ஸநகரையும் ஸநந்தரை 
யும் கல்பிக்கவேண்டும் . 

இவர்கள் 

ஜடாபந்தம் தரித் 
திருப்பவர்களும் , அஞ்சலிபந்தம் செய்து கொண்டிருப்பவர் 
களும் , பரமேசுவரனுக்கு எப்பொழுதும் பிரியமானவர்களு 
மாவார்கள் . 
பார்வதீ பரமேசுவர விவாஹத்தை 

விவாஹத்தை ஸேவிப்பதற்கு 
ஆசையுடையவர்களான விஷ்ணு முதலிய தேவர்களையும் 
கல்பிக்கவேண்டும் . 

இவ்விதமாக கல்யாண ஸுந்தர லக்ஷணம் கூறப் 
பட்டிருக்கின்றது . 

( ஹிமவான் வெளுப்பு நிறம் . ஸநக ள நந்தநர்கள் 
வெண்சிவப்பு நிறம் . விஷ்ணுவாதி தேவர்கள் அவரவர் 
களுக்கு உறிய நிறம் ) 


சசு . 


வித 


சுய விக்ஷாட யா நடி . 
வதஐ. தி . ணெ வந ெெவவ 

தொ ந நா || 
வய- விராலு . கடலா வளு மவலலவரத , க | 
குவதாறு.கரதலவாடி வாடி கலயதO ! 
உக்ஷிண தக்கரா 5ு ஹாரிணாாம. 

ஒவெச உ 


பரமேசுவரனுடைய பக்கத்தில் சரத்கால மேகத்தைப் 
போல வெளுப்பு நிறமுடைய விருஷபதேவரைக் கல்பிக்க 
வேண்டும் . என்று பொருள்படும்படி திருத்திக்கொள்ள 
வேண்டும் . 


269 


ஸ்ரீவதகூ நியில் 


ஓ 


ஒக்ஷிணெ வாஹஹெ து 22 ெெவவ காரயெசு ! 
வாஜெ கூவா ஹஜெ த தி று . விவயாரிண . | 
கவிதா உ V ண . வா 2 . வாஜவாத R. | 
ஸஜ மஜாங்க வமஜநொவாவகம் ( ச ! 
* கவானொவெதஹவது வரஷ ( வெ ) நாலிஸe. 

ஒவொ 
வணவ விக்ஷாட நா வொக லொதாயொ 

UJ ண பரு . ! 


19 


வெவ ) வாவாரெது லொதாயேஸித ! 
ஹஅyMer ய க கவாறு , பரலி சு. வெசு || • ! 
ஜூதாகாரஸarுக * T . வெ கணயொ 

--ந- ஸெக | 
ாகராவைக . அவவொதக்ஷணாங் தடி 
( ஜெவொ விரவண_ : | கொடிய 

விரவண : 2 


20 " 


வண -3 } ) 


46. பிக்ஷாடநமூர்த்தி த்யாநம் . 


பிக்ஷாடநாமர்த்தியானது , 4 கைகளும் 3 கண்களும் , 
ஆடையற்றதும் , சிரித்த முகமுடையதும் , திருந்றைப் 
பூசிக்கொண்டிருப்பதும் , பவழ நிறமுடையதும் , இடுப்பில் 
ஸர்தாதச் சுற்றிக்கொண்டிருப்பதுமாகும் . 

இந்த முர்த்தியின் வலதுகை நுனியானது மானின் 
முகத்திற்கு ஸமீபத்திலிருக்கவேண்டும், 
பரஹஸ்தத்தில் உடுக்கையைக் கல்பிக்கவேண்டும் . இவர் 
டது பக்கம் அபாஹஸ்தத்தில் திருசூலத்தையும் 


வலது 


* பொச -22 . 6 பொகாதே யொஜதீ ஹாதி 


ஸ்ரீதவ 

நியள 


270 


பரஹஸ்தத்தில் மயில் தோகையையும் தரிப்பவராவார் . 
வலதுகால் குஞ்சிதமாகவும் , இடதுகால் ஸுஸ்திதமாசவும் 
( ஊன்றியும் ) இருப்பதாகும் . ( இந்த மூர்த்தியானது ) ஸம 
பங்க லக்ஷணத்துடன் கூடிய ஸ்தாநத ( நின்ற வடிவமான ) 
மூர்த்தியாகவும் , நடப்பதற்கு முயற்சியுடைய மூர்த்தி 
யாகவுமிருக்கவேண்டும் . இவ்விதமாக பிக்ஷாடா மூர்த்தி 
லக்ஷணம் கூறப்பட்டிருக்கின்றது . இனி குண்டோதர 
லக்ஷணத்தைக் கேழ்ப்பாயாக. 

பிக்ஷாடநரின் இடதுபக்கத்தில் , கீழே , குண்டோதரனை 
2 கையுடன் கல்பிக்கவேண்டும் . 

அவனுடைய சிரஸ்ஸில் 
கபாலத்தை வைக்கவேண்டும் . 

அந்த கபாலத்தைப் 
பிடித்திருக்கின்ற கையானது ,ஸ்வாமியின் நாபிக்கு 

நாபிக்கு ஸமமாக 
இருக்கவேண்டும் . குண்டோதரன் , பூதவடிவமுடையவனும் , 
தெத்திப்பற்களுடன்கூடிய பயங்கரமான முகத்தையுடைய 
வனுமாவான் . ( இவ்விதமாக இந்த மூர்த்தியை ) கீழே 
கூறப்பட்ட லக்ஷணங்களுடன் சல்பிக்கவேண்டும் . 
( ஸ்வாமி பவழ நிறம் . குண்டோதரன் நீலநிறம் ) 

கய காஹ ந தி யா நடி 
உதாவ து ககாரி வதஜஸமிது ! 
சூடம் காயகலுயவாகாங்தகா 
காசநிஹாவ து வ வீலொவரிவித 
உக்ஷிணெ ஓவிதா வா 20 வாவோ 20 து பாயிதடி | 
காய 8 காசுஜெவ . வக்ஷ ஹ காறு நா நடி ) 

( பக வண_8 ) 
47. காமதஹந மூர்த்தி த்யாநம் . 
காமதஹ மூர்த்தியானது , உக்ரமான ஸ்வரூபமும் , 
4 கைகளுமுடையதாகும் . கைகளில் மான் , மழு , வரதம் , 


சஎ . 


271 


ஸ்ரீ வதகூ நிய 


உாச் 


ஷா 


19 


அபயம் இவைகளை தரித்திருப்பதாகும் . பத்மபீடத்தில் 
வீற்றிருப்பதாகும் . தொங்குகின்ற வலது 

காலை 

ய 

ம் 
படுக்கையாக இருக்கின்ற இடது காலையுமுடையதாம் . 
காமதஹந மூர்த்தியை இவ்விதமாகக் கல்பிக்க வேண்டும் . 
இனி காலநாசந மூர்த்தியைக் கூறுகிறேன் , (சிவப்பு நிறம் ) 

கய கானாஉஹநதியாநடி . 
வங்காஷுதிணெஸுஜி ந O T ஞாஜ 

ஹலொற்று 
மக 0 வசூவா வாஹிதா 

ဇီဝ 

காராஜாகை | 
வா (ெஉக்ஷெ ) குவிதவாதுலரத்தனா . 

காவை ) வக்ஷஸ 
விநாஜிகஜடாயா பிரிஜயா யக ஐமெஜெவகம் 1 
உல J த வாவாடி து கானவக்ஷலயெ ஜித | 
லவவாடி D.D ழி ஹிதா ரளவ. 

ஹஜெக | 2 | 

( ஈ கவண-3) 
48 காலநாசமூர்த்தி த்யாநம் . 
சம்பரத்தம்பூவின் நிறமுடையதும் , 3 கண்களுடை 
யதும் , சூலம் , பத்மம் , மழு , பாசக்கயிறு இவைகளை 
யுடையதும் , தெத்திப்பற்களாலே 

பயங்கரமான முக 
முடையதும் , குஞ்சிதமான இடது ( வலது ) காலையுடையதும் , 
காலனின் மார்பில் உதைத்த இடது காலையுடையதும் , 
சிதறிப்பிறிந்த ஜடைகளைமடையதும் , பார்வதி தேவியுடன் 
கூடியதும் , ளத .2 ஜகத்திற்கும் ஒப்பற்ற தெய்வமானதும் , 
உயரத்தூக்கப்பட்டதும் காலனின் மார்பிலிருப்பதுமான 


உ எஉ 


ஸ்ரீதவர் பள 


272 


இடது காலையுடையதும் , லிங்கத்தின் சிரஸ்ஸில் வைக்கப் 
பட்டிருக்கின்ற 
வலது 

காலையுடையதும் , பயங்கரமான 
முகத்தையுடையதுமான இந்த காலநாச மூர்த்தியை 
ஸேவிப்பாயாக . (சிவப்பு நிறம் ) 


சகூ . 


கயாஜத- யம் 

கம மாக - .ஜெய யாநடி . 
ஜாக - வெய : ஹிதொ க்ஷெ P.200 து 

ஸஹ m | 
Q லூ BUY 2 நெகு, ஸகாக்ஷவாயுத : || க 1 
பலிவாவு- நவாமாத : பரிவயா நவரொ ஹிவெசு | 

( பொ.தவண -8 ) 
காலதாச அங்கமூர்த்திகள் 

49. மார்க்கண்டேய த்யாநம் . 
காலநாசந மூர்த்திக்கு வலது பக்கத்தில் , 
மார்க்கண்டேயரானவர் , லிங்கத்தின் அடியைத்தொட்டுக் 
கொண்டிருக்கவேண்டும் . அவர் 2 கைகளும் , 2 கண்களு 
முடையவராவார் . பஸ்மருத்ராக்ஷங்களை தரித்துக் 
கொண்டு , சிவனை பூஜித்துக்கொண்டு , சிவனை த்யாநம் 
செய்துகொண்டு இருப்பவராவார் . (வெளுப்பு நிறம் ) 

ருய . 

சுய காயாந .. 
ஜெவ்வ வாவோரெது காறு . J த வகடி ! 
கிரீடக் கேஜொவெத வொருவகம் 
ஹவயெ 200 வாராகஷணாகதிரவகம் | – 1 
தநய ) விஷஹிதா காயாவழிஹொவ தெ 

(U8வண -28 ) 


273 


ஸ்ரீப்லிவ தவநிய . 


உன் 


50 . 


கால த்யாநம் . 


காலநா . 5 மூர்த்தியினுடைய இடது பக்கத்தில் , கிரீடம் 
குண்டலங்களையணிந்திருப்பவனும் , தெத்திப்பற்களுடன் 
பயங்கரமான ரூபமுடையவனும் , இரண்டு கைகளில் 
தண்டத்தையும் ( மார்க்கண்டேயனைக்கட்டி ) இழுக்கின்ற 
பாசத்தையும் தரிக்கின்ற வடிவமுடையவனும் , மிருத்யு 
ஸ்வரூபமுடையவனுமான காலனைக் கல்பிக்கவேண்டும் . 
இதற்கிடையில் எருமைக்கடாவா ஹாமிருப்பதனால் இங்கு 
கால ஸ்வரூபம் கூறப்படுகின்றது . ( காலனுடைய வாஹா 
மான எருமைக்கடாவையும் கல்பிக்கவேண்டும் என்பது 
பொருள் ) (நீலநிறம் ) 

ருக . கய தவராரி 2 தி- யா.ந .. 
வதஜ. திணெ வரமவாபரயாரிணம் 
ய நவபாண லாயகயோ- ஸஹித தயா || க | 
வலவாலாணவலயக விவாவா ar வ JA ! 
வது . உயா ( யது ) வாகேணெ_ க்ஷிணெ 

கமல wரங்த , 12 


உவவீதலாயக, வ w2 . மயத. ரவ . | 
ஜடாகேடயக விஜ ANTA . மகடி கூட 
வான் . திரவரஹார 

(விரவணம்) 


11 


18 


51. திரிபுராரிமூர்த்தி தயாநம் , 
திரிபுரஸம்ஹாரமூர்த்தியானது, 4 கைகளும் , 3 கண்களு 
முடையதாகும் . மான் , மழு , வில் , அம்பு இவைகளை 
தரித்திருப்பதாகும் . பார்வதி தேவியுடன் கூடியிருப்ப 


உஎச 


ஸ்ரீ தவ நியள் 


274 


தாகும் . ஸகல ஆபரணங்களையுமணிந்து திவ்வியமான 
ஆடையை அணிந்திருப்பதாகும் . இடது காதில் கர்ண 
பத்திரத்தையும் , வலது காதில் குண்டலத்தையும் தரித்துக் 
கொண்டிருப்பதாகும் . யஞ்ஞோபவீதத்தை தரிப்பதாகும் . 
ஸமபங்க லக்ஷணத்துடனிருப்பதாகும் . ஜடா மகுடம் 
தரித்திருப்பதும் , பவழம் போன்ற சரீரகாந்தியுடனிருப்பது 
மான சிவமூர்த்தியாகும். இவ்வீதமாக திரிபுரஸ ஹார 
மூர்த்தியின் லக்ஷணம் கூறப்பட்டிருக்கின்றது . ( பவழநிறம் ) 

ரு 2 . சுய ஜவாஹாதி யா நடி 
காலு " நய.ந. விஜுஜ . அதிணெகுக 
உவவீதலாயக, லவyான காாபெயாஜிதாக! 
வாடியா : வடிகாய கிவிவெ ம2 நாவடி ! 
உக்ஷ ஹஜ வித உது வால வண . 

ககே ! 
MW ண ஜடாலார மஜாவடி eB த O 1 
கண - க வேறு ஸயக ஹாவ்வாலயதடி ! 
BY8. அ ஜிநெவ கிரீடகடகாங்குத , 
வவாறு.காரயக கக்ஷெவமிதம் 151 
சுரதாஜுவிவடாவெதா ஹலெவகயாயது ) வா 
ஜவயாயே ஜொதி 

( வெவொ கவண -8 | wov 3 வீதவண -3 ) 

52. ஜலந்தரஹ மூர்த்தி த்ய நம் . 
ஜலந்தரஹாமூர்த்தியானது , சிவப்பு நிறமும் , உக்கிர 
மான கண்களும் , 2 கைகளும் , 3 கண்களும் , உபவீதமு 
முடையதும் , ஸகல அலங்காரங்களாலும் சோபிப்பதும் , 


275 


ஸ்ரீனிவதகூ நிய 


இரண்டு கால்களிலும் பாதுகைகளையுடையதும் , 
நடக்கவிருப்பமுடையது போன்ற தோற்றமுடையதும் , 
வலதுகையில் குடையையும் இடதுகையில் ஜலம் நிறைந்த 
க மண்டலத்தையும் தரித்திருப்பதும் , விரிந்த ஜடாபாரத்தை 
யுடையதும் , சிரஸ்ஸில் கங்கையையும் சந்திரனையும் 
தரித்திருப்பதும் , காதுகளில் குண்டலங்களை தரித்திருப் 
பதும் , ஹாரம் , 

நூபுர ( உரை நூல் மாலை ) ங்களை 
தரித்திருப்பதுமாகும் . 

ஜலந்தராஸுரனுடைய ஸ்வரூபமானது , 2 கைகளும் , 
2 கண்களுமுடையதும் , சிரீடய , கடகங்களை தரித்து ஸகல 
அலங்காரங்களையும் தரித்திருப்பதும் , கக்கத்தில் கத்தியை 
வைத்துக்கொண்டிருப்பதும் , இரு கைகளையும் கூப்பி 
அஞ்சலிபந்தநம் செய்து கொண்டிருப்பதுமாகும் . இவ்வித 
மாக ஜலந்தர ( ஹா ) மூர்த்தியின் லக்ஷணம் கூறப்பட்டிருக் 
கின்றது . பரமேசுவரனுடைய நிறம் சிவப்பு . ஜலந்தர 
னுடைய நிறம் மஞசள் ) 

கம வஹாயெத J2F_ ய T. க . 
மளாவண திரணெது வ ஜடாளைஜிவிராஜித | 
தாட O க க 02 @ o லெவ ) 

வாதொர விஷதடி 
வலாவவபோவாயா வதாலு பஜ ஸeB த 
வஜ -வாவாவால ( கடிக்ஷெ ) வாலெ 

வஹகரொடிகடி 12 ! 


8 


கவர ப ஹ வ பெஷ வவொகவச 


கா | 


( மளாவண_8 ) 


53. பிரம்ஹ சிரச்சேதகமூர்த்தி த்யாநம் . 
இந்த மூர்த்தியானவர் , வெளுப்பு நிறமும் , 3 கண்களும் , 


உஎசு 


ஸ்ரீதவ 

நியள 


276 


சடைமுடியும் , வலது காதில் ஓலையும் , இடது காதில் 
குண்டலமும் , புலித் தோலாடையும் , 4 கைகளும் , வலது 
கைகளில் வஜ்ரம் , பரசுவும் , இடது கைகளில் பிரம்ஹாவின் 
கபாலம் சூலங்களையும் தரிப்பவராவார் . 

மற்றவைகளை 
முன்பு கூறியதைப்போலவே கல்பித்துக் கொள்ளவேண்டும் . 
(வெளுப்பு நிறம் ) 


ருச . கய மஜாஹாரதி யா நடி 
* ஆவா ஹஜியிர ) உக்ஷவாண . வா ... 

உக்ஷொத 
வவொயாவ J தவ r8_BJ தகர வாலி 

U மொட்டி 
டாக வீரம. யா வாகரா ஜீவா 

நொநாவலு 
வாசொ. நிஜமொவீதய த O Velm ? 

இறயா | கரி 
( பொ.தவண -8 ) 


3 


54 , கஜ் 


கஜஸுரஸர்ஹ Y மூர்த்தி த்யாநம் . 
கஜூஸம் ADார மூர்த்தியானது , வலது காலை யானையின் 
தலையில் வைத்துக்கொண்டும் , இடது காலை பிருஷ்டபாகம் 
( புட்டம் ) 

தூக்கிக்கொண்டும் , யானையை 


வரையில் 


பொகாயவெ . பெபாய நீயா உதி ஜாதி . 
ந go ஹஜூனாவவை வான வாாமஜொல்ரத 
ஜிவொயொர தாமஹி அ g ஃகாய னாவதொஜ o ! 
கோட கர,ம UITO நிஜகரை : ஜிஷாநநவ, 
வா ெயதயொயோ வாதயா ரஷ வ p 

வெடி || தி . 


A 


277 


ஸ்ரீவேதவநியிட 


உஎள 


இரண்டாகக்கிழித்து அதன் தோலை இரண்டு கைகளாலே 
உயரத் தூக்கிப் பிடித்துக்கொண்டு , மற்ற கைகளில் சூலம் , 
கத்தி , உடுக்கை , மழு , மான் , ஸுமுகம் இவைகளை 
தரித்துக்கொண்டு இருப்பதும் , பயங்கரமான முகமும் 
சந்திரனைப்போல வெளுப்பான சர்ரகாந்தியையுடையது 
மாகும் . இடது பக்கத்தில் , உமாதேவியானவள் குமாரனை 
வைத்துக்கொண்டு , பரமேசுவரனை பயத்துடன் பார்த்துக் 
கொண்டிருப்பவளாவாள் . இந்த மூர்த்தியை இவ்வித 
லக்ஷணத்துடன் கல்பிக்கவேண்டும் . (வெளுப்பு நிறம் ) 

ருரு . கய வீரதி யா நடி 
வது 3 . திணென் அஜடா 8கடவலயதO I 
உக்ஷிணெ வஜவாணள அ வாஜெ வாவா வாயாடி !! 
உஷாகாாஷவடிந 0 o3. ெெலாவ மஜிதO | 
Towargiாயக வாகொவரி ஹிதழ ! 
மகாஜீயக காாலு ஹ J9 வி.க வெலசு | 
நீருவண -38 | உக்ஷவரலாவ o - 
வீரக்ஷஹாமெ உக்ஷவாஹாணஜாஹிதா 
கஜவக . வி.நய ந O UJ ஐ வயவிஹூஷிதடி | க . 
நவராஜு வி பலிவயா நவராயண 121 

( UT ) வேண -8 ) 


55. வீரபத்திரமூர்த்தி த்யாநம் . 


4 கைகளும் , 3 கண்களுமுடையவரும் , சடைமுடி 
தரித்திருப்பவரும் , வலது கைகளில் கத்தி , அம்பு இவை 
களையும் , இடது கைகளில் கதை , வில் இவைகளையும் 
தரிப்பவரும் , தெத்திப்பற்களாலே பயங்கரமான முகத்தை 


உஎ 


ஸ்ரீதகூ நியள 


278 


தரிப்பவரும் , பயங்கரமான ஸ்வரூபமுடையவரும் , பயங்கர 
மாக கர்ஜிப்பவரும் , ருண்டமாலையை ருண்ட - கைகாலற்ற 
முண்டம் ) அணிந்து கொண்டிருப்பவரும் 

பாது கைகளை 
தரித்திருப்பவரும் , பத்திரகாளியுடனிருப்பவரும் , பயங்கர 
மான தோற்றமுடையவருமான வீரபத்திர மூர்த்தியை 
மனதில் த்யானம் செய்யவேண்டும் . ( நீலநிறம் ) 
தக்ஷ பிரஜாபதியின் ஸ்வரூபம் : 

வீரபத்திரருடைய வலதுபக்கத்தில் , ஆட்டின் முகமும் , 
2 கண்களும் , 2 கொம்புகளும் உடையவரும் , நமஸ்காரம் 
செய்யும் பாவனையைக் குறிக்கின்ற அஞ்சலி முத்திரையை 
யுடையவரும் , பிராமணனும் , சிவ த்யாநம் செய்பவருமான 
த.கூ பிரம்ஹாவை நின்ற வடிவத்தில் கல்பிக்கவேண்டும் . 
( நீல நிறம் ) 


ருகா... காம ஹாரிஹா யாகம் 
லவாமெ விராலு . யாட 

ஜாமாக்ஷஷ 
வாகாமொறேலு, உணிகேடயத. 

வீதவஜாதிபொலு ! 
வலவெ ) -காலுய வாவிதாகாயமெ 

வகளகொடிக் மாக 
கிசு( வலவெ ) யாவாடநது விறுவத வாக : 

ஸ்ரீஹரொய கெஹக 
வலவெ.சு. வாயிறு கடகுஜன ஐ . 

வலிய வெணீ நல 
வாவாயெ ஸக்கிரீடம் யாஜலை . 

வலாவ வாவாாலை 1 
-கோஹஃபா தி புக ; வா , 


279 


ஸ்ரீவேதவதியி 


2.எக் 


லகறுபலுகா 


வாவாயெ . வொவ நாயடாக தலவே 

ஐயஜெகாவவீத 
ஹயபுயபு . நளஜி US 

லவலவசக்கரா 4 121 
( பகவண TopTV ற | விஜுலூாமலாவண 38 ) 

56. ஹரிஹர த்யாநம் . 


மாக 


ஹரிஹரார்த மூர்த்தியானது , வலது பக்கத்தில் ( ஈசுவர 
பாகத்தில் ) பவழநிறமுடையதும் , சந்திரகலையை தரித்த 
முடியுடையதும் , பஸ்மம் , ருத்திராக்ஷம் இவைகளை ஆபரண 

உடையதுமாகும் . இடது பக்கத்தில் நீலநிற 
முடையதும் , மணிமகுடமணிந்திருப்பதும் , பீதாம்பரம் 
தரித்து சோபிப்பதுமாகும் . வலது கைகளில் மழுவும் , 
அபயமும் தரித்திருப்பதாகும் . இடது கைகளில் சங்கமும் 
கதையும் தரித்திருப்பதாகும் . வலது பக்கத்தில் நெற்றிக் 
கண்ணுடனிருப்பதாகும் . இவ்விதமாக வலது பக்கத்தில் 
பரமேசுவர லக்ஷணங்களுடனும் , இடது பக்கத்தில் மஹா 
விஷ்ணுவின் லக்ஷணங்களுடனும் 

விளங்குகின்ற 
ஹரிஹரார்த மூர்த்தியானது என் 

முன்னிலையில் 
பிரகாசித்துக்கொண்டிருக்க வேண்டும் . 

( 1 ) 
வலது பக்கத்தில் மழு ( அபயங்களை ) தரிப்பதும் , இடது 
பக்கத்தில் கடக முத்திரை சங்கங்களை தரிப்பதும் , வலது 
பக்கத்தில் ( சடைமுடியில் ) கங்கையை தரிப்பதும் , இடது 
பக்கத்தில் கிரீடத்தை தரிப்பதும் , வலது பக்கத்தில் சிவப்பு 
நிறமாகவும் இடது பக்கத்தில் நீலநிறமாகவுமிருப்பதும் , 
வலது பக்கத்தில் புலித்தோலாடையும் , இடது பக்கத்தில் 
பீதாம்பரத்தையும் தரிப்பதும் , வலது நெற்றியில் அரைக் 
கண்ணை தரிப்பதும் , ஸமபாதமாக இருப்பதும் , வெண்மை 
யானயஞ்ஞோபவீதத்தையணிந்திருப்பதும் , ஸகலவிதமான 
க்ஷேமங்களையுமளிப்பதும் , ஸகல ஸம்பத்துக்களையுமளிப்பது 


உ அல் 


280 


ஸ்ரீதவ நியள் 


மான , ஹரி ஹரார்த்த ஸ்வரூபமுடைய பரமேசுவரனை 
வணங்குகின்றேன் . ( பரமேசுவர பாகம் சிவப்பு நிறம் . 
விஷ்ணு பாகம் நீலநிறம் ) 

( 2 ) 


எ . 


சுய கய , நாரீழாதி யா நடி. 
வதஜ 
, திணெது வபலிவா OUTO 

உக்ஷவாகொ 
வானாய .. , வாஷைாமெது ஸீததிறுகாறு கடி | க || 


நெதாய . து ( யெ- க ) வாடெ து யுக 

உக்ஷிணாகொ 
உக்ஷிணெ க 020. கணெ உயநு வாஜெ த 


வகுகடி 12 || 


கடா வா கஜி.த ) வா 2ெ z லயகள வ டிக்ஷிணெ | 
வாகொததுசெவசெ கெயாகடகாங்தடி | ங !! 
உஜா ெத ஐ.ந- குயாசு சாஹாகா 

( காரெண ) யுத த வா ! 
நாண ய_ . உக்ஷிணெ ஜொ : வாவரவ. 

கதாவாடி சா 
உஜாய . க த ( வா 00 ) 5ு விசுவரூ 

வரி | 
வராறு , கரத , வாசெ லவ வாடி து 

கவித ரு ! 
P ய ஆவாஷவண -3 மாசி வ WS 

வாஹோமகள் | 
கய நாரீரா . வொக 

i 
( orroyாலூமா வண : | ஜெவீஷாம் : 8 
வண -8 ) 


281 


ஸ்ரீபவதவநியில் 


உஅக் 


57. அர்தநாரீசுவரத்யாநம் . 
அர்தநாரீசுவரமூர்த்தியானது, 4. கைகளும் , 
3. கண்களுமுடையதாகும் . உடலின் வலதுபக்கம் பாதி , 
சிவஸ்வரூப மாகும் து பக்கம் பாதி , உமாதேவியின் 
ஸ்வருபமாகும் . இடது பக்கத்தில் , தலைவகுடும் , நெற்றிச் 
சுட்டியுமிருக்கவேண்டும் . வலது பக்கத்தில் , நெற்றியில் 
அரைக்கண்ணிருக்கவேண்டும் . வலது காதில் , குண்டலமும் , 

டது காதில் கர்ண பத்திரமும் இருப்பதாகும் . இடது 
பக்கத்தில் , ( கையை ) இடுப்பில் வைத்திருக்கவேண்டும் . 
வலது கைகளில் , அபயமும் மழுவுமிருக்கவேண்டும் . இடது 
கைகளில் , வரதமும் , நீலோத்பலமுமிருக்க வேண்டும் . 
உமாம் சமான இடது பக்கத்தில் , அழகான ஸ்தநத்தைக் 
கல்பிக்கவேண்டும் . வலது பக்கத்தில் , அடிவயிறானது , 
புலித் தோலாடையை அணிந்திருக்கவேண்டும் .. 

இடது 
பக்கத்தில் , இடுப்பில் , சித்திரவர்ணமான வஸ்திரத்தை 
யுடுத்தியிருக்கவேண்டும் . இடது காலானது , பாதஸரத்தை 
யணிந்திருக்க வேண்டும் . வலது காலானது , சஞ்சிதமாக 
இருக்கவேண்டும் . பரமேசுவர பாகம் பவழ நிறமாகவும் , 
பார்வதி பாகம் 

பச்சை 

நிறமாகவுமிருக்கவேண்டும் . 
இவ்விதமாக அர்த்தநாரீசுவர லக்ஷணம் கூறப்பட்டிருக் 

( பரமேசுவரபாகம் சிவப்பு நிறம் . பார்வதி 
பாகம் பச்சை நிறம் ) 


கின்றது . 


ருசு . 


. 


காய கிராதாஜ . தியாகம் . 
வதமஜ. திரணெது வஜடாக டயத | 
லவடாலாணலயக வாவாவ a வரகழ 141 
Wுவபாணயத து கனவா Avoுதா 
உவவிதவலஜாயாக . வயகமதநல காப் 

க 
வாசெ மளாவாயாக . டிக்ஷிணெவ- ந விதம் ! 


| 


ஸ்ரீதவநியள் 


உஅ 2 


282 


கஜு நலவo --- 


வணகவக . 2 நய நா ஜடாகடலயுதடி கூ ! 


ஸகல 


வபாஷாணவலயக கரதாஜூட ஒழிக 
வனவ . கிராதனாவாத 
( வெவொ ராகவண - | சுஜு ந 8 பலரவேண :) 

58. கிராதார்ஜு நமூர்த்தி த்யாநம் . 
கிராதார்ஜூநமூர்த்தியானது , 4 கைகளும் , 3 கண்களு 
முடையதும் , ஜ டாமகுடம் தரித்திருப்பதும் , 
ஆபரணங்களை யு மணிந்திருப்பதும் , சிறந்த 

ஆடையை 
யுடுத்தியிருப்பதும் , வில் , அம்பு , மான் , மழு இவைகளை 
ஏந்திக்கொண்டிழுப்பதும் , உபவீதமணிந்திருப்பதும் , ஸம 
பங்கலக்ஷணத்துடனிருப்பதும் , இடது பக்கத்தில் கௌரி 
தேவியுடனும் , வலது பக்கத்தில் அர்ஜுனுடனும் நின்ற 
வடிவமாக இருப்பதாம் . 
அர்ஜுநஸ்வரூபம் 

அர்ஜுந வடிவமானது , ஓருமுகம் , 2 கண்களுடைய 
தாகும் . ஜடாமகுடம் தரித்ததும் , ஸகல அணிகளையுமணிந் 
திருப்பதும் , கைகளைக் கூப்பி அஞ்சலிபந்தம் செய்துகொண் 
டிருப்பதும் , நின்றவடிவமுடையதுமாகும் . 

இவ்விதமாக கிராதார்ஜு மூர்த்தி ஸ்வருபம் கூறப் 
பட்டிருக்கின்றது . ( பரமேசுவரன் சிவப்பு நிறம் . 
அர்ஜுநன் நீலநிறம் ) 


ருகூ . 


கய காகா தி யா நடி 
லலாறெவதி , விரணிவைலசுவிசை 


காறுஉன 


பகல வாலெ சுராஜெ உயநாலியலசலா 

பாபெலா 1 


283 


ஸ்ரீபலிவ தவ நியா 


உஅ . 


0 


UT . • JJமாயவிதகா வலெ 

வலை0 ஹொ 
வநெ வெ o ழர : வரிவரத ெெவயாவது 

வபோவாக! 


வதஹஜ. திரணெ 

ரணெது து ஜடாகேட w ய த | 
வாடியொ : வாகாய கிவிவெ மநோவடி ! 
வலவாஹாணல . யஜு தொதரீயக | 
பலவ த வாகேணெ த உக்ஷிணெ 

க . வறுடி || நட 
கி விசு ஆஹமிதாவ நா நானாமதாவரத . 

ரிகா உக்ஷ கடலா த உயா நா ஜூதவலயத 


விக்ஷாஹஜொவ நாயா தரமவக்ஷாவியதO ! 
வெல ) வாவோரெத ஹோஜூத ஆகனயெசு || 
விஜுஜ , வ விநெக அகராறுவடி நாமிதா | 
கவாறு பயிரவி நம) வெவாவெ ஸஹிதடி ! 
வவ . சுகாறுமாவாத 

. 
( ஷெவொ ரகவண : ஸுத:கவண் 1 ) 

59. கங்காளமூர்த்தி த்யாநம் . 
விபூதியைப்பூசிக்கொண்டு , அதை முப்பட்டையாகவும் 
அணிந்திருப்பவரும் , அழகான ரத்நங்களைப் போல் 
பிரகாசிக்கின்ற மயில் தோகை , கங்காளம் , ( சரீரத்தின் 
எலும்புக்கூடு ) இவைகளை வலது பக்கத்தில் தரிப்பவரும் , 
இடது கையில் மழுவை தரிப்பவரும் , ஸிந்தூரம் போன்ற 
சிவப்பான சரீரகாந்தியையுடையவரும் , சூலாயுதத்தை 
ஏந்தியிருப்பவரும் , மானின் முகத்தைத்தழுவித் தொங்கு 


உ.அ. 


ஸ்ரீதவநியா 


284 


நின்ற 


கையையுடையவரும் , சந்திரனை முடியிலணீர் 
திருப்பவரும் , புலித்தோலாடையையணிந்திருப்பவரும் , 
தேவர்களாலேயும் , முனிவர்களாலேயும் , சூழப்பட்ட வரு 

ஹரனை (கங்காள மூர்த்தியை ) வணங்குகின்றேன் , 


மான 


4 கைகளும் 3 கண்களுமுடையவரும் , சடை முடியை 
தரித்திருப்பவரும் , கால்களில் பாதுகைகளை தரித்திருப்ப 
வரும் , சிறிது நடக்கவிருப்பமுடைய வரும் , ஸகல ஆபரணங் 
களையும் அணிந்திருப்பவரும் , யஞ்ஞோபவீதம் , உத்தரீயம் , 
(மேலாடை ) இவைகளை தரிப்பவரும் , இடது காதில் சங்கு 
வளையமும் , வலது காதில் மகரகுண்டலமும் அணிந்திருப்ப 
வரும் , சிறிது சிரித்த முகமுடையவரும் , நாநாவிதமான 
லீலைகளைச் செய்பவரும் , வலது பக்கம் இடுப்பில் கத்தியை 
தரிப்பவரும் , பூதங்களுடனிருப்பவரும் , பிச்சையிடுமன்னத் 
திற்காக வந்திருக்கின்ற மிருகங்கள் பக்ஷிகளுடன் கூடிய 
வருமான ( கங்காள மூர்த்தியை வணங்குகின்றேன் ) 

ஸ்வாமியின் வலதுபக்கத்தில் , பெரிய தோர் பூதத்தைக் 
கல்பிக்கவேண்டும் . அந்த பூதமானது , 2 கைகளும் , 2 கண் 
களும் , பயங்கரமான முகமுடையதாகவும் , மண்டை 
யோட்டைத் தலையில் வைத்துக் கொண்டு , ஸ்வாமியின் 
இடது பக்கத்தில் நின்றுகொண்டிருப்பதுமாகும் . இவ்வித 
மாக , கங்காள மூர்த்தியின் லக்ஷணமானது கூறப்பட்டிருக் 
கின் றது . ( ஸ்வாமியின் நிறம் சிவப்பு . பூதத்தின் நிறம் 
கருப்பு ) 


சுய , சுய வாலெயா ந "பூஹதி . யா நடி 


வலெ ) வீதவணபூ மகாஸஹிதா 

உக்ஷஹலெவ 100 
வா ெகஷ உயா நா வா காஸஹிதா வாவதீ 

வாலா 90 | 


285 


ஸ்ரீவதவநியிய 


வவொவொதகாமெ ஆகி நிஹிதகா . 

உக்ஷஹாம திரணென், 
ஸவபான காாயக.பாலகனாயா மாமயாய கலோ 
வெல க்ஷலாமெ தவ ெத ஆகனயெசு | 
ஜெவஹவாஹுதெண வாயாக உவ தெ 1 
நஷவொ சே பூவாருவலெபெலா கிவயத: | 
வ . Yெ TO V ணவண- வாஷூஷண பூஷிதடி || 
ஜெவ , பரஸி வம) தீருயா வரிலொவித . 
அ.ஜெயா ஹ வொக 

( செவம் வ.வெ yrY வீதவண 38 ) 
60 . சண்டேசாநுக்ரஹ மூர்த்தி த்யா நம் . 
சண்டே சாநுக்ரஹ மூர்த்தியானது , மஞ்சள் நிறமும் , 
4 கைகளுமுடையதாம் . வலது பக்கம் கையில் மழுவும் , 

கையில் மானும் , தரித்திருப்பதாம் . இடது 
பக்கத்தில் பார்வதி தேலியுடனிருப்பதாகும் . 
பக்கத்திலிருக்கின்ற சண்டிகேசுவரருடைய தலையில் கையை 
( வலது பக்கம் பூர்வஹஸ்தத்தை ) வைத்துக் கொண்டிருப்ப 
தாம் , 3 கண்களையுடையதாம் . ஸகல அலங்காரங்களையும் 
தரித்திருப்பதாம் . சிரஸ்ஸில் சந்திரகலையையும் , கங்கையை 
யும் தரித்த முப்பதாம் . இவ் விதமாக இருக்கின்ற 
சண் சாநுக்ரஹமூர்த்தியை வணங்குகின்றேன் . ( 1 ) 

ஸ்வாமியின் வலது பக்கத்தில் , சண்டிகேசுவரரை 
கல்பிக்கவேண்டும் . 

சண்டி கேசரின் 

உயரமானது 
அளவு உயரத்தில் ஸரியாதியாவாகும் , 
பரமேசுவரன் உத்தமதசதாலம் . கையின் அளவு உத்தம 
பஞ்சதாலம் . எனவே சண்டிகேசுவரரின் உயரம் உத்தம 
பஞ்சதாலம் என்று கொள்ள வேண்டும் . மேலே குழந்தை 
களுக்கு றிய ஆபரணங்களையணிந்திருப்பவராவார் . என்று 
கூறப்பட்டிருப்பதைக் காண்க , 


வலது 


கை 


கையின் 


ஸ்ரீதவ நியள 


286 


யௗவினாலே கூறப்பட்டிருக்கின்றது . ஈசுவராநுக்கிரஹம் 
பெற்ற சண்டேசமூர்த்தியானது , பக்தியுடனிருப்பதாக 
வைக்கப்படவேண்டும் . சண்டிகேசமூர்த்தியானது , தங்கம் 
போன்ற நிறமுடையதாம் . குழந்தைகளுக்குரிய ஆபரணங் 
களை அணிந்து கொண்டிருப்பதாகும் . சண்டிகேசுவரரின் 
சிரஸ்ஸில் ( கையை வைத்துக்கொண்டு ) விளையாட்டாக 
இருப்பவரைப் போல , பரமேசுவரனை கல்பிக்கவேண்டும் . 
இவ்விதமாக , சண்டேசாநுக்ரஹ மூர்த்சியின் லக்ஷணம் 
கூறப்பட்டிருக்கின்றது . ( பரமேசுவரன் மஞ்சள் நிறம் . 
சண்டிகேசுவரரும் மஞ்சள் நிறம் ) 


சுக . 


கய விஷாவஹாஜூதி- யாரடி 


வன்கவ 


* தி , நய ந ஜடாகடலயதO | 
வதவாஹு ) ஊ TH aj ம . வாயாரிண ! 
உக்ஷஹஜெ மா ய j வா வாநொநுவஜெக்ஷண . | 
வாடி வாகஹஜெது ஸவாறு.காரஸயுதடி || 2 || 
ஜெ.வ ) வாவோரெதுவீெ.ெெவவு காரயெசு || 
பல rar ) விநேதா ஸுஜதி ல.. 

லவாவலவஹிதகுவிதாவி . | 
கலை நிவீக) ஹிதஸவ வா 

விதாகனூராதஷிதீ, ங 1 
வீதவஜா வி.நய நா வாவிதாய வா . | ச | 

( வெவொ ா கவண் : | வீெரவேணா 1 ) 

61. விஷாபஹமூர்த்தி த்யானம் . 
விஷஹரமூர்த்தியானது , ஒருமுகம் , 3 கண்களுமுடைய 
தாகும் . சடைமுடி . 

தரித்திருப்பதாகும் . 4 கைகளும் , 


287 


ஸ்ரீபிவ தவறியில் 


உஅன் 


சிவந்த திருமேனியுமுடையதாகும் . கைகளில் , மானையும் , 
மழுவையும் தரித்திருப்பதாகும் . வலது கையில் விஷத்தை 
தரித்துக்கொண்டு , அதை உண்ண விருப்பமுள்ளதும் 
மதங்கொண்ட கண்களையுடையதுமாகும் . 

து கையை 
வரதமாகவுடையதும், ளகல ஆபரணங்களையுமணிந் 
திருப்பதுமாகும் . 

( 2 ) 


பரமேசுவரனுடைய இடது பக்கத்தில் , தேவீமூர்த்தி 
யைக் கல்பிக்கவேண்டும் . அந்த மூர்த்தியானது , பச்சை 
நிறமும் , 2 கண்களும் , 2 கைகளும் , திரிபங்கமும் , ( உடலில் 
3 நெளிவுகள் ) உடையதாகும் . வலது கால் ஊன்றியும் 
இடது கால் குஞ்சிதமாகவும் இருப்பதாகும் . 

கழுத்தை 
கட்டிக்கொண்டு தொங்குகின்ற வலது கையையுடையதாக 
இருப்பதாகும் . கலங்கிய மன தையுடையதும் , பரமேசுவர 
னுக்கு ஸந்தோஷத்தை அளிப்பத மாகும் . 

( 3 ) 
பார்வதீ தேவியின் மூர்த்தியானது , மஞ்சள் ஆடையை 
யணிந்திருப்பதும் , 2 கண்களையுடையதும் , விருப்பியபலனைக் 
கொடுப்பதுமாகும் . 

( 4 ) 
( பரமேசுவரன் சிவப்பு நிறம் . அம்பாள் பச்சைநிறம் ) 


dira 


சுடி வசூ.காநதியாநடி . 


விஷுஷீயாஃதொஜூஜிகரொ வெவ ) 

வாஜாஜயொ 
லாவாக்ஷிலைச Varm & GUTO வீதாவா . 


களவுலு | 


• யலெ உயயா வா வவதில் வாக்ஷ 

உதவயா 


* யாெெவவளவா வாவதி : உதி வான மத ! 
வாதிதி மாசி . 


உஅ அ 


ஸ்ரீதவ நியள 


288 


100 க . வா வ யத துககு 

தா ஹஜெகா 


வனகவக தி ணெ அ ஜடாகேடயத O | 
உய ( வெ ) ண அவா , வா , வெவ வவாஜக ! 
உக்ஷிணெ அசு , வலயக வாதராவஜிஹொவ தெ | 
வெவ ) வாஹோமெது 2 வ . 

MUk , mI ! 
வலவபாஷாணலாயக வீதவஜொதரீயகள் 
வவக விாயக தர வாஜ 

கதரா வாஜுறி . நவெலசு || ச ! 
வனவக்ஷைணவயசு? 

விவஹொவ தொ 
( நெவ : பெரதவண : | விஜு பாரவேண & II) 


62. சக்ரதா மூர்த்தி த்யாநம் 


விஷணுவானவர் , பரமேசுவரனுடைய பாதாரவிந்தங் 
களில் தனது கண்ணை வைத்துவீட்டு , இருகைகளையும் கூப்பி 
வைத்துக்கொண்டிருப்பவராவார் . பரமேசுவரன் , அந்த 
விஷ்ணுவுக்கு , அழகான மாலை , பீதாம்பரம் , கௌஸ்துபம் , 
இவைகளை என்றுமிருக்கும்படி கொடுத்து , அவருக்கு 
பத்மாக்ஷன் என்ற பெயரையும் வழங்கினார் . மழு , மான் , 
வரதம் , அபயம் இவைகளை தரித்திருப்பவரும் , விஷ்ணுவுக்கு 
சக்கிராயுதத்தை வழங்கிய வருமான அந்த பரமேசுவரனை 
பஜிக்கின்றேன் . 
இங்கு , பரமேசுவர ஸ்வரூபமானது , 

ஒரு முகம் , 
3 கண்களுடையதாகவும் , சடைமுடி தரித்தும் , மான் , மழு , 
இவைகளை தரித்தும் , இடது கை வரதஹஸ்தமாகவும் ,, 
வலதுகை ( விஷ்ணுவுக்குக் கொடுக்கப்படும் ) சக்ராயுதத் 
துடனுமிருக்கவேண்டுமென்று கூறப்படுகின்றது . { 2 } ) 


( 1 ) 


. 


289 


ஸ்ரீபவதவ நியிட 


உஅசு 


சாக . 


விஷ்ணு 

ரூபமானது , பரமேசுவரனுடைய இ 
பக்கத்தில் நீலநிறமுடையதும் , ஸகல ஆபரணங்களையு 
மணிந்தும் , பீதாம்பரத்தை தரித்தும் , பரஹஸ்தங்களில் 
சங்க சக்கிரங்களை தரித்தும் , மற்ற இரு கைகளையும் 
அஞ்சலிபந்தனம் செய்து கொண்டும் நின்ற வடிவமுடைய 
தாகவுமிருக்கவேண்டும் . இங்கு , விஷ்ணு ஸ்வரூபமானது 
இவ்வித லக்ஷணங்களுடன் இருக்கவேண்டுமென்று கூறப் 
படுகிறது . ( பரமேசுவரன் வெளுப்பு நிறம் . விஷ்ணு நீல 
நிறம் ) 

கய விவெராவூதியாம் . 
வத ஜ . திணெகு. உஜடா 8 குடவயதO | 
கலய பயிரவி நவாடி வா 8 செ | க | 
ஆஷாவாலயக. விவெசா டிக்ஷிணெ 

வித : | 
பயா நா உக்ஷிண வாடி உய . ( தயா ) வா 20 து 

அவித , 121 
ஸவாலாணஸயசு பாலாவேண 

பெலாவிதா | 
ஷெவவ ) வாவோரெ த வீெ . ஆஹவிதா ந நாடி 
ஸவ பாதுகாாஸயதா வலவெ தயாரி aI 
வாலெ வ . TRAVU கா . விஜுஜா வதி,ணெகாடி 1 
டிக்ஷிணெ பாயிதா வா உய ( யசு ) வாலெ து 

மவிதா | 
வாகவீஜிதா. ஜெவீரகாலமொதவசகா || 
விவெப கவண அ கிரீட சுடாநித | 
ஜோராஜஜிகா வாகTuvaBA1சு ! 


19 


உகூடு 


290 


ஸ்ரீதவ நியள் 


லவ் - க்ஷணஸ்யயக லவ - ஹீஷவறு 91 
விவழுவாத க ? 

(( வெவொ நெவீ பாவேணள | விவெலா ரக 
வண y : 1 ) 


63. விக்நேசுவரப்ரஸந்த மூர்த்தி த்யாநம் . 
பரமேசுவரன் , 4 கைகளும் , 3 கண்களுமுடையவ 
ராவார் . 

சடை முடியை தரித்திருப்பவராவார் . அபய 
ஹஸ்தத்தை ( விக்நேசருடைய )சிரஸ்ஸில் வைத்துக்கொண்டு 
இடது கையில் வரதத்தை தரிப்பவராவார் . ( மற்ற 2 கை 
களில் ) யானையும் மழுவையும் தரிப்பவராவார் . 
அவருடைய வலது பக்கத்தில் விக்நேசர் இருப்பவராவார் . 
( பரமேசுவரனுடைய ) வலது கால் படுக்கையாகவும் இடது 
கால் தொங்கிக்கொண்டுமிருப்பதாகும் . (பரமேசுவர 
மூர்த்தியாக) ஸ்கல் ஆபரணங்களையு மணிந்துகொண்டும் 
கருப்பு நிறமுடையதாகவும் அழகாகவுமிருப்பதாகும் . 

பரமேசுவரனுடைய இடது பக்கத்தில் , சிரித்த 
முகமுடையவளும் , ஸகல அலங்காரங்களையுமணிந்திருப்ப 
வளும் , வலது கையில் நீலோத்பலத்தையும் இடது கையில் 
வரதத்தையும் தரிப்பவளும் , 2 கைகளையும் 3 கண்களையு 
முடையவளுமான தேவியைக் கல்பிக்கவேண்டும் . ( உ.மா 
தேவியின் ) வலது கால் படுக்கையாகவும் , இடது கால் 
தொங்கவிடப்பட்டுமிருப்பதாகும் . 

தேவியை ஸோமாஸ்கந்தருக்குக் கூறியிருப்பதைப் 
போல ஒரே பீடத்திலிருப்பதாகக கல்பிக்கவேண்டும் . 

விரும்பிய ஸகல பலன்களையுமளிப்பவரான 
விக்நேசுவரரை , சிவப்பு நிறமுடையவராகவும் , கிரீடமகுடம் 
தரித்திருப்பவராகவும் , நமஸ்கார முத்திரையாகிய 
அஞ்சலியை தரிப்பவராகவும் , பாசம் , அங்குசம் இவைகளை 
தரிப்பவராகவும் , ஸகல லக்ஷணங்களுடன் கூடியவராகவும் 


291 


ஸ்ரீவதகூ நியிய 


உகக 


சுசி. 


கல்பிக்கவேண்டும் . விக்நேசப்ரஸாத மூர்த்தியானது 
இவ்விதமாகக் கூறப்பட்டிருக்கின்றது . (பரமேசுவரன் 
பார்வதீ இவர்கள் சியாமவர்ணம் . விக்நேசுவரர் சிவப்பு 
நிறம் ) 

கய லொர F. யா நடி . 
உ K நிலுவதஷாயத கெயாஹாராஹி : 
விவ ) 0 வஜயா ஜடாகேடி.ந . ஸசொலி 

நெத, சூய | 
வாஜெ மளரியத வாலுஹயொயெ) 

காஸிதின் 
லொகாலதவிஹு 2 மாலுயவராது --50 

உயா நா ஒஜெ | கா 
லொ ar நெழா . ஷொக வொ மாகிஸதா| 
வதலஜ. திணெது வ ஐடாகே L- 2010 1 2 1 
ஸவபாஷாணலாய த வாவாலுயஹகள் 
• J டக உயா ந வ டிக்ஷிணெ வாக்கெவி அ ங ] 
வது து வாகைணெ- ு உக்ஷிணெ 

நகக 200 | 
உவவீதயா ெெவவ பாயா நா வாவாஉகழ 15 || 


அனித உக்ஷிண வாடி . வாஜெ மளரீஸ aB . த . | 
தயொய) மத. ஐ 0 vi- யக்ஷணய தடி || 
வெலா ara தி வொக ம.மாவ . govaB.50 | 
லொாேஷம ) வாராது ஹொமாகிய வாகெ ! 
வீ து உக்ஷிணெ வாறெ வாஸீ வா 

வித தவா| 


ஸ்ரீதவறியள 


292 


வதுவிதி2 தீ- நா . வெபர்காஜநொ 


உஹாந்தம் எ 


* 


ச 


உகவாரகானெ * லொகாவறொ விபெஷ.க 3 

(விலிஷ ) தெ ) ! 
யாா து $ 220 ஷெவீ . வாகெ வாடிவலயுதாடி ! 
பயா நா உக்ஷிண வாடி . வாவோ . து ஓவிகடி 

யநா 
வானாவ . ஒலித O ஐ விந.து .. விஜுஜரங்கடி ! 
பாஜாஜயா ஹலெ வவபாஷாண Y ஷிதா | 
லொகாஸடி 20 தொக 

( ஜெ.வொ ஈதவண -3 : | ஷெ i U.Teவணா | 
மஜா நீல் ( ஜவா )வண d : 1 ) 

ஸோமாஸ்கந்தமூர்த்தி த்யாநம் . 


64 . 


உதய சூரியனைப் போன்ற சாரசோபையையுடைய வரும் 
4 கைகளையுடையவரும் , தேயூரம் , மாரம் முதலியவை 
களுடன் சிறந்த ஆடையையணிந்திருப்பவரும் , சடை 
முடியை தரிப்பவரும் , 3 கண்களுடையவரும் , இடது 
பக்கத்தில் கௌரீதேவியுடனிருப்பவரும் , ஸுகாஸநத்தி 
லிருப்பவரும் , தனக்கும் {1.1ரமேசுவானுக்கும் ) பார்வதீ 
தேவிக்கும் நடுவிலிருக்கின்ற குமாரனுடனிருப்பவரும் , மான் , 
மழு , வரதம் , அபயங்களை தரிப்பவருமான ஸோமாஸ் 
கந்தேசுவரரை வணங்குகின்றேன் . 

ஸோமாஸ்கந்த ஸ்வரூபமானது , போகசக்தியான 
பார்வதி தேவியுடனிருப்பதாகும் . 4 கைகளும் 3 கன்களு 
முடையதாகும் . சடைமுடியை தரித்தும் , ஸகல ஆபரணங் 
களையுமணிந்துமிருப்பதாகும். 

வரத அபயஹஸ்தங்களை 
யுடையதாகும் . வலதுகை இடது கைகளில் மானையும் 


293 


ஸ்ரீவதவ நியா 


மழுவையும் தரித்திருப்பதாகும் . இடது காதில் ஓலையும் , 
வலது காதில் மகரகுண்டலமும் கரிக்குப்பதாகும் . 
உபவீதத்தை தரித்திருப்பதாகும் . இடது காலை படுக்கை 
யாகவும் , வலதுகாலத் தொங்கவிட்டுக்கொண் -மிருப்ப 
தாகும் . இடது பக்கத்தில் கௌரீதேலயுட னிருப்பதாகும் . 
அவர்களின் மத்தியிலிருக்கின்ற பாலஸுப்ரம் ஹண்ய 
மூர்த்தியானது , ஸகல லக்ஷணங்களுடனும் இருப்பதாகும் . 
ஸோமாஸ்கந்த மூர்த்தியானது கங்கையுடனும் சந்திர 
னுடனும் கூடியதாகும் . இவ்விதமாக ஸோமாஸ்கந்தரின் 
லக்ஷணம் கூறப்பட்டிருக்கின்றது . ஸோமாஸ்கந்தருடைய 
இடது பக்கத்தில் போகசக்தியான பார்வதிதேவி இருப்பவ 
ளாவாள் , 

அவளுடைய வலது பக்கத்தில் 
ஸுப்ரம்ஹண்யமூர்த்தியை ஒன்ற வடிவமாகவாவது 
உட்கார்ந்த வடிவமாகவாவது கல்பிக்கவேண்டும் . 


சிவ மூர்த்திகள் 25.களுள் ஸோமாஸ்கந்த மூர்த்தி 
யானது , மிகச்சிறந்த மூர்த்தியாகுமென்று கருதுகின்றனர் . 
உத்ஸவ ஆரம்பகாலத்தில் ஸோமாஸ்கந்த மூர்த்தியானவர் 
விசேஷித்து ஆராதிக்கப்படுகிறார் , 

உமாதேவியை , வலதுகையில் ஆம்பலும் இடது கையில் 
வரதமுமுடையவளாகவும் , வலது காலை படுக்கையாகவும் 
இடது காலை தொங்கவிட்டும் வைத்துக்கொண்டிருப்பவ 
ளாகவும் கல்பிக்கவேண்டும் . 

( 81 ) 
ஸ்கந்த த்யாநம் : 

ஸ்கந்தனை பாலரூபியாகவும் நின்ற வடிவமாகவும் , 
2 கண்களும் 2 கைகளுமுடையவராகவும் , அழகிய தாமரை 
மலரை கையில் வைத்துக்கொண்டிருப்பவராகவும் , ஸகல 
ஆபரணங்களையுமணிந்திருப்பவராகவும் கல்பிக்கவேண்டும் . 

இவ்வீத லக்ஷணங்களுடன் கூடிய மூர்த்தியானது , 
ஸோமாஸ்கந்தமூர்த்தியாகுமென்று கூறப்பட்டிருக்கின்றது . 


உகச 


ஸ்ரீதவ நியள 


2941 


( ஸ்வாமியின் நிறம் சிவப்பு . உமையாள் நிறம் பச்சை . 
ஸ்கந்தரின் நிறம் நீலம் . ( சம்பரத்தம் பூவின் நிறம் ) 


சுய வணகவா ? தி யா நடி 
யாயெசு கொயிரவி . தி , நய நா பரீதா 

YOUT WITO 
லெலெ -- > கரம . வராலுயகா வாலெகயக 

விர | 
U வொடிக்ஷிணவாகக்ஷஜுஜயொ : 

ஹ ஹாவ தாஷா வித 
ததக்ஷணயெெய : வரிவரக 

ஹவயாஜாஜலிம் | க | 
வஹாவையெ வழிதவ . ரஹான் 

உயஜித 
ஹவ . அக்ஷணஸயுத வாஹா 

வாெெஜகதீசுது 
வாகவா.தி வராத வாணீ 0 

( கவண : | வக்ஷாகர ஜெ.தவணெயாவி 
ஆவலில 8 ) 


65 


ஏகபாத மூர்த்தி த்யாநம் . 


கோடிஸூரிய பிரகாசனும் , 3 கண்களுடையவனும் , 
சந்திரன் கங்கைகளை தரிப்பவனும் , கைகளில் மான் , மழு , 
வரதம் , அபயம் இவைகளையுடையவனும் , ஒரேகாலுடைய 
வனும் , எங்கும் நிறைந்தவனும் , வலதுபக்கம் இடது பக்கங் 
களில் அவரவர்களுக்குரிய லக்ஷணம் ஆயுதங்களுடன் இரு 
கைகளையும் அஞ்சலிபந்தநம் செய்துகொண்டு, 
புஜங்களிலிருக்கின்ற பிரம்ஹா விஷ்ணு இவர்களுடனிருப்ப 
வனும் , பிரம்ஹாண்ட பிரளயகாலத்தில் பிரம்ஹாண்ட 


கக்ஷம் 


ஸ்ரீவேதவ 

நிய : | 


295 


உகரு 


மத்தியிலிருந்து கொண்டு காலை ஊன்றி வைத்துக்கொண் 
டிருப்பவனும் , ஒரே பாதத்துடனிருப்பவனும் , இவ்வித 
லக்ஷணங்களுடன் கூடியவனும் , ஏகபாதனென்ற 
பெயருடையவனும் , ஸுகாஸநத்திலிருப்பவருமான 

புர 
த்யாநம் செய்ய வேண்டும் . ( சிவப்பு நிறம் . 
வெளுப்பு நிறமாகவும் கூறப்பட்டிருக்கின்றது ) 


ஹரனை 


சுகா. 


சுய வாஸீநதி, யாநடி. 


43 


காணாவிவெவ நயரசு 

ஹரிணீவாடாகவராலுய 20 | 
கணாவாபெயாவினாஸகலு2 ) 

பணநெதவாநாவலி-9 || க ! 
வதஜ 
. திணெது அஜடாகுடலயத . 
கய உக்ஷிணெ ஹஜூெ வாடி வா ஹகெ | உ || 
க J ஷாவாலயக வாக்ஷிண மஹயொ: | 
பாயா நா உக்ஷிண வாடி உய ( யசு ) வா . து 

கூ விதம் ஙா 
உஜாஸஹிதவசு லவ ஐநமளரீவிவஜிதா. ! 
வாணீ நஜி.தி ஜொக 

( பதவண-8 ) 
66 . ஸுகாஸீந மூர்த்தி த்யா நம் . 
சிவப்பு நிறமுடையதும் , விபூதியைப் பூசிக்கொண் 
டிருப்பதும், மான் , மழு , வரதம் , அபயம் இவைகளை 
தரித்திருப்பதும் , வெண்மையான ஆடையுடன் பிரகாசிப் 
பதும் , 

மங்களங்களையுமளிப்பதும் , 3 கண்களை 
யுடையதுமான இந்த ஸ்வரூபமானது 
மூர்த்தியின் ஸ்வருபமாகும் . 

( 1 ) 


. 


ஸகல 


ஸகாஸ ரு 


உக்க 


ஸ்ரீதவ 

நியள் 


296 


இந்த ஸுகாஸநமூர்த்தியானது , 4 கைகளும் , 
3 கண்களுமுடையதாகும் . வலது கையில் அபயமும் 
இடதுகையில் வரதமும் தரித்திருப்பதாகும் . இடது வலது 
கைகளில் மானையும் மழுவையும் தரித்திருப்பதாகும் . 
படுக்கையான வலது காலையும் குஞ்சிதமான இடதுகாலையு 
முடையதாகும் . இந்த மூர்த்தியானது , ஸோமாஸ்கந்த 
மூர்த்தியைப் போன்ற லக்ஷணங்களுடையதாகும் . 
ஸ்கந்தரும் கௌரீதேவியுமின்றி தனித்திருக்கும் மூர்த்தி 
யாகும் . இவ்விதமாக ஸுகாஸநமூர்த்தியானது கூறப் 
பட்டிருக்கின்றது . ( சிவப்பு நிறம் ) 

கம க்ஷிணாதி -3 யா . - கயவா 

வாவா நதி- யா நடி 
ஜூதிவாவா |TTOD : பலியாகனுயரொ 

ஆகா நாக்ஷமாறா 
வீணாவெெலவி ராஜசுகா தருகவொ 

யொ மவடாஜிரா 83 ! 
வாவாவிடெட நிஷண : ஸகறு 2 நிவா 

ஜெவிதஸுவூலம் 
வவ 3 J-திவாஸா வததவத பெரா 

உக்ஷிணாதிபூரீ கர் 


சாஎ , 


நாராஜொ ஐ 2 உமிழா வவடி.க்ஷிணெ ! 
வாலாஜாள நகராவ மஜெயா லாமவலமா || 2 i. 
வாவோமெ வியா தவா : கிவபாசெ g/ wவித | 
ெெகவாஸவவ தெ தஷது வடவரக்ஷ ருகெ | 
சூணீ ந 0 க து பாதாவ . ஹெ yare | 
ஒக்ஷிணா தி-இ.த.க கயொவலார த 

பலாயயெச | சர் 
(ு , வன -3 ) 


297 


ஸ்ரீபலிவ தவ நியா 


உகளி 


67. தக்ஷிணாமூர்த்தி த்யாநம் அல்லது 

வியாக்யா ந மூர்த்தி த்யா நம் . 


விபூதியை தரித்திருப்பதனாலே விசேஷித்து 
வெளுப்பான சரீரகாந்தியையுடையவரும் , சந்திரகலையை 
தரிப்பவரும் , ஞாநமுத்திரை , ஜபமாலை , வீணை , புஸ்தகம் , 
இவைகளுடன் பிரகாசிக்கின்ற 

தாமரை 

மலர்போன்ற 
கைகளையுடையவரும் , யோகபட்டத்துடன் 

அழகாக 
இருப்பவரும் , வியாக்கியாந பீடத்தில் வீற்றிருப்பவரும் , 
ஸகல முனிவரர்களாலேயும் ஸேவிக்கப்பட்டவரும் , தெளி 
வான ( சாந்தமான ) ஸ்வரூபத்துடனிருப்பவரும், 
ஸர்பங்களையணிந்திருப்பவரும் , யானைத்தோலாடையை 
யணிந்திருப்பவரும் , தக்ஷிணாமூர்த்தி ஸ்வரூபியாக இருப்ப 
வருமானபரமேசுவரன் , எப்பொழுதும் காப்பாற்றுவாராக . 

இந்த மூர்த்தியின் வலது பக்கத்தில் நாரதர் , ஜமதக்கி , 
வஸிஷ்டர் , பிருகு இவர்களையும் , இடது பக்கத்தில் 
பரதுவாஜர் , செளநகர் , அகஸ்தியர் , பார்கவர் ( பரசுராமன் ) 
இவர்களையும் கல்பிக்க வேண்டும் . 
கிந்நரர் 

தேவயோநி விசேஷங்களால் 
ஸேவிக்கப்படுகின்ற கைலாஸபர்வதத்தில் , ஆலமரத்தி 
னடியில் உட்கார்ந்து கொண்டிருப்பவரும் , ஸகல உலகங் 
களுக்கும் ஈரா ) க இருப்பவரும் , சாந்தமான ஸ்வரூப 
முடையவருமான ஸ்ரீ பரமேசுவரனையே தக்ஷிணாமூர்த்தி 
என்று -றுகிறார்கள் . இந்த மூர்த்தியில் கீழே ! ஸ்மாரனை 
படுக்கையாகக் கல்பிக்கவேண்டும் . (வெளுப்பு நிறம் ) 

சுஅ . கய ஜி.மொகவகி- யா . 
விமாகாராவ ) யெ ) வரசொவாவசு வித | 
நாகாயத வா 20 ஜிமொஉ வவாகங்க . க || 
விரிதிஹ வா வெண வொய் மொவாவோ சொ 


முதலிய 


உசுஅ 


ஸ்ரீதவ 

நியள் 


298 


உக்ஷ வராஹாவம ) வெணாயொமெதொ 

ஹரி ேஉா 


வாக்ஷிணவாரஸௗ கரதாரூBeB தள | 
ஓலாவெண 2 வா ? ( A ) ஜாவஜவி 

விலொ : வரக| 


வணவ ஜி.மாவதார து லவ ராதிகா லா ! 
மாமவிர தி.ந தாவல ( UT ) கனவாவெந ( ந ) 
ஸவளுவிஹஜுஜஷணவணலெம் ! 
பொறாங்தா புலகா ஸகருவூஜா நா 
வொய- ஸவவரிவரலிகா விடியாக | ச ! 
(வக்ஷாதரை வணபாவி மூலம் ) 

68. லிங்கோத்பவ மூர்த்தி த்யாநம் . 
லிங்க வடிவத்தின் மத்தியில் , சந்திரசேகரமூர்த்தியைப் 
போல நின்றவடிவமானதும் , லிங்கநாளத்திற்குக் கீழே 
யுள்ள பாதத்தையுடையதுமான மூர்த்தியானது லிங்கோத் 
பவமூர்த்தியாகும் . 

( 1 ) 
இந்த மூர்த்தியின் இடது பக்கத்தில் மேலே அன்னப் 
பக்ஷியின் வடிவத்துடன் , மேல் நோக்கிச் சென்றுகொண் 
டிருக்கின்ற பிரம்ஹா , வலது பக்கத்தில் வராஹரூபத்துடன் 
கீழே கீழ்நோக்கிச் சென்று கொண்டிருக்கின்ற விஷ்ணு 
இவர்களைக் கல்பிக்கவேண்டும் . மேலும் 

( 21 ) 
லிங்கோத்பவ மூர்த்தியின் இடது பக்கத்தில் அஞ்ஜலி 
பந்தகம் செய்துகொண்டிருக்கிற பிரம்ஹா, வலது 
பக்கத்தில் அஞ்ஜலிபந்தரம் செய்துகொண்டு நிற்கின்ற 
விஷ்ணு இவர்களையும் கல்பிக்கவேண்டும் . இவ்விதமான 
லிங்கோத்பவ மூர்த்தியானது , எல்லாத்தீங்குகளையும் 
விலக்குவதாகும் . 

( 316 ) 


299 


ஸ்ரீபவதவ நியா 


( இந்த மூர்த்தியை ) உயரம் , விஸ்தாரம் நதமாநம் , 
லம்பமாநம் , அடையாளம் , கைகள் , ஆபரணங்கள் , நிறம் , 
இவைகள் , பாகுபாடுகளுடன் நிறைவுற்றிருக்கும்படி 
கல்பிக்கவேண்டும் . இவ்விதம் அழகாகக் கல்பிக்கப்படும் 
மூர்த்தியானது , ஸகல ஜனங்களுக்கும் மங்களங்களையும் 
நிறைந்த செல்வத்தையுமளிப்பதாகும் . (வெளுப்பு நிறமும் 
கூறப்பட்டிருக்கின்றது ) 


கூகூ. 


கயபாதி யாநம் 
ஹோசெராகாரஷேவா ரவிவூல | 
வாதி லாஹுலயக ஓய- வெலாசாழி 

ஜொவ நடி | க ! 


ண 


உமாகானாவிவக்ஷ வ ஸ தீக்ஷவநமஜிதா | 
ஊய கெ . ஊஹாலாஹு நா நாறு காரஷிதம் 


வஜஷலய வக . பதி . 2000 கௗ தயா | 
வவடாமவா நக்ஷாவாஹிகடி | ங !! 


WUY 2ுவ வாழி . டியா ந க்ஷிணெ : 

கம்) 


வா வா வா வாணளை தயா / சா | 
" 
சூ.கூட .. கெ வள அ வெடம் நாம் அவ.கஜ. | 
கவாக ஓகது: மாஜிஷ 

கராஜாரு 
ஹன வாஜெ உயா நா வ ஷீஷண காவல் கஜெ : | 
உஷைபாஜாஸ் உமாஹி.ஹவடாகட நிவிலிதம் || 

( பதவண 8 ) 


ஸ்ரீதக நியள 


300 


மான 


69. சாபமூர்த்தி த்யா நம் . 
சரபமூர்த்தியானது , மஹாமேருவைப் போல கம்பீர 

உருவமும் , 8 கால்களும் , சூரியனைப் போல மிகப் 
பிரகாசமான சரீரகாந்திய முடையதாகும் . 

32 கைகளை 
யுடையதாகும் . சூரியன் , சந்திரன் , அக்கிரி இவைகளைக் 
கண்களாகவுடையதாகும் . துர்கையையும் , காலனையும் , 
இருபக்கங்களிலுமுடையதாகும் . ஊர் துவமுகமான கேசங் 
களையுடையதும் பெருமை பொருந்திய கைகளையுமுடைய 
தாகும் . நாநாவிதமான ஆபரணங்களையணிந்திருப்பதாகும் . 

வலது பக்கத்திலுள்ள கைகளில் , வஜ்ரம் 1 , முஷ்டி 2 , 
அபயம் 3 , சக்கரம் 4 , சக்தி 5 , தண்டம் 6 , அங்குசம் ?, 
கத்தி 8 , கட்வாங்கம் 9 , பரசு 10 , ஜபமாலை 11 , எலும்பு 12 , 
சூலம் 13 வில் 14 , உலக்கை 15 , அக்நி 16 , இவைகளையும் , 
இடதுபக்கம் கைகளில் , வரதம் 17 , பாசம் 18 , கதை 19 , 
அம்பு 20 , துவஜம் 21 , ரம்பம் 22 , பன்றி 23 , சங்கம் 24 . 
கேடயம் 25 , நாகம் 26 , பத்மம் 27 . கபாலம் 28 , 
புஸ்தகம் 29 , குந்தம் 30 , துர்கையை ஆலிங்கனம் செய்து 
கொண்டிருக்கின்ற கை 31 , கலப்பை 32 , இவைகளை தரித் 
திருப்பதாகும் . தெத்திப்பற்களுடன் மஹா ஸிம் ஹத்தின் 
பிடரிமயிரைப்போல அடர்த்தியான பிடரி மயிர்களுடனும் 
கூடியதாய் பயங்கரமான வடிவமுடையதாகும் . ( சிவப்பு 
நிறம் ) 

தி.ஜணவதி நாகா நி . 

(ுருவாணெ ) 
லாவணகைள அ வீராதி - ஜவயா 
வில உஜிஷ விவௌ க்ஷிவொ ஹொவ நாயகம் 1 
வஸீமணவதிெெபஜவ ஹோவிவெராஷயா | 
விஜயஃ கலநரதயாவயை விவொ உவ , தொஉ 


301 


ஸ்ரீபரிவ தவ நியி 


கூாக 


வாகாக்ஷரொ வாரெவ சூக்ஷம் க்ஷிவநாயகம் | 
ஹாரி சாவஜெகத 8J (ு ) S203 நாகே 3 | 
கணஜொவ நகொ 2028 விவேஜிவேலயா | 

ஹொ யொ ஹா ஹா வ தெவலை . கடஹாரகம் || 
வாதி, பசு விவராஜாவா : தெஷா 

யா நயொவ தொ 


32 கணபதிகளின் பெயர்கள் 


( முத்கல புராணத்தில் ) 
பாலகணபதி 1 , தருண கணபதி 2 , பக்த கணபதி 3 , 
வீரகணபதி 4 , சக்தி கணபதி 5 , த்விஜ கணபதி 6 , ஸித்த 
கணபதி 7 , உச்சிஷ்ட கணபதி 8 , க்ஷிப்ரகணபதி 9 , 
ஹோம்பநாயக கணபதி 10 , லக்ஷ்மீ கணபதி 11 , மஹா 
விக்நேசுவரகணபதி 12 , விஜயகணபதி 13 , கல்பாணபதி 14 , 
நிருத்த சணபதி 15 , ஊர் துவவிக்நேச கணபதி 16 , ஏகாக்ஷர 
கணபதி 17 , வரசணபதி 18 , திரியக்ஷர கணபதி 19 , 
க்ஷிப்ர தாயக கணபதி 20 , ஹரித்ரா கணபதி 21 , ஏகதந்த 
கணபதி 22 , ம்ரு ( து ) ஷ்டி கணபதி 23 , உத்தண்ட 
கணபதி 24 , ருணமோசந கணபதி 25 , டுண்டி கணபதி 6 , 
த்வீமுககண தி 27 , த்ரிமுககணபதி 28 , ஸிம்ஹகணபதி 29 , 
யோக கணபதி 30 , துர்கா கணபதி 31 , 
கணபதி 32 

என்பன 32 கணபதிகளின் பெயர்களாகும் . 
இனி அந்த மூர்த்திகளின் த்யாநங்களைக்கூறுகிறேன் . 


ஸங்கடஹர 


எய் . ததாஉள வான மணவதி யா நடி . 
காஷ்கரீதவ நெலெக்ஷகசொஉகடி ! 
வாலய- ஜி 20 வநெ வெ . வான மணாயிவடி 

( ஈகவணம் ) 


நாம் 


ஸ்ரீதவ 

நியள் 


302 


70. முதலாவது பாலகணபதி த்யா நம் . 
கைகளில் , வாழைப்பழம் , மாம்பழம் , பலாப்பழம் , 
கரும்பு , மோதகம் இவைகளை வஹிப்பவரும் பாலசூரியனைப் 
போன்ற 

சரீரகாந்தியையுடையவருமான இந்த 
கணபதியை வணங்குகின்றேன் . ( சிவப்பு நிறம் ) 

கம தாண மணவதி யா நடி . 


பால 


எக 


வாராகபாவவகவிதஜ.வ 

உதாரீக்ஷவி ஹெெஜூ3 | 
யதெ லா யஜாணாரணாலு : 
வாயாக யஷரது தா ணொ மணொ | 

( ஈகவண -8 ) 
71. தருணகணபதித்யாநம் . 
எப்பொழுதும் , கைகளில் , பாசம் , அங்குசம் , அபூபம் , 
விளாம்பழம் , நாவல்பழம் தன்னுடைய தந்தம் , நெல்கதிர் , 
கரும்பு , இந்த 8 பதார்த்தங்களையும் வஹிப்பவரும் , நடுப் 
பகல் சூரியனைப்போன்ற பிரகாசமுடையவருமான தருண 
கணபதியானவர் , உங்களைக்காப்பாற்றுவாராக . 

கய வதமணவதி யா நடி . 
நாரிகெஜா கே Zுவாயஸயாரிணம் 
UTஆராலுவவஷ ஜெ கமணாயிவடி 

( பெதவண -8 ) 
72. பக்த கணபதி த்யாநம் . 
தேங்காய் , மாம்பழம் , வெல்லம் , பாயஸம் இவைகளை 
தரிப்பவரும் , சரத்கால சந்திரனைப்போல வெண்மையான 
சரீரத்தை யுடைய வருமான பக்த கணபதியை வணங்கு 
கிறேன் . ( வெளுப்பு நிறம் ) 


எஉ . 


303 


ஸ்ரீபரிவ தவ நியா 


கார் 


எங . 


சுய வீரமணவதி யா நடி 


வெதாகியாகாகவக வத 
வாரமாக நாமவாயா 
T. 

வதவாயுஅஹது 
வீர மணெணஹத்தா ஸராசி || 

( தவண 38 ) 


வில் 4 , 


73. வீரகணபதி த்யாநம் . 
வேதாளம் 1 , சக்தியாயுதம் ? , அம்பு 3 , 
சக்ராயுதம் 5 ; கத்தி 6 , கட்வாங்கம் 7 , முத்கரம் 8 , 
( இரும்பு உலக்கை ) கதை 9 , அங்குசம் ( மாவெட்டி ) 10 , 
நாகம் 11 , பாசம் 12 , சூலம் 13 , குந்தம் 14. மழு 15 , துவஜம் 
16, ஆகிய 16 ஆயுதங்களையும் தரித்திருப்பவரும் , சிவப்பு 
நிறமாக இருப்பவருமான வீரகணபதியை எப்பொழுதும் 
ஸ்மரிக்கின்றேன் . (சிவப்பு நிறம் ) 


எச . 


சுய 


பாதி மணவதியா நடி 
சூஜி.ம ) வெவீ ஹாரிதாமயஷி . 
வாஷாயிஷகழிவ O | 
நல்ல 

-ண வாபஸya வஹது. 
வயாவஹ பாதி மணொலெ | க | 

( வண_8 ) 


74. சக்தி கணபதி த்யாநம் . 


தேலியை ( ஸித்தி தேவியை ) ஆலிங்கநம் செய்து 
கொண்டிருப்பவரும் , ஒருவருக்கொருவர் கட்டிக்கொண் 
டிருக்கின்ற இடுப்பையுடையவரும் , ஸந்தியாகாலத்தைப் 
போல சிவப்பு நிறமாக இருப்பவரும் , பாசம் அங்குசங்களை 


ஸ்ரீதவ நியா 


304 


வஹிப்பவரும் , பயங்களைப் போக்குகின் றவருமான சக்தி 
கணபதியை வணங்குகின்றேன் . ( ஸிந்தூர நிறம் ) 

எரு. சுய விஜ.மணவதி யாகம் , 
ய . வவழகாக்ஷண200 கவைஸ்ரீ 
ராதா நகாலூஷணஜிராவண { 

வண . 
வெரா ந நவதஷயபெயாலஜா நா 
வாய லெரெசு ஜிஜமணாயிவதெ 

லயம் 1 க 

(ுலு , வண -8 ) 
75. த்வீஜகணபதி த்யாநம் . 
ஹே த்விஜ கணபதியே ! யாதாமொருவன் , புஸ்தகம் , 
ஜபமாலை , தண்டம் , கமண்டலம் இவைகளின் சோபை 
யுடன் பிரகாசிக்கின்ற கையிலணிந்திருக்கின்ற ஆபரணங் 
களையுடையவரும் , சந்திரனைப் போல வெண்மையான நிற 
முடையவரும் , 

4 யானை முகங்களுடன் சோபிக்கின்ற 
வருமான தங்களை ஸ்மரிக்கின்றானோ , அவன் பாக்கியசாலி 
யாவான் . ( வெளுப்பு நிறம் ) 

சுய ஸில்( லி ) மணவதியாகடி . 
வகவ தவறுவாஷஜர் mr40வதிய 

ஜொஉகெஹ } 
உ வஹது வா தெ 18 ஸ்ரீரலியத் 

ஹெவிமல் 

(விஐவைண-8 ) 
76. ஸித்த ( தி ) .கணபதி த்யாநம் . 
பழுத்த மாம்பழம் , பூங்கொத்துக்கள் , கருப்பங்கழி , 
எள்ளுக்கொழுக்கட்டை , இவைகளுடன் , மழுவை வஹிப்ப 
வரும் , தங்கத்தைப்போன்ற மஞ்சள் நிறமுடையவரும் , 


எசு . 


305 


ஸ்ரீவில் தவதியா 


பாரு 


ஸ்ரீதேவி - ஸம்ருத்திதேவி இவர்களுடனிருப்பவருமான 
ஹே கணபதே தங்களை வணங்குகின்றேன் . (மஞ்சள் நிறம் ) 

சுய உஜிஷ மணவதி யா நடி 


எஎ . 


நீஜாஜகாலி வீணாயாஜிமுஜாக்ஷதகள் | 
2w9ுஜிஷ நாகாய மெண வாது வெக : | க 1 
ஆகாரானரெண 
நாரீயொ நிவாஷாஉஜொஜுவ காமொஹிதா | 

( நீறுவண_8 ) 
77. உச்சிஷ்ட கணபதி த்யா நம் 
நீலோத்பலம் , மாதுளம்பழம் , வீணை , நெல்கதிர் ,, 
குன்றிமணியாலான ஜபமாலை இவைகளை தரிப்பவரும் , 
நீலநி ) 

பிறமாக இருப்பவருமான உச்சிஷ்ட கணபதியானவர் 
காப்பாற்றுவாராக . 
மற்றொருவிதமாக : 

ஸ்திரீயின் யோநி முகத்தை ருசி பார்ப்பதில் ஆசை 
யுள்ளவரும் , காமத்தினாலே மோஹமடைந்தவருமான 
( கணபதியை த்யாநம் செய்கிறேன் ) 

சுய விவ (விவொ)மணவதி யாநடி . 
வெனீவாவகுஷெகாவா 
வக வடிதவாணி 2 ஜனிகாபரா | 
வாணி வெத : sriv ஹிதஹூஷணஸ்ரீ : 
விவெரசா விஜயதெ தவநீய மளா : க || 

( லண - வண -8 ) 
78. விக்க ( விக்நேச ) கணபதி த்யாநம் . 
சங்கு , கரும்பு வில் , புஷ்பபாணம், கோடரி , பாசம் , 


எஅ . 


20 


306 


நாகூ 


ஸ்ரீதவ 

நியளி 


எக 


சக்கரம் , தன்னுடைய தந்தம் , மழு , பூங்கொத்து , அம்பு 
முதலியவைகளை கைகளில் வைத்துக்கொண்டிருப்பவரும் , 
விரும்பி அணிந்திருக்கின்ற ஆபரணங்களின் சோபையை 
யுடையவரும் , தங்கத்தைப்போன்ற சரீரசோபையை 
யுடையவருமான , விக்நேசுவரர் ( விக்தனுக்கு அதிபதியான 
கணபதியானவர் ) ஸர்வோத்கிருஷ்டமாக விளங்குகின்றார் . 
( தங்க நிறம் ) 

கய க்ஷிவூ மணவதியாதடி 
உதகருதாவாலாகலாக பொஜக 
வ . க 2 நீயாலு , யாயெசு க்ஷிவூமணாயிவடி 

(ஈகவண -3 ) 
79. ஷிப்ர கணபதி த்யாநம் . 
தந்தம் , கல்பலதை ( கல்பவிருக்ஷத்தின் கிளை ) பாசம் , 
ரத்தகலசம் , அங்குசம் , ( மாவெட்டி ) இவைகளை தரித்துக் 
கொண்டிருப்பவரும் சம்பரத்தம்பூவைப்போல அழகான 
சரீர காந்தியையுடையவருமான க்ஷிப்ரகணபதியை த்யாநம் 
செய்வாயாக . (சிவப்பு நிறம் ) 

அய . காய ஹொவமணவதி யாகம் . 


வலயவாடிஹ V3 வாடிகாக்ஷாஜா 

பரணிவாளடியாநொ ஆர பொடிகாவ 
வயிற தவமி.ஹ: வ.வாதஜவதொ 
மணவதிரதி மெளா : வாது ஹொவ நானா ! 

( மளாவண 8 ) 
50. ஹோம்ப கணபதி த்யாநம் . 
அபய வரதமல்தங்களுடனிருப்பவரும் , பாசம், 
தந்தம் , ஐபமாலை , அங்குசம் , கோடரி , முத்கரம் , மோதகம் , 


307 


ஸ்ரீவேதவ நியி 


உடான 


பழம் இவைகளை தரிப்பவரும் , ஸிம்ஹவாஹநத்திலிருப்ப 
வரும் , 5 யானை முகங்களுடனிருப்பவரும் , அதிக மஞ்சள் 
நிறமானவருமான ஹேரம்ப கணபதியானவர் (நம்மைக் ) 
காப்பாற்றுவாராக . ( மஞ்சள் நிறம் ) 


சுய று 


அக , 

ஜீமணவதி யா நடி 
விலாண : கணீஜவாகஜி நாணிகள் 

கஜாக பலாது 
வா கருதா வ வதுவிலகஜெரதி : யா 

நிலயா : | 
லாகநாதவரொரஹெண லஹி.த. ஷெ i 

அய வாணிகெ 
மளராமொ வாவா நஹஜவஹிதொ wr 

நெணெயொ 2 வதாக 
( மளாவண -8 ) 


81. லக்ஷ்மீ கணபதி த்யா நம் 


கிளி , மாதுளம்பழம் , மாணிக்கரத்தங்களுடன் கூடிய 
கலசம் , அங்குசம் , பாசம் , கல்பலதை , ஒளியுடன் பிரகாசிக் 
கின்ற கத்தி இவைகளை தரிப்பவரும் , அமிருத பிரவாகமாக 
இருப்பவரும் , நீலோத்பலத்தை கையில் வைத்துக்கொண் 
டிருக்கின்ற இரு தேவிகளை இருபக்கங்களில் வஹிப்பவரும் , 
மஞ்சள் நிறமாக இருப்பவரும் , வரதஹஸ்தத்துடனிருப்ப 
மான வருலக்ஷ்மீகணபதியானவர் ( நம்மைக் ) காப்பாற்று 
வாராக . (மஞ்சள் நிறம் ) 


42 . 

கய 8 ஹா மணவதி யாநடி . 
ஹயாதநுணஜாய . திணெத . 


ஈஸாச 


உாஅ 


ஸ்ரீதவ 

நியள 


308 


சூதிஷ வியயா வலவகோயா ஓலாகலயா வந்ததன் 
ஹீஜாவாரெக்ஷகாகவw ச ( Br ) 

வாஜவாயொதது 
வீமலை கஷாணாதகபாது ஹலெ 

வஹனா ஜெ ! 
( கவண-3) 


11 ஹா கணபதி த்யா நம் , 


யானை முகமுடையவரும் , சந்திரனை சிரஸ்ஸில் அணிந் 
திருப்பவரும் , சிவப்பு நிறமாக இருப்பவரும் , 3 கண்களை 
யுடையவரும் , தனது மடியில் விற்றிருப்பவளும் , கையில் 
தாம் . ர 

மலரை வைத்துக்கொண்டிருப்பவளுமான 
மனைவியானாலே எப்பொழுதும் ஸந்தோஷத்துடன் 
ஆபிங்காம் செய்துகொள்ளப்பட்டவரும் , மாதுளம்பழம் 1 , 
கதை 2 , கரும்புவில் 3 , பிரகாசிக்கின்ற ( முச்சூலம் 
சக்கரம் 4 , தாமரை மலர் 5 , பாசம் 6 , மீலோத்பலம் ?, 
நெல்கதிர் 8 , தனது தந்தம் 9 , ரத்நகலசம் 10 இவைகளை 
கைகளில் வஹிப்பவருமான மஹாகணபதியை ஸேவிக் 
கின்றேன் . ( சிவப்பு நிறம் ) 


கய விஜயமணவதி யா நடி 


வாலாக உதா வருவா நாவவாஹந 
விவ . நிஹ ST B : ஸவ பகவணொ வி நாயகம் 1 

( ஈதவண -33 ) 


83. விஜய கணபதி த்யாநம் . 
பாசம் , அங்குசம், தனது தந்தம் , மாம்பழம் , 
இவைகளை தரித்திருப்பவரும் , மூஷக வாஹநத்திலிருப்ப 
வரும் , சிவப்பு நிறமாக இருப்பவருமான வியாயகர் 


309 


ஸ்ரீவேதவறியிய 


கூாக 


நம்முடைய இடை. யூறுகளையெல்லாம் நாசம் செய்வாராக . 
( சிகப்பு நிறம் ) 

அச . நரதமணவதி யா நடி . 
பொபலாக பாவபக மரா உத 

வதுசராகளவவர Zao | 
வீதவூல கட் தெரொரயம் 
ஹஜாஜி நரதொவவடி மெணொடி | க | 

( ஈதவண_8 ) 
81. நிருத்த கணபதி த்யாநம் . 
பாசம் , அங்குசம் , அபூபம் , ( அதிரசம் ) கோடரி , 
தந்தத்தில் சுழலுகின்ற கைவிரல் இவைகளையுடையவரும் , 
மஞ்சள் நிறமாக இருப்பவரும் , கல்பவிருக்ஷத்தினடியில் 
இருப்பவருமான நர்த்தக கணபதியை வணங்குகின்றேன் . 
( சிவப்பு நிறம் ) 

அரு . கய ஊயமணவதியாகம் 
கஜாாபமாககனெக்ஷகவாவலாண 

2. தவூராஹகம க நகொஜனாம: | 
சூ.மநொடி தகரொ ஹரிதா மயஷலா 
வெலா கரொத 8 - 

மணாயவொ 8ெ | க !! 

( கநகவண -8 ) 


85. ஊர்துவ கணபதி த்யாநம் . 
செங்கழி நீர்ப்பூ , நெல்கதிர் , தாமரைப்பூ , கரும்புவில் , 
அம்பு , தந்தாக்ரம் , கதை இவைகளை தரிப்பவரும் , 
தங்கத்தைப் போல பிரகாசமான அங்கங்களையுடையவரும் , 


கா 


ஸ்ரீதவ நியள 


310 


( தங்க நிறமானவரும் ) பச்சை நிற முடையவளான 
தேவியினாலே ஆலிங்கநம் செய்துகொள்ளப்பட்ட வருமான 
ஊர் துவ 

கணபதியானவர் , எனக்கு மங்களத்தைக் 
கொடுப்பாராக . ( தங்க நிறம் ) 


அசு . 


சு வணகாக்ஷர மணவதி யா நடி . 


கொ ாகாமராமாக்குத : 

Sugoyar 
நெவகயகஜிஷிவ yா நகாவாணொ 

ஷீஜவா உயா ந : | 
ஹஹாடாகளலுவாபமாகபபா உவாஜொ 

நாமவதொஹிநுஷம் 
ஜெவ ேவஜால ஜொ ஹவத வகரொ 

ஜூதயெ விவராஜ || 

( பதவண-8 ) 


86 . 


ஏகாக்ஷர கணபதி த்யாநம் 


சிவப்பு நிறமாக இருப்பவரும் , சிவப்பு நிறமான 
சந்தனம் , வஸ்திரம் , புஷ்பம் இவைகளை தரிப்பவரும் , 
பருத்த வயிறுடையவரும் , சந்திரனை சிரஸ்ஸில் அணரிந் 
திருப்பவரும் , 3 கண்களையுடையவரும் , குட்டையான கை 
கால்களையுடையவரும் , மாதுளம்பழத்தை தரித்திருப்ப 
வரும் , பாசம் , அங்குசம் , தந்தம் , வரதம் இவைகளை 
தரிப்பவரும் , கஜமுகமுடையவரும் , ஸர்பங்களையணிந் 
திருப்பவரும் , பத்மாஸநத்தில் வீற்றிருப்பவரும் , லகல 
ஸௌக்கியங்களையுமளிப்பவருமான விக்நராஜன் என்ற 
தேவனானவர் 

க்ஷேமலாபங்களையுமளிப்பாராக . 
( சிவப்பு நிறம் ) 


ஸகல 


311 


ஸ்ரீவேதவ நியில் 


கூக்க 


அள 


கம வாமணவதியா நடி . 
விராலாந நாதிர நய நா ஹவெ 


வாயாரகௗ 


வியாண யேசேகவான 8 நி ஸாயி.ௗைவி . 

ஜஜெ | 
ஷாஷதந யூஜாகாயாவலொழுஐயா 
தொநராஹிதவாணிதா தவஸுதாதாவாக 

வஷா , 
( பகவணம்) 


5 


87. வரகணபதி த்யாநம் . 


ஸிந்தூரத்தைப்போன்ற நிறமுடையவரும் , யானை 
முகமுடையவரும் , 3 கண்களுடையவரும் , கைகளில் பாசம் , 
அங்குசம் , மதுவுடன் கூடிய கபாலம் இவைகளை தரிப்ப 
வரும் , எப்பொழுதும் சந்திரனை சிரஸ்ஸில் தரிப்பவரும் , 
துவஜாக்ரம் , தாமரை மலர் இவைகளை கைகளில் தரிப்ப 
வளான புஷ்டியினாலே ஆலிங்கனம் செய்துகொள்ளப்பட்ட 
சரீரத்தையுடையவரும் , அந்த புஷ்டியினுடைய யோநியில் 
கையை வைத்துக்கொண்டிருப்பவரும் , ஸகல நிதிகளையு 
மளிக்கக்கூடிய பத்மத்தைத் துதிக்கையில் வைத்திருப்பவரு 
மான கணபதியை ஸேவிக்கின்றேன் . ( சிவப்பு நிறம் ) 

அஅ . கய சூக்ஷா மணவதி பாநடி. 
மஜெ.வடி நா வபாக்ஷாசு வருசுகண oreTO | 
ஹெவேண . வதவயாஹுர வா utors(ரயாடி 


ஓடி டிக்ஷிணெ ஹஜெ வலவெ ) கூாதவ தயா | 
வடிரெ பொடிகா ெெவவ யாரயாத ராசி ! 

(ஓண - வண -8 ) 


* 


312 


ஸ்ரீதவதியள் 


88. திரியக்ஷரகணபதி த்யாநம் . 
யானை முகமுடையவரும் , அசைந்துகொண்டிருக்கின்ற 
காதுகளாகிய சாமரங்களையுடையவரும் , தங்க நிறமான 
வரும் , 4 கைகளையுடையவரும் , பாசம் , அங்குசம் இவைகளை 
தரிப்பவரும் , வலது கையில் தன்னுடைய தந்தத்தையும் 
இடதுகையில் மாம்பழத்தையும் தரிப்பவரும் , துதிக்கையில் 
மோதகத்தை தரிப்பவருமான கணபதியை 

ஸ்மரிக்க 
வேண்டும் . ( ஸுவர்ண வர்ணம் ) 

கய க்ஷிவூவூலாடிமணவதி யாகடி . 


பூதவாயாககன 

ஓதாதர வீஜவாயத: ! 
பாபியர்களுக்க.தளவி : 
தி ஜெநொணy மஜவடி ந 3 || க 1 


ஷா ஷணவொ 

வ Jerr 8 வடிவிஷரோஜலித : 
விஷ்வயொயாவவ 23 
காயரதக2 ம் லா ெெெதா 

( கவண -8) 
39. க்ஷிப்பிர பிரஸாத கணபதி த்யா நம் . 
பாசம் , அங்குசம் , கல்பலதை , தன் அடைய தர்தம் , 
மாதுளம்பழம் இவைகளை கைகளில் தரிப்பவரும் , சந்திர 
கலையை சிரஸ்ஸில் தரிப்பவரும் , 3 கண்களும் சிவப்பு 
நிறமும் யானைமுகமுடையவரும் , பிரகாசமான பூஷணங் 
களையணிந்து பிரகாசிப்பலரும் , பெருவயிறுடையவரும் , 
பத்மா ஸநத்திலிருப்பவரும் , விக்கங்களை விலக்குகின்றவரும் , 
கையில் தாமரை மலரை வைத்துக்கொண்டிருப்பவருமான 


313 


ஸ்ரீலிவ தவநியா 


கூக 


கணபதியானவர் எப்பொழுதும் எனக்குச் செல்வத்தை 
யளிப்பாராக . (சிவப்பு நிறம் ) 

கூய . கய ஹாரிரா மணவதி யா நடி 
ஹரிகராலு வதவபாஹு ஹாரிசாவடி நல 

ஆஸு | 
வாலாகௗ யா ஜெவ . கொடிக 0 2. தசெவது !! 


லகாலயவாதார வந விவவி நாடி 1 

( ஹாரிசாவணம்) 
90. ஹரித்ரா கணபதி த்யாநம் . 
மஞ்சள் நிறமும் , 4 கைகளும் , மஞ்சளான முகமுடைய 
வரும் , பாசம் , அங்குசம் , மோதகம் , தந்தம் இவைகளை 
தரிப்பவரும் , பக்தர்களுக்கு அபயமளிப்பவருமான ஹரித்ரா 
கணபதியை வணங்குகின்றேன் . ( மஞ்சள் நிறம் ) 

கய மனகடிதமணவதி யாநம். 
முவொடிரா பாராதே மணெ VO 

குரக்ஷஸ ஐ W - மாகு ( ஹவௌ ) | 
விக• o 4058 யகேராஷா 
வாசெதராஷா வ டியா நலெ | க || 

( பாவேண -8 ) 


கூக . 


91. ஏகதந்த கணபதி த்யாநம் . 


பெருவயிறுடையவரும் , நீலநிறமானவரும் , மேற் 
கைகளில் கோடரி , ஜபமாலைகளையும் , கீழக்கைகளில் இடது 
வலது கைகளில் இட்டலி , தந்தம் இவைகளையும் தரிப்ப 
வருமான ஏகதந்த கணபதியை வணங்குகின்றேன் . ( லே 
நிறம் ) 


ஆக்க 


ஸ்ரீதவ நியள் 


314 


கூ2 . 


கய லஷிமணவதி யா நம் 


வாலாOTUTMV2. தா வறுவா நாவவாஹ நஃ | 
விவ . நிஹது ம பொண : வபரஷ க்ஷொ 

விநாயக : 


( ஈதவண 38) 


92. ஸ்ருஷ்டி கண . தி த்யாநம் . 


பாசம் , அங்குசம் , தனது தந்தம் , மாம்பழம் இவைகளை 
தரிப்பவரும் , மூஞ்சூறு வா ஹநத்திலிருப்பவரும் , சிவப்பு 
நிறமாக இருப்பவரும் , ஸ்ருஷ்டி செய்வதில் சிறந்த 
ஸாமர்த்தியமுடைய வருமான ஸ்ருஷ்டி விநாயகர் , 
நம்முடைய ஸகல விக்கங்களையும் நாசம் செய்வாராக . 
( சிவப்பு நிறம் ) 


கூகூ . 


சுய உமணவதி யமடி 


கஜாராவுஜணீஜவாகமாதக்ஷவாவா 


T8 ) 


விலாணொ கணிகுபாவிகளை ( B ) வாம் 

ம J ணி . வாலுகள் | 
மளராஜா விராரவிருகாயா ஷெவா 

லைகாழிதல் 
பெசாணாம : ஹாதநாத வஜதா gே oes 

விவெழாம் | க 
( தவண . :) 


வவாறணெய சொரயயை யொகா ஹலல மெெதாாய 
ெெயா காசாவஹதீவ ஹாதி 


315 


ஸ்ரீவதவ நியா 


93. உத்தண்ட கணபதி த்யாநம் . 


* செங்கழிநீர்ப்பூ அல்லது நீலோத்பலம் 1 , அப்ஜம் 2 , 
மாதுளம்பழம் 3 

கதை 4 , 

தந்தம் 5 , கரும்பு வில் , 
புஷ்பம் ? , ரத்நகலசம் 8 , நெற்கதிர் 9 , பாசம் 10 , 
அங்குசம் 11 , பத்மம் 12 இவைகளை கைகளில் தரிப்பவரும் , 
அழகிய தாமரை மலரைக் கையில் வைத்துக்கொண்டிருப்ப 
வளும் , மஞ்சள் நிறமாக இருப்பவளுமான தேவியினாலே 
ஆலிங்க நம் செய்து கொள்ளப்பட்டவரும் , சிவப்பு நிறமாக 
இருப்பவருமான உத்தண்ட கணபதியானவர் பஜிப்பவர் 
களுக்கு மங்களத்தைக் கொடுப்பாராக . (சிவப்பு நிறம் ) 

சுய இணஜொவ ந மணவதி யா நடி . 
வாாகள 2.தஜு உயாந : பகவூஃ | 
காரகொ மணவதி : உ வர J ணஜொவகம் | 

( ஜெ.தவண -38 ) 


கூச . 


114 . ருணமோசந கணபதி த்யாநம் . 
பாசம் , அங்குசம் , தந்தம் , நாவல்பழம் இவைகளை 
தரிப்பவரும் , ஸ்படிகம் போன்ற நிறமுடையவரும் , சிவப்பு 
ஆடையையணிந்திருப்பவருமான , ருண மோசந கணபதி 
யானவர் ஸந்தோஷத்தைக் கொடுப்பாராக . (வெளுப்பு 


நிறம் ) 


கூடு , 


காய 2 மணவதி யா நடி 


கக்ஷாயா கார வாதவாது . த®0 | 
யதெ கர : விவராஜ 20.நாகா ஷெு ந 8 | 

ரகவண்பு ) 


வல்லப் கணபதியை நினைக்கச் 

செய்கின்ற இந்த 
சுலோகமானது கைகளிலுள்ள ஆயுதங்களாலே ஸந்தேகத்தை 
யுண்டுபண்ணுகின்றது . 


316 


ஸ்ரீதவ நியள 


கூசு . 


95. டுண்டி கணபதி த்யாநம் . 
ஜபமாலை , கோடரி , ரத்நபாத்திரம் , தந்தம் , இலைகளை 
தரிப்பவரும் , விக்நராஜனுமான டுண்டி கணபதியானவர் 
நமக்கு ஸந்தோஷத்தையளிப்பாராக . ( சிவப்பு நிறம்) 

கய விவமணவதி யாம் , 
ஓ 82 . தவானகபாகவாது கரெடியாதோ 

ஹாரி நீலமாது | 
ஈகாகொ ாதகிரீடமாஸ்ரீ தெ வா 

aெ Mுவொ மெணொ : 1 க 1 

( ஹரிஜண -8 ) 


96. த்விழக கணபதி த்யாநம் . 
தந்தம் , பாசம் , அங்குசம் , ரத்நபாத்திரம் இவைகளை 
கைகளில் தரிப்பவரும் , இந்திர நீலக்கல்லைப்போன்ற 
நிறமுடைய வரும் , சிவப்பு ஆடையையணிந்திருப்பவரும் , 
ரத்தங்களாலே செய்யப்பட்ட கிரீடம் , மாலை இவைகளை 
தரிப்பவருமான த்வி முக 

கணபதியானவர் எனக்கு 
எப்பொழுதும் செல்வத்தைக்கொடுப்பாராக . ( நீலநிறம் ) 

கள , திவறணவதி யாநடி . 
ஸ்ரீ தீக்ஷவாகாக்ஷவாடிாது க்ஷெ யோ ந : 

கரெட் 
வா வாரேதண,கலுலேய வானெ 

உயாநொ 85er | 
வீ ஓண யோரவிழவினவலசுவ.தணிகா 

வாஸுசெ 
ஜாஹீநவவஜாய விரோ நாமாக 

வாதந: 
( ஈதவண -8 ) 


317 


ஸ்ரீவேதவ நியி 


கூகஎ 


97. த்ரிழக கணபதி த்யாநம் . 
சோபையும் சுணை யு முள்ள முனையுடன் கூடிய 
மாவட்டி , ஜபமாலை , வரதம் இவைகளை இடது பக்கம் 
கைகளில் தரிப்பவரும் , பாசம் , அமிருதகலசம் , அபயம் 
இவைகளை வலது கரங்களில் தரிப்பவரும் , ஸுவர்ண 
மயமான தாமரைமலரில் பிரகாசிக்கின்ற அழகிய கர்ணிகை 
யுடன் விளங்குகின்ற பீடத்தில் ஸந்தோஷமாக வீற்றிருப்ப 
வரும் , புரசம்பூவைப்போன்ற நிறமுடையவருமான த்ரிமுக 
கணபதியானவர் நம்மைக் காப்பாற்றுவாராக , (சிவப்பு 


நிறம் ) 


கூச . 


சுய ஸிஹமணவதி யா நடி. 
வீணா கழுைதாகரி . வவா க்ஷெ வியதெ 

கெெரா : 


வாலெதா? வாதக வ நஜரீ வாலுயம் | 
கா 203 Ov_Jபெ.வ.ந : பாவொமளா : 

UWTV : 
வ த நிலாகொமணவதி : வாயா 

உவாயாச ஸநஃ | 

ரெ.தவண_8) 
98. ஸிம்ஹ கணபதி த்யாநம் . 
ண , கல்பலதை , சக்ராயுதம் , வரதம் இவைகளை 
இடது பக்கம் கைகளிலும் , தாமரை மலர் , ரத்நகலசம் , 
அழகான பூங்கொத்து , அபயம் இவைகளை வலது கை 
களிலும் வஹிப்பவரும் , துதிக்கையுடன் விளங்குகின்ற 
ஸிம்ஹ முகத்தையுடையவரும் , சங்கம் , சந்திரன் இவை 
களைப் போன்ற வெளுப்பு நிறமுடையவரும் , ஸகல மங்களங் 
களையுமளிப்பவரும் , பிரகாசிக்கின்ற ரத்தங்களைப்போன் 
ஆடை யையாணிந்திருப்பவருமான ஸிம்ஹ கணபதியானவர் 


* 59 


ஸ்ரீதவ நியள 


318 


நம்மை துன்பங்களிலிருந்து காப்பாற்றுவாராக . (வெளுப்பு 


நிறம் ) 


கூகூ . 


சுய யொ மரணவதி யா நடி 


யொமாரா யொ மவடாவிலா88 

வாறாக ால , நீவாகா298 | 
வாபெலக்ஷக்ஷது யொ மஉ உயாநம் 
வாயாவித யொ மவிவேரொ ந 81 

(ஈகவண -38 ) 


99. யோககணபதி த்யாநம் . 


யோகத்திலி ருப்பவரும் , யோக பட்டத்தையணிந்து 
அழகாக இருப்பவரும் , பாலசந்திரனைப்போன்ற சரீர 
காந்தியையுடையவரும் , இந்திரநீலக்கல்லைப் போன்ற 
ஆடையையணிந்திருப்பவரும் , பாசம் , கருப்பு , ஜபமாலை , 
யோக தண்டம் இவைகளை தரிப்பவருமான யோக 
விக்நேசுவரரானவர் , நம்மை எப்பொழுதும் காப்பாற்று 
வாராக . ( சிவப்பு நிறம் ) 


. 


கய மாமணவதி யா நடு . 


தவகாது நவமகாஜாஷ ஹலொ 8 ஹத | 
வாக 
பாக பார O வாக்ஷ உத டிக்ஷெ 

வரஹசக்கரெகா 


வா ெவவா கா கா வ 


தால் ஜூலை 


உயக்காெ : | 
காலகா ஓயாச மாமணவதி ஜெ . 1 

கநகவணம் ) 


319 


ஸ்ரீனிவ தவ நியில் 


ககக 


100. துர்கா கணபதி த்யாநம் . 
உருக்கிய தங்கம் 

போன்ற நிறமுடையவரும் , 8 கைகளை 
யுடையவரும் , 

பருத்த சரீரத்தையுடை யவரும் , வலது 
பக்கத்திலுள்ள பருத்த கைகளில் பிரகாசமான அங்குசம் , 
அம்பு , ஜபமாலை , தந்தம் இவைகளையும் , இடது கைகளில் 
பாசம் , வில் , ( கல்பலதை , நாவல்பழம் இவைகளையும் 
தரிப்பவரும் , சிவப்பு ஆடையையணிந்திருப்பவருமான 
துர்கா கணபதியானவர் , எப்பொழுதும் ஸந்தோஷத்தை 
யளிப்பாராக . ( தங்க நிறம் ) 


ாக . கய ஸகஷ ஹா மணவதி ய நடி. 
வானாகபாணகாதில் வாஜெ வாவா வவளுகெ ) 
வைரீவா ஹஜா மளராதபாலூாாடி 
உக்ஷெகுவாஷா ந வாஜெ வா வ 


1 


வாயல . வாத , 

பாது 
நீஜா சுஜா ந 8 வீல வாரணெ திலங 1 
ஸகடஹாண : வாயாக ஸ கடவமாச 

மஜாநநா நித. ! 

( ஈகவண -8 ) 
101. ஸங்கஷ்டஹர கணபதி த்யாநம் . 


பால சூரியனைப்போன்ற ஒளியுடையவரும் , மஞ்சள் 
நிறமுடையவளும் , பிரகாசமான ரத்தங்களை ( ரத்நாபரணங் 
களை ) அணிந்திருப்பவளும் , கையில் நீலோத்பலத்தை 
வைத்துக்கொண்டிருப்பவளுமான பாலையை ( பாலைப்பருவ 
முள்ள தனது சக்தியை ) இடது மடியில் வைத்துக்கொண் 
டிருப்பவரும் , இடது பக்கம் கைகளில் அங்குசம் , வரதங் 
களையும் , வலது கைகளில் பாசம் , பாயஸ பாத்திரங்களையும் 


2 ) 


ஸ்ரீதவ 

நியளி 


320 


தரிப்பவரும் , நீலமான ஆடையை அணிந்து பிரகாசிப்ப 
வரும் , பத்மத்தைப்போன்ற ( செந்தாமரை மலருடைய) 
பீடத்தில் நின்றவடிவமாக இருப்பவரும் , கஜமுகனுமான 
ஸங்கடஹரண 

கணபதியானவர். ஸங்கடத்தொகுதியி 
லிருந்து எப்பொழுதும் காப்பாற்றுவாராக . (சிவப்பு நிறம் ) 


12 . 


| 


சுய லவாஸுவரஹணா நா யா நடி . 

(ெெபாவா ,மஜெ பொவா ) 
ததாஉள ஜா நதிஷஹண ) யாகம் . 
வனகவக . அதெது வ ஜடாகடயத . 
தொக - வாறு , வ ஹொதகிரீடி நடிக ! 
வதுெெஜவ -காதிககடாயயாரிணம் | 
விவ , மாலாஜிவா , தயஜெதாவவீதீ நடி || 2 || 
பலிவாகிஜகா நயாம். ஜதாநகிஷாவகள் | ( க ) 

( தெவண -8 ) 


பதினேழு ஸுப்ரம்ஹண்ய த்யா நம் 

( சைவாகமத்தில் சேகரத்தில் ) 
102. அவைகளில் முதலில் ஜ்ஞாநசக்தி 

ஸுப்ரம்ஹண்ய த்யா நம். 
ஒருமுகம் 2 கண்களுடையவரும் , ஜடாமகுடம் தரித் 
திருப்பவரும் , வெள்ளெருக்கு மாலையையணிந்திருப்பவரும் , 
ரத்தங்கள் பதித்த ஸுவர்ண கிரீடத்தையணிந்திருப்பவரும் , 
4 கைகளிலும் வஜ்ராயுதம் , சக்தியாயுதம் , கோழி அபயங் 
களை தரிப்பவரும் , சிறந்த மணங்கமழும் சந்தணத்தைப் 
பூசிக்கொண்டிருப்பவரும் , வெண்மையான பூநூலையணிந் 
திருப்பவரும் , பரமேசுவரன் , தேவியார் , ஜ்ஞாநம் இவை 


321 


ஸ்ரீபலிவதகூ நியா 


உட்க 


களின் ஸமஷ்டிரூபியும் , ஜ்ஞாநசக்தி ஸ்வரூபியுமான 
ஸுப்ரம்ஹணியனை வணங்குகின்றேன் . (வெளுப்பு நிறம் ) 


பாக . 


சுய நல மண ) யா நடி 


வத 3 . ஜிநெது வபெதவஜா நஜித ! 
கடாலுயவஜாணி உயதர வா . கா | க | 
கிதுசு கொவாவபவஷாஜாஜிராவரத | 
வெஜாவாஸவீத O தஹூஷணஹூஷிதடி || 2 || 


* ர 


ய வண - வ ஷ வூழா2002050 | 
நவஜி 20 வெராக 

(w8 வண -8 ) ( 2 ) 
103. ஸ்கந்த மூப்ரஹ்மண்ய த்யாநம் . 


இந்த ஸ்கந்த ஸ்வரூபமானது , 4 கைகளும் , 3 கண்களு 
முடையதும் , வெண்தாமரைமலரில் வீற்றிருப்பதும் , கோழி , 
அபயம் , வஜ்ரம் , வரதம் இவைகளை கைகளில் தரித்திருப் 
பதும் ., சிகையில் புஷ்பமாலையையணிந்திருப்பதும் , அரை 
நூல் 

மாலையையு ம் ஆடையையுமணிந்திருப்பதும் , 
ரத்நாபரணங்களையணிந்திருப்பதும் , புகைநிறமான சரீர 
காந்தியையுடையதும் , பிரபாமண்டலத்துடன் விளங்கிக் 
கொண்டிருப்பதுமாகும் என்று கூறப்பட்டிருக்கிறது . 
( புகை நிறம் . ) 

( 2 ) 
கம கமிஜா. தீவி வரஹண ) KT.. 
விவ . வாஷலாஹு அமெரத . வா 820 

டிய ( யசு ) | 
ஹுவாக்ஷசாலா வ o - MU .க . உக்ஷிணெ கொ 
# * 40 வெடிகள் வஜாஜ வாகு . த வாகெ | 


21 


கூஉஉ 


ஸ்ரீ தவ நியா 


322 


அக்நி 


கழிமொசூ.வியில் வெ 2 ஜிஜாதலாவக , 12 1 

( நீ @ வண_8) ( க ) 
104. அக்நிஜாத ஸுப்ரஹ்மண்ய த்யாநம் . 
அக்ரியின் புதல்வனான ஸுப்ரம் ஹண்யரின் ஸ்வரூப 
மானது , 2 முகங்களும் 8 கைகளுமுடையதும் , வெளுப்பு 
அல்லது நீலநிறமுடையதும் , ஸ்ருவம் , ஜபமாலை , கத்தி , 
ஸ்வஸ்திகம் 

இவைகளை வலது கைகளிலும் , கோழி , 
கேடயம் , வஜ்ராயுதம் , ஆஜ்யபாத்திரம் இவைகளை இடது 
கைகளிலும் வஹித்துக்கொண்டிருப்பதும் , 
ஹோத்திரம் செய்து கொண்டிருப்பது போன்ற பாவ 
முடையதுமாகும் . ( நீல நிறம் ) 

( 3 ) 
லளாவெயஸுவஹண ) யா நடி 
வதிவ-தாடி நயந ஜுஜாஷகயோ | 
கத.த. வாவோடி ) வவஹி.த. க்ஷிண வடி 1 
பாதத்று வஷவாணலுயல் ஓக்ஷிணெ கா ! 
வஜ வெக்ஷய . வாடி வாககொ 

உய ( ய + } 121 
வசவஉநில , வெவ லளாலொவகம் 

( வாடாவண :) ( ச ) 


105. ( ma பேய ஸுஹ் மண் த்ய . நம் . 


ஸௌ ரபேய ஸ்கந்த ரூபமானது 4 முகங்களும் , கண் 
களும் , 8 கைகளும் , பத்மாஸமுமுடையதும் , இ !-- து கால் 
குஞ்சிதமாகவும் வலதுகால் ஸுஸ்திதமாகவும் வைத்துக் 
கொண்டிருப்பதும் , வலது கைகளில் சக்தி , நீலோத்பலம் , 
புஷ்பபாணம் , அபயம் இவைகளையும் , இடது கைகளில் 
வஜ்ரம் , கரும்புவில் , சூலம் , வரதம் இவைகளையும் தரித்துக் 


ஸ்ரீவேதவ நியிய 


கூ 


323 


கொண்டிருப்பதும் , செந்தாமரை மலர்போன்ற நிறத்துட 
னிருப்பதுமாகும் . ( பாடல வர்ணம் . பாடலம் - பெண் 
சிவப்பு ) 

( 4 ) 


பாசா . 


சுய மாஜெயஸுவஹண ) யாநம் 
வனகவக தி நய நா உா258ஆலு . ! 
காகடொவெது ககடயஜயாரிண்டி | க 1 
நீறொதாயா வநெ கோரா 2 வ ) ய ) | 
வா வண க வ லவ ஹஜாத 

யாரிண்டி 121 


காணி . கக வாஜெ மாமெய V2V வக) | 

( வாடாவண -3 } ( ரு ) 


106 . 


காங்கேய ஸுப்ரஹ் மண்ய த்யாநம் . 


பரசு 


ஒரு முகம் , 3 கண்களுடையவரும் , மாதுளம்பூவைப் 
போன்ற நிறமுடையவரும் ,, 

கரண்ட மகுடத்தையணிந் 
திருப்பவரும் , குக்குடத்வஜத்தைத் தாங்கியிருப்பவரும் , 
நீலோத்பலத்தை தரிப்பவரும் , மகரத்தின் மீது வீற்றிருப்ப 
வரும் , குறைவற்றவரும் , வலது கைகளில் 
( கோடரி ) வையும் , பூர்ண கும்பத்தையும் தரிப்பவரும் , 
இடது கைகளில் அரணிக்கட்டையையும் கோழியையும் 
தரிப்பவரும் , கங்காஸுதன் என்று சொல்லுவதற்குரிய 
ஸ்வரூபத்தயுைடையவருமானஸப்ரம்ஹண்யரை வணங்கு 
கின்றேன் . ( பாடல வர்ணம் ) 

( 5 ) 


எ . 


கம பாவணொஉ வஸுவஹண யாநடி . 


ஷ 


12 ஐ . ெெவகவடி நாஷாய- ஸஆலு | 
ஸவாவாணலயக விஹ V உயதா ஹஜெ | 


324 


ஸ்ரீதவநியாள 


திணெ லஹிதொஜூ ஷவாணெக்ஷ 

கா 8 . Ts0 | 
வர வெடி வவ 3 ,வகுடய ஜயாரிண , || a }} 


UPTB HAVAT வாக 


3 


( ஈ தவண 3 ) ( சு ) 


என்று 


முருகனை 


. 


107 . சரவணோத்பல ஸுப்ரஸ்மண் த்யாநம் . 

கதைகளும் ஒரு முகமுமுடையவரும் பாரியனை 
போன்ற சரீரகாந்தியை புடையவரும் . ஸகல ஆபரணங் 
களையும் ரிந்திருப்பவரும், ஸிர்ஹ வாஹநத்திலிருப்பவரும் , 
3 கண்களுடைய வரும் , விபூதியைப் பூசிக்கொண்டிருப்ப 
வரும் , புஷ்பபாணம் , கரும்புவில் , கத்தி , கேடயம் , 
வஜ்ராயுகம் கோழிக்கொடி இவைகளை தரிப்பவரும் , 
சரஜந்மா 

கூறப்படுகின்றவருமான 
ஸேவிக்கின்றேன் , ( சாவணம் நாணல்காடு ) ( சிவப்பு 
நிறம் ) 

( C ) 
கம காதி செயஹஹண ) யா நடி . 
திரணெகு, Mgro 2 கெ வியோரிண | 

V று , தயா வக. 20 க லாலுப ந கெ ( க ! 
வாடி தொ 2 . வா ) வ வஜ , வவாகெ | 
ஜயாவாறேநாம் வெவபாஷாண V ஷதம் 2 ! 
வாஸுய வ தீகா காதி கெய பாவா ,தம் . ! 

( கவண-3) ( எ ) 
108. கார்திகேய ஸுப்ரஹ்மண்ய த்யாநம் . 

10 கைகளுமூடையவரும் , சிரஸ்ஸில் 
பில்வத்தை தரிப்பவரும் , வலது கைகளில் சக்தியாதம், 


3 கண்களும் 


325 


ஸ்ரீபலே தவ நியா 


சூலம் , சக்ராயுதம் , அங்குசம் , அபயம் இவைகளையும் 
இடது கைகளில் வரதம் தோமரம் , பாசம் சங்கம் , வஜ்ரம் 
இவைகளையும் தரிப்பவரும் , மயில்வா ஹந்த்தின் மீது 
வீற்றிருப்பவரும் . ஸசல் ஆபரணங்களையுமணிந்திருப்பவரும் 
பாலஸூரியனைப் போன்ற கேறை காந்தியையுடையவரும் , 
சிவபுத்திரனும் ன கார்த்திகேயனை ( கிருத்திகா புத்திரனை ) 
வணங்குகின்றேன் , சிவப்பு நிறம் ) 

( 7 ) 


கம க arr ஹரஹண ) யந . 
வது ஜ ) ெெவகவ க roa8 கடாமிதO 1 

ரஜி . வாலுயடி . டி.க்ஷெ வவெ ) வாடிவஜ, கெ | க ! 
வடிவாஜா ) யா கலை வெ . 

வானலா வகா | 
( " கவண -3 ) ( அ ) 


109 


குமாரஸுப்ரஹ்மண்ய தய நம் 


4 கைகளும் , ஒரு முகமுமுடையவரும் , கரண்ட 
மதடத்தை தரிப்பவரும் , வலது கைகளில் சக்தி , அபயங் 
களையும் , இடது கைகளில் வரதம் , வஜ்ரங்களையும் தரிப்ப 
வரும் , கழுத்தில் தாமரை மலரை ( மாலையை ) தரிப்பவரும் , 
பாலவடிவமுடையவருமான ஸ்கந்தனை (வணங்குகின்றேன் ) 
(சிவப்பு நிறம் ) 

( 8 ) 


ம . சுய ஷணுவஹ ஹண ) யாநடி 
தி.பர வவவவ வாபாலயள தமா ! 
ELO அய வெட 0 (UTO வா யதெ 

ஹறு . வாடி 1 க ! 
வாஹநாவெத், வ - க்ஷைணவலய ! 


ஸ்ரீதவ நியள 


326 


ஜயா அ விஜயா ெெவவ வா 8 க்ஷிணவாயொ 1 2 || 


வலவ yாலுகாலயக வாலாணYS . த O | 
ஷணுவ . வெதி விவா 50 

ப 
( கவண -3 ) ( கூ ) 


110 ஷண்ழக ஸுப்ரஹ்மண்ய த்யா நம் . 
(( வலது கைகளில் ) சக்தி , அம்பு , கத்தி , சக்ரம் , பாசம் , 
அபயம் இவைகளையும் ( இடது கைகளில் ) கோழி , வில் , 
கேடயம் , சங்கம் , கலப்பை , வரதம் இவைகளையும் தரித் 
திருப்பதும் , மயில் வாஹந்த்தின் மீது வீற்றிருப்பதும் , ஸகல 
லக்ஷணங்களுமமைந்திருப்பதும் , இடது பக்கத்தில் ஜயா 
தேவியுடனும் , வலது பக்கத்தில் விஜயா தேவியுடனும் 
கூடியிருப்பதும் , ( ஜயா - தேவஸேனை , விஜயா - வல்லீ } ஸகல 
ஆபரணங்களையுமணிந்திருப்பதும் , 

அலங்காரங் 
கூடியிருப்பதுமான மூர்த்தியானது, ஷண்முக 
( ஆறுமுகனுடைய ) மூர்த்தி என்று கூறப்படுவதாகும் . 
( சிவப்பு நிறம் ) 

( 9 ) 


ஸகல 


களுடன் 


ககக . 


கய தாரகாரிஹரஹண யா நடி . 
வாகவது தி , நய நா மஜவரஷொவரிஷதO | 
ஷணவ, வாலய , வ பாகி . வாஜெகதர உய . 


( யா ) | க ! 


வெடக வாக்ஷாறா வ ட வாமேகெ | 
தாரகாரி ஒஜெ வாத 

| 

( கவண- :) ( ய ) 
111. தாரகாரி ஸுப்ரஹ்மண்ய த்யா நம் . 
ஒரு முகமும் 3 கண்களுமுடையவரும் , யானையின் மீது 
வீற்றிருப்பவரும் , வலது பக்கம் கைகளில் அபயம் , கத்தி , 


டீன் 


327 


ஸ்ரீனிவ தவ நியி 


முருகனை 


ககஉ . 


சக்தியாயுதம் இவைகளையும் , இடது பக்கம் கைகளில் 
கேடயம் , ஜபமாலை , கோழி இவைகளையும் தரிப்பவரும் , 
தாரகாரி என்று வழங்கப்படுகின் றவருமான 
வணங்குகின்றேன் . ( சிவப்பு நிறம் ) 

( 10 ) 
சுய நொநீவ ஹண ) யா நடி . 
வாகவது . நய நா பவவசு வராலுயா | 
ஸவபாலாணலயது விவ -மாலா ஜெவ நடி | க | 
வேண -3 . வஸு , ெெவவ கயஜெதாவவீதி.ந . ! 
ஸ்ஸித வாவ நா உெவவெ.நாவதி ஜெ | 

( பாவேண -8 ) ( கக ) 


112. ஸேநா நீ ஸுப்ரஹ்மண்ய த்யாநம் . 


ஒரு முகமும் 2 கண்களுமுடையவரும் , சங்கம் , சக்ரம் , 
வரதம் , அபயங்களை தரிப்பவரும் , ஸுல ஆபரணங்களையு 
மணிந்திருப்பவரும் , நறுமணங்கமழும் சந்தனத்தைப்பூசிக் 
கொண்டிருப்பவரும் , நீலநிறமுடையவரும் , பெருமை 
வாய்ந்தவரும் , வெண்மையான பூநூலையணிந்திருப்பவரும் , 
புன்சிரிப்புடன் கூடிய அழகிய முகமுடையவருமான தேவ 
ஸேநாபதியை ளே விக்கின்றேன் . ( நீல நிறம் ) ( 11 ) 

ககங . கம ஹஸுஹ ஹண யா நடி 
வதலு 8 . தி . ணெ ஹொககிரீடி நO | 
U. வஜயா 1 லெவெ ) வராலுயகககெ | க 1 
ரெதவஜயா . வெ . வெவெபஷா. 

( க்ஷணொவo | 
ஜயயா வாவோ த காணொகவவி மடி 

1. சொயெ உதி வாலொந்து தொதிதி ஹாதி | 


கூட அ 


ஸ்ரீ தவ நியளி 


328 


கின்ற 


ககச . 


வாகாலஜ. ஹ J.யாவா மஹாவஸாதாயொ 

( ப ) வண_8 ) ( க 2 ) 
113. குறு ஸுப்ரஹ்மண்ய த்யாநம் . 
4 கைகளும் மூன்று கண்களுமுடையவரும் , ரத்தங்கள் 
பதிப்பித்த ஸுவர்ண கிரீடமுடையவரும் , வலது 
கைகளில் சூலத்தையும் வஜ்ராயுதத்தையும் தரிப்பவரும் 
மீதமுள்ள கைகளில் வரதம் அபயங்களை தரிப்பவரும் , 
வெளுப்பு ஆடையையணிந்திருப்பவரும் , எல்லோரையும் 
காப்பாற்றும் நோக்கமுடையவரும் , இடது பக்கத்திலிருக் 

ஜயா தேவியுடன் கல்யாண கோலத்திலிருப்ப 
வருமான குஹஸ்வரூபத்தை அவருடைய பாதபத்மங்களை 
மனதில் தியானித்து பற்றிக்கொள்ளுகின்றேன் . ( நீலநிறம் ) 

கய ஹ ஹவாரி மண ) யாநம் 
விநெகு, 2 ஜு 8 . ெெவவ வானவயJay | 

க்ஷஹாமெ 203 ஹஜூ . 2 வஜ வாகொரஹஜக 1 க ! 
வலவாவஸவ வாடி 5ு ஒ .50 வாகவி.த . துவா ! 
பரிவாயஜெகாவவீதாக அஜீகளவீ நவயத. 
செவறொவரிவ ( வொ )காண தவறொவரி வித. | 
ஓவவயா ஷெவ . ஹ ஹவாரிணமானாயெ | ங 1 

( பதவண.- 3 ) ( கரு ) 
114. பிரம்ஹசாரி ஸுப்ரஹ்மண்ய த்யாநம் . 
2 கண்கள் , 

2 கைகளுடையவரும் , பாலசூரியனைப் 
வடிவமுடையவரும் , 

வலது பக்கம் கையில் 
( மேல்கைகளில் என்று இருப்பது பொருத்தமாக இருக்கு 
மென்று தோன்றுகிறது . 

2. வாசொாள வாஹேஓக உறி வாலெ ஜாவழிதி ஹாதி | 


போன்ற 


329 


ஸ்ரீ பவேதகூ 

நியில் 


கூ .24 


தண்டத்தைத்தரிப்பவரும் , 1 வஜ்ர முடைய வாம 
ஹஸ்தத்தை இடது துடையில் வைத்திருப்பவரும் , வலது 
பாதத்தை ஸ்திதபாதமாகவும் இடது பாதத்தை குஞ்சித 
மாகவும் வைத்துக்கொண்டிருப்பவரும் , சிகை , யஜ்ஞோப 
வீதம் இவைகளை தரிப்பவரும் , முஞ்சிக்கயிற்றுடன் 
கௌபீநத்தை தரிப்பவரும் , மேகலை ( முஞ்சி ) யின் மேலே 
ஒட்டியாணத்தையணிந்திருப்பவரும் , செந்தாமரை பலரில் 

ற வடிவமாக இருப்பவரும் , தேவத்தன்மை வாய்ந்த 
(சிறந்த ) ஸ்வரூபத்தை தரிப்பவருமான பிரம்மசாரிஸ்வரூப 
முடைய முருகக்கடவுளை சரணயடைகிறேன் . சிவப்பு 
நிறம் ) 

( 13 ) 
ககரு காம வெலிகமஹண ) யா நடி . 
ஷஜ. ெெவகவடி நம் கால்குடாந்தா 
பாதிஹல உய வெவ 2 ஜாலூயா UN 1 க !! 


நின் 


. 


யோவாஹா , வராஹயகராஜை . | 


உதவ . வியவக யாயெசு பவஜெ ) 

வெபலிகடி 12 ! 

( கவண -3 ) ( கச ) 
115. தேசிக ஸுப்ரஹ்மண்ய த்யாநம் . 


S 


6 கைகளும் ஒருமுகமுமுடையவரும் கரண்டமகுடத்தை 
தரித்திருப்பவரும் , 2 கைகளில் 2 சக்தியாயுதங்கள் , 
ஜபமாலை , வரதம் , அபயம் இவைகளை தரிப்பவரும் , 

1 இடது கையை இடது துடையில் வைத்திருப்பவரும் 
என்று இருக்கவேண்டுமென்று தோன்றுகிறது . 

3 வி.நாராஜவகாலிக டீ தி வா விமேதா தா திதி 
மாதி 

8 சின்முத்திரை , ஜபமாலை என்று இருப்பது பொருந்த 
மாக இருக்குமென்று தோல் துகிறது . 


ஸ்ரீ தகூ நியள 


330 


ககசு. 


மயில்வாஹந்த்தின் வீற்றிருப்பவரும் , சிவ 
பெருமானுக்கு உபதேசிப்பவருமான இத்தகைய ஸ்கந்தனை 
விதியுடன் தியா நிக்கவேண்டும் . (சிவப்பு நிறம் ) ( 14 ) 

49 காளதுலெ.நஹ ஹண யா நடி. 
1 வதலு-3. திணென் . வஹித 

ஸி.வஹாஸ நாவரி 1 
வாகாமயவியதவவவாணெக்ஷக! 2. கடி | க ! 
யோவாம.நார € 23 ) நெைஸ க்ஷணாநவo | 
களது லெகோ 202. களதுலெலாவகழ 12 | 

( பகவணம்) ( கரு ) 


ககஎ . 


116. க்ரௌஞ்ச பேதந ஸுப்ரஹ்மண்ய த்யாநம் . 

2 4 கைகளும் 3 கண்களுமுடையவரும் , ஸிம்ஹாஸநத்தி 
லிருப்பவரும் , வரதம் , அபயம் , புஷ்பபாணம் , கரும்புவில் 
இவைகளை தரிப்பவரும் , மயில் வாஹநத்தின் மீது 
வீற்றிருப்பவரும் , க்ரெளஞ்ச பர்வதத்தை பேதிக்கின்ற 
இரு கைகளையுடையவருமான க்ரௌஞ்சபேதி குமாரரின் 
ஸ்வரூபத்தை (வணங்குகின்றேன் ) (சிவப்பு நிறம் ) ( 15 ) 

கய விவாஹ வஹண ) யா நடி 
வத ஐ . ெெவகவதி ணெ சூஜைய வர . 
வாலாகுயா ெெவவ ஜாவாகொவாங்க . 1 
2. நீவாயார கொதவை ! 
வது பாஜுவ நா லிவிவாஹ நாராயெ 121 

( ஈதவண - 3 ) ( கசு ) 
1 யா நமிடி . சி 
2. இந்த தியாநத்தை யோஜித்துப் பார்க்கவேண்டும் . 


-- 


331 


ஸ்ரீபலி வதகூ நிய 


சு.க 


117 சிகி ( மயில் ) வாஹந ஸுப்ரஹ்மண்ப த்யா தம் . 

4 கைகளும் , ஒரு முகமும் , 3 கண்களுமுடையவரும் , 
அபயம் , வரதம் , பாசம் , அங்குசம் இவைகளை தரிப்பவரும் , 
ஒளிக்கதிர் வீசுகின்ற தலைமயிரில் மயில் தோகையை தரித் 
திருப்பவரும் . இந்திர நீலரதத்தில் ( இந்திரநீலம் போன்ற நிற 
முடைய மயிலில் ) ஏறிக்கொண்டிருப்பவரும் , செந்தாமரை 
மலரைப்போன்ற சரீர காந்தியையுடையவரும் , 14 புவனங் 
களுக்கும் காரணமான புவனத்தில் ( ஸ்கந்த லோகத்தில் ) 
இருப்பவருமான சிகிவா ஹநனை அடைக்கலமாக 
கிறேன் . (சிவப்பு நிறம் ) 

( 16) 
கஅ. கடி வெறு ( தா ) யுயரறண ) யா நடி . 


அடை 


கழு 


சு 


30 ஆண்தோ கதைாாபணாலு ) 
லா ஹஜக நாயேஜெகவக , 
காதாயநீத2 ஹ கழிவலவாக 
ஹ o a 2020 ( பாதி ) யா க்ஷிண sெ || 

( ஈகவண_8 ) ( கன ) 
118. வேலாயுத ஸுப்ரஹ்மண்ய த்யாநம் . 
தன்னை வணங்கியவர்களுக்கு கல்பவிருக்ஷத்தைப் 
போல வேண்டியவைகளையளிப்பவரும் , செந்தாமரை 
மலரைப் போன்ற நிறமுடையவரும் , 2 கைகளுடையவரும், 
ஒருமுகமுடையவரும் , ஆரோக்கியமுடையவரும் , பார்வதீ 
தேவியின் புதல்வரும் , இடது கையை இடுப்பில் வைத்துக் 
கொண்டிருப்பவரும் , வலது கையில் தண்டத்தை ( சக்தி 
ஆயுதத்தை ) வைத்துக்கொண்டிருப்பவருமான ஸ்கந்தனை 
வணங்குகிறேன் . ( சிவப்பு நிறம் ) 

( 17 ) 
கய வீர யந, 
நீறுவன் , திணெ வஜவாணய yers | 


கககூ . 


H ... , 


ஸ்ரீதவ நியள 


332 


உயக கரவாதுவாகாவயலய தகா 


உ V ண . வீதவா க . வீரலுவாஸஹெ | 

( நீலவண J3 ) 


119. வீரபத்திர த்யாநம் . 
நீலநிறமானவரும் , 3 கண் களுடையவரும் , கத்தி , 
அம்பு , வில் , கதை இவைகளை தரிப்பவரும் , முண்ட 
மாலையை தரிப்பவரும் , இரு கால்களிலும் இருபாதுகைகளை 
தரித்துக் கொண்டிருப்பவரும் , மிகுந்த ஸாமர்த்தியமுடைய 
வரும் , தாம்பரத்தை தரித்திருப்பவருமான வீரபத்திரரை 
உபாஸிக்கிறேன் . ( நீல நிறம் ) 
க 20 . சும லணாகஷணெெவாவ யாநடி. 

( தக்கெல ) 
வீதவண . வதவராஹு . திரணெது 

வீதவாஸ MO | 
சுக்ஷயஹண காணிக, மணவளிதவாதுகாகா 
சுமோஹிதஹோவாரோ தொரொவஹா ! 
வலத்தல் விதயெசு மகா லொவ லூவலிலி-1 
நா நாலுாண பெயா 3 நாவாவிலிண . 1 
2 உந்த மாநா . லவ - ஷெவநரக க 1 
வனவ , யாயெது சே குகை ஓண பாகஷண ெெஹாவல் 

( வீதவண -18 ) 
120 ஸ்வர்ணாகர்ஷண பைரவ த்யாநம். 

( அந்த கல்பத்தில் ) 
மஞ்சள் நிறம் , 4 கைகள் , 3 கண்கள் , மஞ்சள் ஆடை .. 


333 


ஸ்ரீவதவ நியா 


கடாட 


இவைகளையுடையவரும் , குறைவற்ற ஸுவர்ணம் , மாணிக் 
கங்கள் இவைகளால் நிறைந்த பாத்திரத்தை வஹிப்பவரும் , 
பெரிய சூலத்தையும் சாமரத்தையும் தோள்களில் வைத்துக் 
கொண்டிருப்பவரும் , தோமரத்தை வஹிப்பவரும் , ஸகல 
ஸித்திகளையுமளிப்பவருமான பைரவரை பக்தியுடன் 
எப்பொழுதும் த்யாநம் செய்யவேண்டும் . 

மந்திரத்தையறிந்தவன் , ஸ்வர்ணாகர்ஷண பைரவரை 
நாநாவிதமான 

ஆபரண 

சோபையையுடையவராகவும் , 
ஆநந்தமயமான ஸுகஸ்வரூபியாகவும் , மதத்தினாலே 
உந்மத்தனாக இருப்பவராகவும் , எப்பொழுதும் ஆநந்த 
ஸ்வரூபியாகவும் , ஸகல தேவதைகளாலேயும் நமஸ்கரிக்கப் 
பட்டவராகவும் த்யாநம் செய்வதுமாகும் . ( மஞ்சள் நிறம் ) 


கஉக . 


கய வடுகலொவ யா.நடி. 

{ தக்கல ) 


விணறொஹி.தஜட தி ணெ கவி ஹ | 
UT று . கவாறும் வாலவ 22 ,UTO உயதா கரொல் 


நா நா வெஃ வியாெெவ நா நாரவ 

மெெணவரதா ! 


Yா நான் 220 வ நிவாண . வசு. ெெவாவ . ஜெ 

( கவண -3 ) 


121. வடுக பைரவத்யாநம் 

{ பைரவ கல்பத்தில் ) 


விரிந்தும் சிவப்பாகவும் இருக்கின்ற சடையையுடைய 
வரும் , 3 கண்களுடையவரும் , சிவப்பு நிறமுடையவரும் , 
கைகளில் சூலம் , கபாலம் , பாசம் , உடுக்கை இவைகளை 
தரிப்பவரும் , நாநாவிதமான உருவங்களையுடைய பைசாசம் 
களாலேயும் , நாநாவிதமான உருவங்களையுடைய பூதகணங் 


கூச 


ஸ்ரீ தவநியள் 


334 


களாலேயும் சூழப்பட்டவரும் , நாய் வாஹநத்தின் மேலே 

ருப்பவரும் , ஆடை அணிந்து கொள்ளாமல் திகம்பரனாக 
இருப்பவருமான 

வணங்குகின்றேன் . 
(சிவப்பு நிறம் ) 


வடுக பைரவரை 


சுய ஜாரிவ யா நடி . 

( லாரிதாஹாகென் ) 
2 * பணிய வவொஜி . தாபெஷாத 

விகறுகறு .ro 50 தெரெநீவராக்ஷ | 
கரதாரிதெஜகவன வாராஹாஸ o 
வூகடநரொலா நிஜிதாநெசவீராக ! 


கலி நவகணிகாஹாவாவெயாஜா 
விவிய VTுவெ : மொழிவக்ஷ 

ஓறா ) | 
லவணவவ நஜுகொடி -32ஜூஷாலிரான 
காலா " நி நாஷெவரிதகொவலை-41 
ஜீவ நலவ ந US வீதகளபொயவாஸ o 

U 
உ.உஹ நடிக்ஷ W ரசுவஹஷ o | 
ஸுஜமவாணலுெெவஷணெ 

ந - ஹூஷ. 
உண தஸுரகிரீடவாவவாடிராவிட்டி கூ ! 


விதஹயவாவது ஹாரவஷிதா. 20 
வரிவரததிவொரெ லவலி : 

லாரெெயெ ? | 


ஸ்ரீவேதவதியிய 


335 


பரு 


க நகமிரிஸாலு ெெநரவணபாவியாக 
வக நிம 8 நள ஜோரி வெடி | ச ! 

( ஈதவண -8 ) 


122. மல்லாரி சிவ த்யாநம் . 
( மல்லாரி மாஹாத்மியத்தில் ) 


கிரீடத்திலிருக்கின்ற ரத்தங்களின் ஒளியினாலே 
தன்னொளி இழந்த மற்ற ரத்தங்களையுடையலரும் , நிர்மல 
மான சந்திரகலையை தரிப்பவரும் , அழகான 

நீலோத் 
பலத்தைப் போன்ற கண்களையுடையவரும் , சந்திரனைப் 
போல் பிரகாசிக்கின்ற குண்டலங்களை தரித்திருப்பவரும் , 
அழகிய மந்தஹாஸத்தையுடையவரும் , பிரகாசிக்கின்ற 
பற்களின் சோபையினாலே வைரங்களின் ஒளியை வெற்றி 
கொண்டவரும் , புதிதான மணிமாலை , முத்துமாலை , சம்பக 
புஷ்பமாலை பற்பல பூங்கொத்துக்கள் - இவைபளாலே 
சோபிக்கின்ற மார்பையுடையவரும் , படத்துடன் கூடிய 
ஸர்பங்களை கைகளிலணிந்திருப்பவரும் , கையிலிருக்கின்ற 
உடுக்கையின் ஒளியின் லே தேவலோகம் ஆகாயம் இவை 
களின் மத்தியபாகத்தை நிரப்புகின்றவரும் திரிபுவநாதிபதி 
யாக இருப்பவரும் , பீதாம்பரத்தை அணிந்திருப்பவரும் , 
அஸுரர்களைப் பொசுக்குகின்ற ஆற்றலுடையவரும் , ஒளி 
வீசும் 

கையில் வைத்திருப்பவரும் , 
ரத்நங்களிழைத்த ஆபரணங்களையணிந்திருப்பவரும் , 
வணங்குகின்ற தேவர்களின் கிரீடங்களினா வே சூழப்பட்ட 
பாதாரவிந்தத்தையுடையவரும் , வெண்மையான 
குதிரையை வாஹன மாகக்கொண்டவரும் , ஹாரங்களை 
அணிந்திருப்பவரும் , அதிபயங்கரமான 7 வேட்டை நாய் 
களினாலே சூழப்பட்டவரும் , மேருபர்வதத்தைப்போல் 
கம்பீரமான தோற்றமுடையவரும் , குங்குமப் பொடியைப் 
போன்ற சரீரசோபையையுடையவரும் , ஸகல வேதங் 


கத்தி , வயக் 


நாக 


நடக 


ஸ்ரீ தவ நியள 


336 


ஜயா வ விஜயா வெவ வாக்ஷிணவாரயொ: 121 
லவா @ காரலயக ஸவாலாணபூஷிதO | 
ஷண வா வெதி விவாத 

1 
( கவண 8 ) ( கூ ) 


110 


ஷண்முக ஸுப்ரஹ்மண்ய த்யா நம் , 


( வலது கைகளில் ) சக்தி , அம்பு , கத்தி , சக்ரம் , பாசம் , 
அபயம் இவைகளையும் ( இடது கைகளில் ) கோழி , வில் , 
கேடயம் , சங்கம் , கலப்பை , வரதம் இவைகளையும் தரித் 
திருப்பதும் , மயில் வாஹநத்தின் மீது வீற்றிருப்பதும் , ஸகல 
லக்ஷணங்களுமமைந்திருப்பதும் , இடது பக்கத்தில் ஜயா 
தேவியுடனும் , வலது பக்கத்தில் விஜயா தேவியுடனும் 
கூடியிருப்பதும் , ( ஐயா - தேவஸேனை , விஜயா --வல்லீ ) ஸகல 
ஆபரணங்களையுமணிந்திருப்பதும் , 

அலங்காரங் 
களுடன் 

கூடியிருப்பதுமான மூர்த்தியானது , ஷண்முக 
( ஆறுமுகனுடைய ) மூர்த்தி என்று கூறப்படுவதாகும் . 
( சிவப்பு நிறம் ) 

( 9 ) 


ககக . 


சுய தாரகாரியூரஹண ) யா நடி 
வாகவது தி , நய ந ) மஜவாஷொவாரிஹிதா 
ஷணவ, வாலுய ) வ பாதி . வாஜெதர உய . 


( யா ) 1 க !! 


வெடக வாக்ஷகானார் வகசூட வா 2ுகெ | 
தாரகாரி ஜெ வாத 

( ஈகவண -3 ) ( ய ) 
111. தாரகாரி ஸுப்ரஹ்மண்ய த்யாநம் . 
ஒரு முகமும் 3 கண்களுமுடையவரும் , யானையின் மீது 
வீற்றிருப்பவரும் , வலது பக்கம் கைகளில் அபயம் , கத்தி , 


337 


ஸ்ரீனிவ தவ நியா 


5:56 


லா . ம . வாவதா பாஜூ ஜெ வாந வித O | 

( கவண -3 ) 


124. பாசுபதாஸ்திர த்யாநம் . 

( சைவாகமத்தில் ) 


ஸம் ஹார 


4 முகங்களும் 4 கைகளுமுடையவரும் , கோடி 
ஸூரியனைப்போன்ற பிரகாசமுடையவரும் , 
மூர்த்தியைப் போன்றவரும் , ( ஸம்ஹாராஸ்திர ஸ்வரூபமான 
வரும் , ) அழகான தலையையுடையவரும் , ஒவ்வொரு 
முகத்திலும் , 3 கண்களுடையவரும் , பிரகாசமான 
தந்தாக்கிரம் , மயிர் , புருவம் , மீசை இவைகளாலே பயங்கர 
மான வரும் , மஹாபலமுடையவரும் , சக்தி , முத்கரம் என்ற 
ஆயுதம் , சங்கம் , கத்தி இவைகளை தரிப்பவரும் , ஸோம 
ஸுத்திரமுடையவரும் , அங்கங்களுடன் கூடியவரும் , 
பத்மாஸநத்திலிருப்பவருமான பாசுபதாஸ்திர மூர்த்தியை 
ஸேவிக்கின் றன் . ( சிவப்பு நிறம் ) 


கஉரு . சுய வராவண யா நடி . 

( வாதுராதெ ) 
ஜொஹிதாம் , வளைவி , வதுவது தி , ஜொவ நா | 
வாடா கவாறு அவ JE . 0800 வாவி கரவாணகடி ! 
வெடவடாமாறாநி 2 அ தயாலுய ) 
* பதவ O Mz as வயாவண்டி | 

( தவண 8 ) 


| 


22 


125. கடகராவண த்யாநம் . 

(பாஞ்சராத்திரத்தில் ) 
சிவப்பு நிறமானவரும் , சந்திரனை முடியில் தரித்தவரும் , 


கூகூன் 


ஸ்ரீ தகூ நியள் 


338 


5 முகங்களுடையவரும் , 3 கண்களுடையவரும் , மணி 1 , 
கபாலம் 2 , பாசம் 3 , முண்டம் ( கைகால்களற்ற உடல் ) 4 , 
கத்தி 5 , கேடயம் 6 கட்வாங்கம் என்ற ஆயுதம் 7 , சூலம் 8 , 
உடுக்கை 9 , அபயம் 10 இவைகளை தரிப்பவரும் , சிவப்பு 
ஆடையையணிந்திருப்பவருமான கட்கராவணனை 

நான் 
வணங்குகின்றேன் , ( சிவப்பு நிறம் ) 


கம ஹொவாஷாஷக யா நடி 

(ுபாலெ ) 
உத : வா வூவக்ஷாஜி UTJ ண ராஜபெஷத 3 | 
கஷாஷ கஜி ? வண) ெெஜாவாணாஹீஷ e | 
வவவக வண தொ யாநெ யெய , வெெவ- : 

வரயகவ JEE | 


பைரவ 


அஷ்ட. அஷ்ட . ( 8x8 = 64 ) பைரவ த்யா நம் 

( ருத்திரயாமளத்தில் ) 
ஹே அரசனே ! இதற்கு மேலே ஸகல அபீஷ்டங்களையு 
மளிக்கக்கூடியதும் , பரிசுத்தமுமான 
அஷ்டாஷ்டகத்தை எட்டு எட்டாக எட்டு பைரவத் 
தொகுதியை ) விசேத்துக் கூறுகின்றேன் . 

இந்த பைரவர்களை , யாவரும் தனித்தனியே , முன்பு 
கூறப்பட்டிருக்கின்ற நிறத்துடனேயே த்யாகம் செய்ய 
வேண்டும் , 


கசா . 


ததாகள ஆயஷக பக y. 
சூடிாஷக வணபாலு தி Two war தயா ! 
வார வாலி . உயா ந0 வயயெசு வலவா ஜாடி 

கநகவண -8 ) 


339 


ஸ்ரீபாவதவ நிய 


கூகூக 


126. முதலாவது பைரவாஷ்டக த்யா நம் . 
முதலாவது பைரவாஷ்டகத்தை ( 8 பைரவர்களை ) 
தங்க நிறமுடையதாகவும் , முச்சூலம் , உடுக்கை , பாசம் , 
கத்தி இவைகளை தரித்திருப்பதாகவும் , அழகான ஸகல 
அங்கங்களையுமுடையதாகவும் த்யாநம் செய்யவேண்டும் . 

( ஸுவர்ண நிறம் ) 


கஉஎ . 


கய 2 தீயாஷ க யாமடி, 


கய 2 தீயக யாயெசு சக்ஷனாறாயோ 0 / 0 o | 
உயா ந . வ Why வீணா பொ -த ( 50 ) 

ஊணிஹூஷணம் 
( பெ.தவண -8 ) 


127. இரண்டாவது பைரவாஷ்டக த்யாநம் . 


இரண்டாவது பைரவாஷ்டாத்தை ( 8 பைரவர்களை ) 
ஜபமாலை , அங்குசம் , புஸ்தகம் , வீணை இவைகளை தரித் 
திருப்பதாகவும் , வெளுப்பு நிறமான ( தும் ) ரத்தங்கள் 
பதிப்பிக்கப்பட்ட ஆபரணங்களை 

அணிந்திருப்பதாகவும் 
த்யாநம் செய்யவேண்டும் . (வெளுப்பு நிறம் ) 


கஉஅ . 


சுய தர தீயாஷக யாங்டி. 
ஐாஜா பாசி படிா குத டியா ந நீறு வணக0 | 
யாயெசு தூர தீய. US? ஷக லக்ஷண்டி | 

( நீலவண -8 ) 


128. மூன்று வது பைரவாஷ்டக த் பாநம் , 


முன் 


றாவது பைரவாஷ்டகத்தை சக்தி , கதை குந்தம் 
( குத்தாலி ) இவைகளை தரித்திருப்பதாகவும் , நீலவர்ண 
முடையதாகவும் , சுபகரமான லக்ஷணங்களுடையதாகவும் , 


340 


* .40 


ஸ்ரீதவநியன் 


உக . 


மங்களங்களையமளிக்கக்கூடியதாகவும் த்யாநம் 
செய்யவேண்டும் . ( நீலநிறம் ) 

கூம் வதலயாஷக யாம் . 
வ வெடி வ pes உயா நா வா தயா { 
ஆவண - ஹிேவெ.த மாயெஷ ஜாவாாக ! 

( வண 38 ) 
129. நான்காவது பைரவாஷ்ட தயாநம் . 


கத்தி , கேடயம் , பட்டம், பரசு ( கோடரி ) இவைகளை 
தரித்திருப்பதும் , புகை நிறமானதும் , விரும்பியதையளிக்க 
வல்லதுமான நான்காவது பைரவாஷ்டகத்தை ஆதரவுடன் 
த்யாநம் செய்ய வேண்டும் . ( புகை நிறம் ) 

கநல . சுய வனஜாஷகயா நடி . 
கீதா வெம அ வ als ஜிவானுகரெடி-யக 
வதுமாஷ கலெதலி தெ . ara ANTஐ.நா 

பெதவணம்) 


130. ஐந்தாவது பைரவாஷ்டக த்யாநம் . 
இந்த ஐந்தாவது பைரவாஷ்டகமானது , குந்தம் 
( குத்தாலி , கேடய் , use » தம் , பிண்டிபாலம், இலகளை 
கைகளில் தரித்திருப்பதும் , வெளுப்பு நிறமுடையதும் 
மனோஹாமான தமாகும் . (வெளுப்பு நிறம் ) 

சும ஷஷலைவாஷாஷக யாக . 
வீத ஷ ஸவாதஷ . அ தழிசவூல } 
* தாவிகள் 2. வொக ஷலாரவாடிவாதக 

( * பெணவீதாக தாவணா.கி ) 


ஸ்ரீபவே தவ நியி 


131. 6 வது , 7 வது , வது பைரவாஷ்டக யாநம் 


ஆறாவது பைரவாஷ்டகமானது மஞ்சள் நிறமாகவும் , 
ஏழாவது பைரவாஷ்டகமானது சிலப்பு பிறமாகவும் , 
எட்டாவது பைரவாஷ்டகமானது மின்னற்கொடி 
நிறமாசவுமிருப்பதாகும் . இந்த 6 , 7 , 8 பைரவாஷ்டகங் 
களுக்கு , குந்தம் முதலிய ( குந்தம் , கேடயம் , பரிகம் , பிண்டி 
பாலம் ஆகிய ) 

ஸமமாகக்கூறப்பட்டிருக் 
கின்றன . ( முறையே மஞ்சள் , சிவப்பு , மின்னல் நிறங்கள் ) 


ஆயுதங்கள் 


49 அதஷஷி ஜொவாணா நானா நி . 


கவிதாமொ வியாயாக்ஷொ ஜாதாவொ 

கொடிகவியஃ | 
" ஆநொ விவஸதஷ : வெவா : ஸவராவா : | 


Tுய கொடிஷா தெயெவ அ ஜடாயா | 


வியா வொ விரவாக்ஷ நாகாவயா வாம் ! 


வக மேஜொ ஹோகாய வ o ஜயாதகம் | 
ஹகவொ நீங்களோ விஷம கூறாவாறு கஃ ங 


வாழும் காவோரும் கெ 

கொயொ ெெவ 

விஜலெக்ஷணம் 1 
கவொயராவான கபினொ தோ நாயகம் 


ஃ விதாஹோவராவ நதொ வடநாயக : | 
நாகரா .தெவெதான 

ஜிணெ 

ஜிவராதகம் | 


வாடி : வவதாவால சவா ( or ) ஹூஷண : 1 


கூசஉ 


ஸ்ரீதவ 

நியள 


342 


ஹஜிவாவா யரோ யொ.லொ ஹ ஹ 

ராக்ஷஸ 3 | கா ! 
வலவ புஜ : ஸவ கெவே லவ ஓதஹJU | 
ஜீஷணாவொ ஒயஹா விவ பஜதாவல 

ஓயெவ வ 1 எ | 
காறா றிய உஹாராள க்ஷிணொ வரா( 8 ) 

ர : | 
வலவமாாஜாதிரிகா.ம 8 கானாஜிர வியாகா 8 1 « ! 
வொா நாஷொ வியாவாக்ஷொ யொ ரீபெயா 

உக்ஷஸத: | 
உதி ஸ்ரீ 222 ~ குவைய ! வாராவாரகனா நியி புவ அகராதி 
விவியஸிஷாகித ஸ்ரீ meal V ராயீயா ஸ்ரீ & க 
கரஷயாகா(U : விரதிதெ ஸ்ரீ தவ நியா ஹெராதி 

வில .3 - வலவநிரவண நாடி 
த தீய ஜிவ நிபி வண 1 || 


(14 பைரவர் சளின் பெயர்கள் 


அஸிதாங்கன் 1 , விசாலாக்ஷன் 2 , மார்த்தாண்டன் 3 . 
மோதக பிரியன் + ஸ்வச்சந்தன் 5 , விக்நஸந்துஷ்டன் 6 , 
கேசரன் 7 , ஸசராசரன் 8 , ருரு 9 , க்ரோடதம்ஷ்டிரன் 10 , 
ஜடாதரன் 11 , விசுவரூபன் 12 , விரூபாக்ஷன் 13 , 
நாநாரூபதரன் 14. வஜ்ரஹஸ்தன் 15 , மஹாகாயன் 16 , 
சண்டன் 17 , பிரளயாந்தகன் 18 , பூமிகம்பன் 19 , நீல 
கண்டன் 20 விஷ்ணு 21 , குலபாலகன் 22 , முண்டபாலன் 
23 , காமபாலன் 24 , குரோ தன் 25 , பிங்களேக்ஷணன் 26 , 
அப்பிரரூபன் ? , தராபாலன் 28 , குடிலன் 29 , மந்திர 
நாயகன் 30 , ருத்திரன் 31 , பிதாமஹன் 32 , உந்மத்தன் 33 , 


ஸ்ரீனிவதகூ நியிய 


5.சங் 


343 


வடுகன் 34 , சங்கரன் 35 , பூதவேதாலன் 36 , த்ரிநேத்திரன் 
37 , த்ரிபுராந்தகன் 38 , வரதன் 39 , பர்வதாவா ஸன் 40 , 
கபாலன் ( h } 41 , சசிபூஷணன் 42 , ஹஸ்திசர்மாம்பரதரன் 
43 , யோகீசன் 44 , பிரம்ஹராக்ஷஸன் 45 , ஸர்வஜ்ஞன் 46 , 
ஸர்வதேவேசன் 47 , ஸர்வபூத ஹ்ருதிஸ்திதன் 48 , 
பீஷணன் 49 , பயஹரன் 50 , ஸர்வஜ்ஞன் 51 , காலாக்நி 
52 , மஹாரௌத்திரன் , 53 , தக்ஷிணன் 54 , முகரன் 55 , 
ஸ்திரன் 55 , ஸம் ஹாரன் 57 , அதிரிக்தாங்கன் 58 , 
காலாக்நி 59 , பிரியங்கரன் 60 , கோரநாதன் 61 , 

ன் 62 , யோகீசன் 63 , தக்ஷஸம்ஸ்திதன் 64 . 


இவைகள் 64 பைரவர்களின் பெயர்களாம் . 


ஸ்ரீமத் யதுகுல வாரிதிசந்திரரும் , சங்கம் , சக்கரம் முதலிய 
பிருதுகளையுடையவரும் , மைஸுர் ஸம்ஸ்தாக மஹா 
ராஜாவுமான ஸ்ரீமான் கிருஷ்ணராஜ மஹாராஜா 
அவர்களாலியற்றப்பட்ட ஸ்ரீதத்துவநிதியில் 
மஹேகவராதி சிவமூர்த்தி ஸ்வரூப நிருபண 
மென்னும் மூன்றாவது சிவதத்துவநிதி 

முற்றும் . 


344 


கம ஸ்ரீதகூ நியள 
அதயொவ ஹதவ நியில் | 


க . 


கய அதுவயாநடி . 
(ெெலவா மச) 


ஸவ 


வதுவ வதவபாஹு . க 20 க்ஷயாரிண . 1 
யஜகுவதெதரீய வ ஜடாகேடயதாக ! 
லவ ஹஜெக்ஷாறா வ வா ஹஜ க 20ு | 

வ . உக்ஷிண ஹஜெவழக வாகஹஜுகெ 1 
கஜுஜாவ நஜாஹீ நா யா நலதெக்ஷண . 
வவகுஜாமாலு யாயெவெவ வதுவ ஙா 

( வாடறாவண -8 ) 


1 


ஸ்ரீதத்துவநிதியில் 
நான்காவது பிஹ்ம தத்வநிதி 
1. சதுர்ழக த் 11.1 நம் . 

( சைவாகமத்தில் ) 


4 முகங்கள் , 4 கைகளுடையவரும் , கமண்டலம் , 
ஜபமாலைகளை தரிப்பவரும் , யஜ்ஞோபவீதம் மேலாடைகளை 
யணிந்திருப்பவரும் , ஜடாமகுடத்தை தரிப்பவரும் , வலது 
கைகளில் ஜபமாலை , ஸ்ருவங்களையும் இடது கைகளில் 
கமண்டலம் புஸ்தகங்களையும் தரிப்பவரும் , பத்மா ஸகத்தில் 
வீற்றிருப்பவரும் , த்யாநத்தினாலே மூடிய கண்களையுடைய 
வரும் , தாமரை இதழின் நுனியைப்போன்ற சரீரகாந்தியை 
யுடையவருமான சதுர்முகனை த்யாநம் செய்யவேண்டும் . 
( பாடலம்- வெண்சிவப்பு நிறம் ) 


கூசரு 


345 


ஸ்ரீஆ மதவநியி | 
க்ய ஸாதீ யாடி 

( நூலிஹவராவாடி ) 
ஷெவீ ஸாஓதீ காயடா ஸவாஹாணஜூஷிதா | 
வதுஜா ஸா கதவா தெயெவ வ வ ve ஜிதா | 
ஊக வாக்ஷானா வ தா உக்ஷிண ஹஜயொ : | 
வாயொரீ தயா காயெ- வீணா வாய கலை | 
வாடா ஆதிஷாவா காயா வள.வீ 


ஸிதா | 


( பெ.தவணா ) 
2. ஸரஸ்வதீ த்யாநம் . 

( நிருஸிம்ஹ் பிராணாதத்தில் ) 
ஸரஸ்வதி தேவியை ஸகல ஆபரணங்களையுமணிந் 
திருப்பவளாகவும் , 4 கைகளையுடையவளாகவும் , ஸமமாக 
நிற்ப்பவளாகவும் கற்பிக்க வேண்டும் . அவளுடைய வலது 
கைகளில் புஸ்தகம் , ஜபமாலைகளையும் , இடது கைகளில் 
வீணை , கமண்டலங்களையும் கல்பிக்கவேண்டும் . ஸரஸ்வதி 
தேவியை ஸமபாதமாகவும் , ஸௌம்யமான முகமுடைய 
வளாகவும் , வெளுப்பு நிறமாகவும் செய்து பிரதிஷ்டை 
செய்யவேண்டும் . ( வெளுப்பு நிறம் ) 

சுய வனவரமணா யா நடி. 

( நரஹவராவாக ) 


ந . ததாகள் சூறையா நடி : 
பெற்றாணா காரவொரு தெல லள ) 

உ y . ஐ . | 
வலுவடாலர் ந. தஷ தயா மாஜி நாவா க ! 


கசக் 


ஸ்ரீதவ நியள் 


346 


ஜடாயா வதவாஹு வஹவமாயஜித 0 | 
* வாக ) ஷெதாகா தெஸெக ஜொய ) . 

ஒவெச | 2 | 


வணகஸிநு உக்ஷிணெ வாணாவக்ஷானா வ 


வித 


கலை 2 தீயெவ லவபாஷாணயாமிண்டி || ங !! 


லவ - க்ஷணயக பாதாவது வாயி_வ | 
வடிவதறாமாலு யா நலதெக்ஷணடி 111 
சூவாய : காரயெவை . விதை வா வாஸுகணி || 

( வாடவைண -3 ) 


5 விதமான பிரஹ்ம த்யா நம் 
அவைகளில் முதலாவது ஆத்ய பிரஹ்ம த்யா நம் 

வித்துவானாக இருப்பவன் , ஸௌமியமான வடிவ 
முடையவரும் , 4 கைகளையுடையவரும் , பத்மபந்த 
ஆஸநத்திலிருப்பவரும் , ஸந்தோஷமாக இருப்பவரும் , 
கிருஷணாஜிநத்தை ஆடையாக அணிந்திருப்பவரும் , 
ஜடையை தரிப்பவரும் , 7 அன்னபக்ஷிகளுடன் கூடிய 
ரதத்திலிருப்பவருமான பிரஹ்மதேவரை கல்பிக்கவேண்டும் . 


... 


... 


வலது 

பக்கத்திலுள்ள 2 கைகளில் ஒரு கையில் ஐப் 
மாலையும் மற்றொரு கையில் கமண்டலமுமிருக்கவேண்டும் . 
* வா 8ெ வெ o 

கயியாரயது காவயெ ) உதி 
பொயிதா வா ! கயஹிக மெத ! தொதி ஜாதி 

இடது பக்கத்திலுள்ள 2 கைகளில் ஸ்ருவமும் குசக்ரந்தியு 
மிருப்பதாகும் என்று பாடத்தைத் திருத்திக்கொள்ளவேண்டு 
மென்று தோன்றுகிறது . 


11 


347 


ஸ்ரீவஹதவநியிட 


லக்ஷணங்க 


ஹே அரசனே , ஆசாரியனாக இருப்பவன் , ஸகல 
ஆபரணங்களையும் தரித்திருப்பவரும் ஸகல 
ளுடன் கூடியவரும் , சாந்தமான ஸ்வரூபமுடையவரும் , 
தாமரை மலரின் நுனியைப்போன்ற சரீர காந்தியையுடைய 
வரும் , த்யாநத்தினாலே மூடப்பட்டிருக்கின்ற கண்களை 
யுடையவருமான பிரஹ்மதேவனை , சித்திரத்திலும் வாஸ்து 
கர்மாவிலும் கல்பிக்கவேண்டும் . ( பாடல் வர்ணம் ) 

கய கொகவானாவ ஹ யாநடி . 
வடிவதாஸ நக்ஷ ஆ ஹா காய - துவ : | 
சூவித வணெயா MP- ஐம் வாக்ஷஸீத 

யாஷயா 1 க 


சீ . 


வ . வவெபூாவித ) காய . வவ_2.ந. சு 

ஐ.ம.ததெல் 
( வாடருவண_8) 


4. லோ கபால பிரஹ்ம த்யா நம் . 


கையில் 


லோக தேவதையாகக் கல்பிக்கப்படும் பிரஹ்மதேவர் , 
பத்மாஸநத்திலிருப்பவரும் , 4 முகங்களுடைய வரும், 
சூரியனைப்போன்ற சரீரகாந்தியுடையவரும் ,, 
ஜபமாலையை தரிப்பவருமாவார் . ஜகத்பதியான இந்த 
பிஹ்மதவரின் மற்ற ஸ்வரூபங்கள் யாவும் முன்பு கூறி 
யிருப்பதை போலவே கல்பிக்கத்தக்கதாகும் . 

( பாடல 
வர்ணம் ) 


ரு . கய கம ஆஜாவதிஹ்ரஹ யா நடி 
ஹஸயா.ந.ந கதவ) 8 நவ காய- g2ுவம் | 
வலாவிதீ நவ ) கத-வா வானொக மமதா லூ | 


MPA 


ஸ்ரீதவ நியள 


348 


வ.ஹொக . வா 8 வ . லவ -30 காய_10 

ஆஜரவத : | 
( வாடவேண J8 ) ( ச ) 


5. பிரஜாபதி பி.ஹ்ம த் : 117 நம் . 
இந்த பிரஹ்மதேவரை , ஹம்ஸவாஹநத்துடன் கல்பிக்க 
வேண்டும் . 4 முகங்களுடையவராகக் கல்பிக்கக்கூடாது . 
( ஒரே முகத்துடன் கல்பிக்கவேண்டும் என்று பொருள் 
கொள்ள வேண்டும் ) அவருடைய இடது மடியில் சோபா 
மான ஸ்வரூபமுடைய ஸாவித்திரீ தேவியைக் கல்பிக்க 
வேண்டும் . பிரஜாபதியான இந்த பிரஹ்மதேவரின் மற்ற 
ஸ்வரூபம் யாவும் முன்பு 

முன்பு பிரஹ்மதேவருக்குக் கூறி 
யிருப்பதைப் போலவே கல்பிக்கப்படவேண்டும் . ( பாடல 
வர்ணம் ) 

சுய வியில யா நடி . 
விகா கதவ வயவயா : வூ | 
விஹுஜொ உபவாணி தெஜொதியரொ ஹோறு ! 

( வாடாவண -8 ) 


6. விதி பிரஹ்ம த்யாநம் . 
ஸுரிய ரூபத்தை தரிப்பவரும் , ஸாமர்த்தியமுடைய 
வரும் , 2 கைகளும் , 10 கைகளுமுடையவரும் , ( 2 அல்லது 
10 கைகளுடையவரும் என்றும் 2 + 10 = 12 கைகளுடைய 
வரும் என்றும் பொருள் கொள்ளலாம் ) தேஜோமயமான 
சரீரத்தையுடையவரும் , மஹிமைவாய்ந்தவருமான விச்வ 
கர்மாவானவர் கல்பிக்கத்தக்கவராவார் . (பாடலவர்ணம் ) 

கய விழக , ஹயா நடி . 
வதவதாதஷாம் உதவாஹு வலிதாவாம் | 


எ . 


கூசக 


349 


ஸ்ரீவதவநியி ! 
வாலாணவாது பாதம் ய 2 - காய விஉவய: | க | 


உக்ஷிணெ வாக்ஷாஅ உயா நா ( நொ ) வானெ 

வ ws | 
2F- மாநு வடிவமாயஜு ( து ) காயெடா 

உக்ஷிணஜாமத : | 2 || 


வாலாமாதா காய பவ , வாவவச 
காயள வடிகாள - விநஷௗ வ தயா 

தயொ:( :) | ங 
வாடாவணம்) 


7. விச்வகர்ம பிரஹ்ம த்யாநம் . 
விச்வகர்ம பிரஹ்மா வானவர் 4 முகங்களும் , 4 கால் 
களும் , 4 கைகளும் , வெளுப்பு வஸ்திரமுமுடையவராவார் . 
சாந்தமான ஸ்வரூபமுடையவரும் , தர்மகாரியங்களை அறிந்த 
வரும் , குறைவற்றவருமாவார் . வலது கையில் ஜபமாலையும் 
இடது கையில் புஸ்தகமும் தரிப்பவராவார் . இவரை 
ஆற்றலினுருவமாகக் கல்பிக்கவேண்டும் . வலது பக்கத்தி 
லுள்ள முகத்தையும் , இடது பக்கத்திலுள்ள முகத்தையும் 
மிகவும் அழகாகக் கல்பிக்கவேண்டும் . மற்ற இரு கரங் 
களையும் சிரஸ்ஸின் மீது ( அஞ்ஜலிபந்தனம் செய்து ) 
பத்மாசாரமாக இருக்கும்படி கல்பிக்கவேண்டும் . ( பாடல 
வர்ணம் ) 


சுய நவவூஜெராாணா நாகா GI 
( ஓரெஜீநாராயணஹிதாயா ) 


கரீவிஜ.மிராயாதி : வறுஹைஃ சூ 

.3| 
சுடி -388 கபா ) வொ க்ஷ : நெடுவெதெவ ஸுநவ 1 


350 


கரும் 


ஸ்ரீதவ 

நியள 


நவ ( 9 ) ப்ரஜாபதிகளின் பெயர்கள் 
( ஸ்காந்தம் - லக்ஷ்மீநாராயண ஸம்ஹிதையில் ) 
மரீசி 1 அங்கிரஸ் 2, 

அத்திரி 3 , புலஸ்தியர் 4 , 
புலஹர் 5 க்ரது 6 , கர்தமர் 7. கச்யபர் 8 , தக்ஷர் 9 ஆகிய 
இந்த 9 முனிவர்களும் பிரஹ்மதேவரின் புதல்வர்கள் 
ஆவார்கள் . 

அ . ததாஉள உரீவி யாநடி . 
சூடி) வஜொ நௗஜி வரமா நலஸல . | 
சுக்ஷஸ , கககாவாணி ஜடாவஓஹூைஷிதடி || 
சு நகாவலை.கா ஜவது ஆணவ வா ! 

( க நகவண_8) 


8. அவர் களில் முதலாவது மரீசியின் த்யாநம் . 

முதலாவது பிரஜாபதியானவரும் , பிரஹ்மதேவரின் 
மானஸிகபுத்திரரும் , ஜபமாலை , குண்டிகை ( கிண்டி ) களை 
தரிப்பவரும் , ஜடையை தரித்து மரையுரியையணிந்திருப்ப 
வரும் , மேரு மலையைப்போல் மஞ்சளான சரீரகாந்தியை 
யுடையவரும் , உத்தமமான பிரணவத்தை ஜபம் செய்து 
கொண்டிருப்பவருமான ( மரீசி முனிவரை ) 

வணங்கு 
கின்றேன் . (ஸுவர்ண வர்ணம் ) 

கய கறிரோ யாநடி 
SS . பிரல வந தி ராகிதகo | 
சுக்ஷஸகலிகாஹ ஆஜெ க நகவூலடி | 

கநகவணம்) 


கூ . 


9. அங்கிரஸ்ஸின் த்யாநம் . 
நெற்றியில் த்ரிபுண்ட்ரத்தை 

த்ரிபுண்ட்ரத்தை அணிந்திருப்பவரும் , 
ஜபமாலை , கிண்டி இவைகளை கைகளில் 

கைகளில் தரிப்பவரும் , 


351 


ஸ்ரீஸ ஓதவ நியி 


உருக 


ப்ரஜாபதியானவரும் , தங்கநிறமுடையவருமான அங்கிரஸ் 
என்னும் முனிவரை வணங்குகின்றேன் . (ஸுவர்ண 
வர்ணம் ) 

கய . கய சு.தி. யா நடி . 
சுபதி . ரீவி து.நய. வலாக்ஷசூக 2020 | 
ஐயிறு ஒறு பலாது பாவா 90 ஜெ Z நிடி | 

( வேண ys ) 


10. அத்திரி த்யாநம் . 
மரீசி முனிவரின் புதல்வரும் , ஜபமாலை , கமண்டலங் 
களை தரிப்பவரும் , சடையை தரிப்பவரும் , மீசை தாடிகளை 
யுடையவரும் , சாந்தமான ஸ்வரூபத்தையுடையவரும் , 
நீலநிறமாக இருப்பவருமான அத்திரி முனிவரை 
எப்பொழுதும் வணங்குகின்றேன் . ( நீல நிறம் ) 

சுய வ Y ) யா நடி 
வாழை பயிரஸா நள வ மூணொ காநல 

ஸாத 
ராது . ஜிதாரிஷசைவம் க்ஷேரக 2.ஹஜுகடி 
கஷாஜிநாதரீயா வ ஜயின . விஐவை | 

(விஜவண -8 ) 


கக . 


11. புலஸ்திய த்யாநம் . 


பிரம்மதேவரின் மாநஸிக புத்திரரும் , சாந்தமான 
ஸ்வரூபமுடையவரும் , அரிஷட்வர்கத்தை ( காமம் 1 , 
குரோதம் 2, லோபம் 3 , மோஹம் 4, மதம் 5 , மாத்ஸர்யம் 6 
ஆகிய சேத்துருக்களை ) யும் ஜயித்தவரும் , ஜபமாலையையும் 
தண்டத்தையும் கைகளில் தரிப்பவரும் , மான்தோல 
உத்தரியமாக அணிந்திருப்பவரும் , ஜடையை தரிப்பவரும் , 


கூருஉ 


ஸ்ரீ தவ நியள் 


352 


க 2 . 


( நீல 


மஞ்சள் நிறமானவருமான புலஸ்திய முனிவரை 
சிரத்தினாலே வணங்குகின்றேன் . ( பொன் வர்ணம் ) 

சுய வஹ யா நடி 
தெவொ நியஹ பலாது வஹ . நௗ ஸதத | 
கக்ஷானா குவிகா வ உயத வ நெவெக .1 

(நீவண -8 ) 
12. புலஹ த்யானம் . 
ஜபமாலை , குண்டிகைகளை தரிப்பவரும் , மேகத்தைப் 
போன்ற நீலநிறமுடையவரும் , சாந்தமான ஸ்வரூபமுடைய 
வரும் , தபஸ்ஸிற்கு இருப்பிடமானவருமான புலஹ 
முனிவரை நான் எப்பொழுதும் வணங்குகின்றேன் . 
நிறம் ) 

கங , 

சுய க.து யாநடி 
சூத சூதவராக ஹஷி மண 

ஸதா | 
ஐ . ஆ . 2001 203 பயரொவாக ! 
லஷாவி.சிவ ஹாஓத யாயெஹ தவலா நியி . | 

( பதவண :) 
13. க்ரது த்யாநம் . 
எப்பொழுதும் யஜ்ஞங்களை செய்து கொண்டிருப்ப 
வரும் , பிரஹ்மரிஷி கணங்களினாலே துதிக்கப்பட்டவரும் , 
ஜடையை தரிப்பவரும் , தாடி மீசைகளுடனிருப்பவரும் , 
தண்டம் , கமண்டலம் இவைகளை தரித்துக்கொண்டு 
பிரகாசிப்பவரும் , ஸூரியனை போல தேஜோராசியாகப் 
பிரகாசிப்பவரும் , தபஸ்ஸிற்கு இருப்பிடமாக விளங்கு 
கின்றவருமான க்ரது என்ற முனிவரை , நான் த்யாநம் 
செய்கின்றேன் . ( சிவப்பு நிறம் ) 


353 


ஸ்ரீஸ் , ஐதவநியா 


கச . 


கய கடி-8 ய நடி. 


கடி -8 . நளஜி பயிரஸா வாவகடி பொஷண o | 
ஜடாகே டலொலூ 200 லஙாஜாணவி , ஹடி 1 


காக்ஷஸகாக லிகாஹவ வீரகஷாஜி நாவா | 

( ஷராவணடம் ) 


14 


கர்தம த்யாநம் . 


சடைமுடியை தரித்து அழகாக இருப்பவரும் , ஸந்தியா 
கால மேகத்தைப் போன்ற சிவப்பு நிறமான சரீரத்தை 
யுடையவரும் , ஜபமாலை , குண்டிகை இவைகளை கைகளில் 
தரிப்பவரும் , இடுப்பில் மரையுரியையும் மேலே மான் 
தோலையுமாடையாக அணிந்திருப்பவரும் , பாபமாகிய 
சேற்றை சுண்டி உலரவைப்பவருமான கர் தமமுனிவரை 
சிரஸ்ஸினாலே வணங்குகின்றேன் . ( ஸிந்தூர வர்ணம் ) 


கரு . 


கய கவ யாதடி 


கபா ) வ . நௗ பாலா சரீவித நய . புவி . | 
ஆணவஹமவலக வித . வலக்கான நவூல 
வீரவஇவைலவீத ஜடாகோலா TO I 
வூஜாவ owஜ நொடி கக்ஷஹ காகவிகாயாடி ! 

( காது நவண-8 ) 


15. கச்யப த்யாநம் , 


23 


மரீசி முனிவரின் புதல்வனும் , மாசற்றவரும் , பிரணவ 
பிரஹ்மத்தில் லயமடைந் த மனதையுடையவரும் , 
ஸ வர்ணம் போன்ற சரீர காந்தியையுடையவரும் , மரை 
யுரியை ஆடையாக அணிந்திருப்பவரும் , ஜடாமண்டலத் 


உருச 


ஸ்ரீதகூ நியா 


354 


துடன் பிரகாசிப்பவரும் , பிரஜைகளை ஸ்ருஷ்டி செய்வதில் 
முயற்சியுடையவரும் , ஜபமாலையையும் குண்டிகை (கிண்டி ) 
யையும் தரிப்பவருமான கச்யப முனிவரை சிரத்தினாலே 
வணங்குகின்றேன் . ( ஸுவர்ண வர்ணம் ) 


க . 


சுய உக்ஷ யா.நடி. 


சுஜவக ? 2 நய ந O UWJ ஐ வயவிஸூஷித ! 
நவஜாராஜலி . வெடி பலிவயா நவாாயணம் 1 
ஓலாயஜுவ வ நா 30 க்ஷயக்ஷித0 ) 

( 2வண -8 ) 


16. தக்ஷ த்யாநம் 


ஆட்டு முகமும் கண்களுமுடையவரும் , 2 கொம்பு 
களாலே அலங்கரிக்கப்பட்டிருப்பவரும் , நமஸ்காரம் 
செய்வதைக் குறிக்கின்ற அஞ்ஜலியையுடையவரும், 
பரமேசுவர த்யாநத்திலீடுபட்டிருப்பவரும் , பிரஹ்பி 
தேவரின் புதல்வனும் ,மேகத்தைப்போல நீலநிறமாக இருப்ப 
வரும் , யஜ்ஞதீக்ஷையுடையவரு ( எப்பொழுதும் யாகங்கள் 
செய்பவரு மான தஷ முனிவரை வணங்குகின்றேன் . ( நீல 
நிறம் ) 

கள . No ணா மா.நடி 

( நாலிஹவாலாமெ ) 
உஷாஸு நா ஸொவவீதா : க 30 க்ஷ கிரண : | 
ஐ Par : வா பாதா : சூளி நா யாந.க.தார் : 
வெஷயொ வலிஓலூ காயொ ஜாயாவ 8 B.த : 1 
தெஷா ) நாசா நி - 
மள த வா வாஜொ விழாதிதொய காவ ? 


| 


355 


ஸ்ரீஸ , ஹ தவ நிய 

ஈருடு 
ஐ.டி.ஜிவ பூஸிஜொதி : வெ வெவதெகரா || 


17. ஸப்த ( 7 ) இருடிகளின் த்யாநம் . 


ஸப்தர் ஷிகள் , உலகப்பற்றில்லாதவர்களும் , யஜ்ஞோப 
வீதத்தை தரித்திருப்பவர்களும் , கமண்டலம் ஜபமாலைகளை 
தரித்திருப்பவர்களும் , சடை தாடி மீசையுடையவர்களும் , 
சாந்தமான ஸ்வரூபமுடையவர்களும் , உட்கார்ந்திருப்பவர் 
களும் , த்யாநத்திவீடுபட்டவர்களுமாவார்கள் . 


வஸிஷ்டரை மனைவியுட னிருப்பவராகக் கல்பிக்க 
வேண்டும் . 


அந்த ஸப்தர்ஷிகளின் பெயர்கள் : 


கௌதமர் 1 , பரதுவாஜர் 2 , விசுவாமித்திரர் 3 , 
காசியபர் 4 , ஜமதக்நி 5 , வஸிஷ்டர் 6 , அத்திரி 7 ஆகிய 
இந்த 7 முனிவர்களும் , வைவஸ்வத மந்வந்தரத்தில் ஸப்த 
ரிஷிகளாக இருப்பவர்களாவார்கள் . 

கஅ . ததடிள மளத 3 யா நடி . 
ஹூமணாதஜ. பாத திவாகிதஙகம் 
கக்ஷக கலிகாவாது உயா நா மளத 2 . ஓஜெ | 

கநகவணம்) 


18. அவர்களில் முதலில் கெளதம் த்யாநம் . 
ர ஹூகணனுடைய புதல்வரும் , சாந்தமான 
ஆகாரத்தையுடையவரும் , நெற்றியில் திரிபுண்டிரம் தரித் 
திருப்பவரும் , ஜபமாலை , குண்டிகை , ( யோக ) தண்டம் 

வைகளை தரிப்பவருமான கௌதம முனிவரை வணங்கு 
கின்றேன் . ( கநக வர்ணம் ) 


ககூ , 


கய ஜாவாஜ யா நடி 


உருக 


ஸ்ரீதகூ நியா 


356 


ஜாவாஜ . கஹாபலாதே . ஸ்ரீவாவதில் ஜிதா 
சுக்ஷஸகஹpro sு Garo மி ஜெ 1 

( வேண -38 ) 
19. பாதுவாஜ த்யாநம் . 


மிகவும் சாந்தமானவரும் , ஸுசீலையின் கணவரும் , 
மன உறுதியுடையவரும் , ( அல்லது தபஸ்ஸில் உறுதியுடைய 
வரும் ) ஜபமாலையையும் யோகதண்டத்தையும் தரிப்பவரும் , 
அங்கிரஸ்ஸின் புதல்வருமான பரத்துவாஜ முனிவரை 
வணங்குகின்றேன் . ( சியாம வர்ணம் . சியாமம் - நீலம் 
அல்லது கருப்பு ) 


உய . காய விழாகு யாநம் . 
ஹிரண மல- JU ஜடாகேடயாரிண ! 
குவ தீவதில் மாத விழாது ஆகா 8 ) ஹடி 1 

( வீதவண -8 ) 
20. விசுவாமித்திர த்யா நம் . 
பிரஹ்மதேவரைப்போலிருப்பவரும் , சடை மூடியை 
தரிப்பவரும் , குமுத்வதீ என்பவளின் கணவனும் , சாந்த 
மான ஸ்வரூபமுடையவருமான விசுவாமித்திரரை நான் 
வணங்குகின்றேன் . ( மஞ்சள் நிறம் ) 

கய காலவ யாநம் 
யாயெசு வித நய ஜடாவலையாரிணடி ! 
ஜவாக்ஷஹமா வதீமஹி த 2 நிமவடி ! 

( ஆவண -8 ) 
21 . காசியப த்யானம் . 
மாசி முனிவரின் புதல்வரும் , சடை- மரயுரி 
ஜபமாலை இவைகளை தரிப்பவரும் , மனைவியுடனிருப்பவரும், 


கே . 


357 


ஸ்ரீவறைதவ நிய 


உரு 


முரிச்ரேஷ்டருமான காசியபரை த்யாநம் செய்கிறேன் ,, 
( கருப்பு நிறம் ) 

22 . சுய 329 ஜி யா நடி 
ரா.த. ஜி.தாரிஷம- Jுவது. ஹாடி ) - A. | 
உலாக்ஷசூவாணி வ ஜ N நere ஹடி ! 

( தவண -3 ) 
22. ஜமதக்னி த்யாநம் 


2m. 


சாந்தமான ஸ்வரூபமுடையவரும் , அரிஷட்வர்கத்தை 
( காமம் , குரோதம் , லோபம் , மோஹம் , மதம் , மாத்ஸரியம் 
ஆகிய 6 பகைகளையும் ) ஐயித்தவரும் , பிருகு முனிவரின் 
புதல்வரும் , மிகுந்த தேஜஸ்ஸையுடையவரும் , யோக 
தண்டம் , ஜபமாலைகளை தரிப்பவருமான 

ஜமதக்னி 
முனிவரை நான் வணங்குகின்றேன் . (சிவப்பு நிறம் ) 

சுய வ ய நா 
தெவொ நியில் உயாலி சூரவாணலலுவ . | 
ஹரகா 20 வாணி . வா . வலி ஆணாக) ஹடி | 

( விதவணம்) 
23. வஸிஷ்ட த்யாநம் . 
தவத்தின் இருப்பிடமாக இருப்பவரும் , மித்திரன் , 
வருணன் இவர்களின் புதல்வனாக இருப்பவரும் , ஜபமாலை 
யோக தண்டங்களை கைகளில் தரிப்பவரும் , வரன்களை 
யளிப்பவருமான வஸிஷ்ட முனிவரை , நான் வணங்கு 
கின்றேன் . ( வெளுப்பு நிறம் ) 

கய கதி யாகம் 
விரிதநயம் ஷெவ . லாக்ஷசூக200 | 


உச. 


கரு அ 


ஸ்ரீதவநியௗ 


358 


சு நயாவதி . பா . த தி , நிஷஷ ஜெ 1 

(கஸிதவண -8 ) 


24. அத்திரி த்யாநம் . 


பிரஹ்மதேவரின் புதல்வரும் , தெய்வத்தன்மை 
வாய்ந்தவரும் , ஜபமாலையையும் கமண்டலத்தையும் தரிப்ப 
வரும் , அநஸுயாதேவியின் கணவரும் , சாந்தமான 
ஸ்வரூபமுடையவரும் , குற்றமற்றவருமான 
முனிவரை வணங்குகின்றேன் . (கருப்பு நிறம் ) 

கய ய8_ாவதஷய யா நடி 

( நரஸிஹவாலாக ) 
யடொஐா ந வ ெெவராம ஜெய வ 

தயெவது 
விதாரணவீதக.J ஷலி.ஹாவா ஆகீதி தாம் ! 
25. தர்மம் முதலிய 4 களின் த்யாநம் . 

(ந்ருஸிம்ஹபிராஸாதத்தில் ) 
தர்மம் , ஜ்ஞாநம் , வைராக்கியம் , ஐசுவரியம் 
இந்நான்கும் , முறையே , வெளுப்பு , சிவப்பு , மஞ்சள் , கருப்பு 
நிறமான ஸிம்ஹ வடிவமுடையவைகளாம் என்று கூறப் 
பட்டிருக்கின்றன , 


உசு . 


கம யாவதஷயாஜிஜா நிஜெவதா 
அதஷய ய நடி. 

( வானராதெ ) 
யவோயுபலிவெரா ஜெயா யாவிஷெவதா : | 

( வாதெஷா க்ஷணாநி கானகக்ஷணெ ரஷ 
வாநி. ச நியள ) 


359 


ஸ்ரீவ மதவதிய 


கூடுக 


26. தர்மாதி 4 களின் அபிமா நி தேவர்களின் த்யாநம் . 


யமன் 1 , வாயு 2 , ஈசாநன் 3 , இந்திரன் 4 , இந்த 4 
தேவர்களும் , தர்மம் , ஞானம் , வைராக்கியம் , ஐசுவரியம் 
என்ற நான்கிற்கும் அதிதேவதைகளாவார்கள் . 

( இவர் 
களின் லக்ஷணம் முதலியவைகளை , 4 வது நிதியில் , திக்பாலக 
லக்ஷணத்தில் பார்த்துக்கொள்ள வேண்டும் .) 


உஎ . 


கய கயாவதஷய யாநடி . 

( வாஜராதெ வாஹிதாயா ) 
சூலா தாவ தீஷெவவஷாகரதய: ஹிதா | 
வதஜா: ஸிஹவகா: விதவவபுராணா: 

வெரச | க ! 


ஹாலாஜி ( வி ) வாலா விதாஜு 

ஸவாடா | 
கவராலா அ விலாணா காாஷா 

யொதவீகள 12 ! 
( வெ தெவணபா | பரீரெ கரணவணா: 1 ) 

27. அதர்மம் முதலிய 4 களின் த்யாநம் . 

( பாஞ்சராத்திரத்தில் பாத்மஸம்ஹிதையில் ) 
அதர்மம் , அஜ்ஞானம் , அவைராக்கியம் , அநைசுவரியம் 
என்ற நான்குபேர்களும் , புருஷ வடிவமுடையவர்களாக 
4 திக்குகளிலுமிருப்பவர்களாவார்கள் . இவர்கள் , 4 கை 
களும் , ஸிம்ஹ முகமுமுடையவர்களாவார்கள் , முதலில் 
வெளுப்பும் பிறகு சிவப்புமான நிறமுடையவர்களாவார்கள் . 
எதிரிலுள்ள ( முக்கியமான ) இரண்டு கைகளாலேயும் 
அஞ்ஜலிபந்தநம் செய்து கொண்டிருப்பவர்களாவார்கள் . 
மற்ற இரண்டு கைகளாலேயும் யோகபீடத்தைப்பற்றிக் 


கூசும் 


ஸ்ரீ தவ நியள 


360 


கொண்டிருப்பவர்களாவார்கள் . ( இவர்கள் முகத்தில் 
வெளுப்பு நிறமும் சரீரத்தில் சிவப்பு நிறமுமுடையவர்க 
ளாவார்கள் ) 


2 அ . சுய கயாவதஷயாஷிகா நிஉெவதா 

வத ஷய யாநதி 
( வாணராதெ வா வஹிதாயா ) 
சுயகடாயிவதி : நி 38 தி : || 
உமா | கெெவராமாயிவதில் கா 28 | கெெநயா 
யிவதி : 21 
சுவலி தா கயா. உதாரஜெ தயாவியா | 
நி 3 திபெஜவ மாவ கானொ ஹயெவ 

வ || 


கஜதா நாயிவதில் 


(வாதஷா : வாணி ததநதி நக்ஷண 
வவகாமி வக்ஷ தெ அக, ஜெண ச - ரு - 2 
நிரள | 

ர --நக்ஷத நெவதாவசு ம_ T 
சரள வதா நெவதாவச ) | 
28. அதர்மாதி 4 களின் அபிமாதி தேவதா த்யாநம் . 

(பாஞ்சராத்திரத்தில் , பாத்மஸம்ஹிதையில் ) 
அதர்மத்திற்கு அதிபதி நிருருதி . அஜ்ஞாநத்திற்கு 
அதிதேவதை துர்கை . அவைராக்கியத்திற்கு அதிதேவதை 
காமன் . அநைசுவரியத்திற்கு அதிதேவதை ருத்திரன் . 

அதர்மாதி தேவதைகளான நிருருதி , துர்கை , காமன் , 
ருத்திரன் இவர்களைப் பூஜிக்காவிட்டால் , அவர்கள் அந்த 
பலன்களையே ( அதர்மாதிகளையே ) அளிப்பார்கள் . ( இவர் 
களின் ஸ்வரூபங்கள் , அந்தந்த மூர்த்தி 

லக்ஷணத்தில் 
முன்னமே கூறப்பட்டிருக்கின்றன . இனியும் முறையே ! , 


ஸ்ரீஆ மதவநியிய 


கூசுகி 


361 


5 , 2 , 5 , நிதிகளில் கூறப்படும் . ருத்திரன் , ஆர்திராநக்ஷத்திர 
தேவதையைப்போன்ற லக்ஷணமுடையவராவார் . துர்கா 
தேவியானவள் , ரௌத்திரி வத்ஸரதேவதையைப் போன்ற 
லக்ஷணமுடையவளாவாள் . 


உகூ . 


சுய வராண வாஷக்ஷணம் 

( காரணா ம ) 
வி.ஹாலந vera ந O ஓண வண -30 கிரீடி .நா | 
ரீவபாண தவாவாலு . வாண ) ம J வி விலாவயெ || 

( இலண - வண - 3 ) 
29. புண்ணிய புருஷ லக்ஷணம் . 

( காரணாகமத்தில் ) 
ஸிம்ஹாஸநத்தில் வீற்றிருப்பவரும் , தங்கம் போன்ற 
சரீர காந்தியையுடையவரும் , கிரீடத்தை தரித்திருப்பவரும் , 
தேவர்களாலே தோத்திரம் செய்யப்பட்ட பாதபத்மங்களை 
யுடையவருமான புன்ணியாதி தேவதையை , ஹிருதயத்தில் 
த்யாநம் செய்கிறேன் . ( தங்க நிறம் ) 


கய . கய வாவவஷ யா நடி 

( வாணராதெ ) 
ஹ ஹ மதாயிரஸ வ லண- ஜெயஜுஜவய O | 

ராவா ந Jeா யக தகடி வயழாக ! 
தகயொதவடி வா சுஜவத ) வாதகள் ! 
உவவாதகமொகாண விஜயஜொவா | 2 || 


வஜவக யா க கள வாவா விதையெசு 


ஷவண -8 ) 


கூட் 


ஸ்ரீதவ 

நியள 


362 


30. பாப புருஷ த்யாநம் . 

( பாஞ்சராத்திரத்தில் ) 
பிரம்மஹத்தி ரூபமான சிரஸ்ஸையுடையவனும் , 
ஸுவர்ணஸ்தேய ரூபமான இரு கைகளையுடையவனும் , 
ஸுராபா குரூபமான ஹிருதயத்தையுடையவனும் , குருதல்ப 
ரூபமான இரண்டு பிருஷ்டபாகங்களையுடையவனும் , அவர் 
களின் சேர்க்கையாகிற இருகால்களையுடையவனும், அதி 
பாதகரூபமான அங்கங்களையும் பிரத்யங்கங்களையுமுடைய 
வனும் , உபபாதகரூபமான உரோமங்களையுடையவனும் , 
பொன்னிறமான புருவம் மீசை கண் இவைகளையுடைய 
வனும் , கத்தி கேடயங்களை தரிப்பவனும் , கருப்பு நிறமாக 
இருப்பவனுமான பாப புருஷனை , வயிற்றில் த்யாநம் 
செய்யவேண்டும் . ( கருப்பு நிறம் ) 


( பிரம்மஹத்தியா - பிராமணனை கொலை செய்வ 
ஸுவர்ணஸ் , தயம் - தங்கத்தை திருடுவது , ஸுராபாதம் - 
கள்ளுக்குடிப்பது , குருதல்பம் - குருக்களுடைய 

மனைவி 
களுடன் புணர்ச்சி செய்வது , தத்ஸமயோகம் - கீழே 
கூறப்பட்ட 4 விதமான பாபங்களைச் செய்தவர்களுடன் 
பழகுவது . இவைகள் 5 விதமான மஹாபாதகங்களென்று 
கூறப்பட்டிருக்கின்றன ) 


ஙக . 


கய வ ஹாஜ யாநடி 

( தக்கய ) 
வலவெ நாரீது வீலய.த ( தீ ) மடியா வொதெரெண 

( தெந ) து 
வ ஜிஹா( ஹா ) வீதவஜு ( ஞா ) ஷாாழி 

வமஜாவ. ( வீ ) I 
( வீதவண -8 வூஸிலம் ) 


ஸ்ரீவநதவநியா 
31. பிரஹ்மாஸ்திர தேவதா த்யாநம் . 

( அந்த கல்பத்தில் ) 


363 


வலது கையினாலே சத்துருக்களை துன்புறுத்துகின்ற 
வனும் , இடது கையில் கதையை வைத்துக்கொண்டிருப்ப 
வனும் , ( வலது கையில் கதையை உயர்த்திப்பிடித்து , 
அதனாலே பகைவர்களை துன்புறுத்துகின்றவளும் ) நீண்ட 
நாக்கையுடையவனும் , ( வளும் ) மஞ்சள் ஆடையையணிந் 
திருப்பவனு ( வளு ) மான பகள முகனை ( முகியை ) ஸ்மரிக் 
கின்றேன் . ( மஞ்சள் நிறம் பிரஸித்தம் ) 


கய வெடிவ.ஷயஷாவடி . 

( நரஹவாலாடி ) 
நஉ . ததாஉள வெவாவடி 


8228 தெவண -38 வாசு லூ ஜொ 


ராஸலாநநம் 


கக்ஷாவாயா : வளர் ) : தீதொ வாவாவ 

நொடி ) த : || 
(ரெதவண் ) 


4 வேதங்களின் ஸ்வரூபம் . 

(த்ருஸிம்ஹ ப்ராணாதத்தில் ) 
32. அவைகளில் முதலில் ருக்வேத ஸ்வருபம் . 


ரும் வேத புருஷன் , வெளுப்பு நிறமும் 2 கைகளும் 
கழுதை முகமுமுடையவரும் , ஜபமாலை தரித்திருப்பவரும் , 
ஸௌமியமான ஆகிருதியுடையவரும் , பிரீதியுடையவரும் , 
விரிவாகக் கூறும் நோக்கமுடையவருமாவார் . ( வெளுப்பு 


நிறம் ) 


ஸ்தவநியா 


364 


கய யஜு - வெபவம் 
கஜால ) : வீதவண 28 மாச யஜுவெ- ஷோக்ஷ 

வயசு 
வாஜெ கவிரவாணிஜு ஜூ திஷா 8 ஐ 48 1 

( வீதவண 8 ) 


33. பஜார் வேத ள்வது . 


யஜுர் வேத புருஷன் , ஆட்டு 

முகமுடையவரும் , 
மஞ்சள் நிறமாக இருப்பவரும் , ( வலது கையில் ) 
ஜ மாலையை தரிப்பவரும் , இடது கையில் வஜ்ராயுதத்தை 
தரிப்பவரும் , செல்வத்தையளிப்பவரும் , கல்யாணங்களை 
யளிப்பவருமாவார் . ( மஞ்சள் நிறம் ) 


கய வலாகவெ ? UT வம். 


நீஜொகஉஜாலூ : லாவெலா ஹயா ந ந | 
கக்ஷாறுங்தா உக்ஷ வா 2ெ குஷயா : wJsa || 

(நெதவண -8 ) 


34. ஸாமவேத ஸ்வருபம் . 


ஸாமவேத புருஷன் , நீலோத்பல தளத்தைப்போன்ற 
சரீரகாந்தியையுடையவரும் , குதிரை முகமுடையவரும் , 
வலது கையில் ஜபமாலையை தரிப்பவரும் , இடது கையில் 
கலசத்தை தரிப்பவருமாவார் . என்று கூறப்பட்டிருக் 
கின்றது . (வெளுப்பு நிறம் ) 


கய கயவ பூணவெலவர். 


வயவ ணாலியொ வெடி யவஜொ கேட்டா .8 { 


365 


ஸ்ரீவ ஹதவநியா 


கக்ஷாவாவிதொ | வா 8ெ ஒக்ஷ காலுயா : ஷத: | 

( நெதவண -8) 
35 அதர்வணவேத ஸ்வருபம் . 
அதர்வண வேத புருஷன் , வெளுப்பு நிறமுடையவரும் , 
குரங்தமூகமுடையவரும் , - இடது கையில் ஜபமாலையை 
வைத்திருப்பவரும் வலது கையில் சலசத்தை வைத்திருப்ப 
வருமாவார் . (வெளுப்பு நிறம் ) 


கய மாவிவெடிவதீ நா ஜாவாணி . 

( இாச ஜீ நாராயணவஹிதாயா ) 
நசு . ததடிள வெதீவாயெ நீ லாவடி 
யோவாலுவண yா கடகவயபூஷிதா | 
ஹவாலா யதீ வ வீதவஜு.வ. | 
ஷாஜியெநீ காவாதா 

(புஹ் வணா ) 


ருக்வேதாதி பத்திகளின் ஸ்வரூபங்கள் . 
( ஸ்காந்தத்தில் லக்ஷ்மீ நாராயண ஸம்ஹிதையில் ) 
36. அவைகளில் முதலாவது ருக்வேதபத் நியான 

ஸாமிதே நியின் ஸ்வரூபம் . 


ருக்வேத பத்நியான ஸாமிதேநியானவள் , மயில் 
முகமும் வெளுப்பு நிற முமுடையவளும் , இரண்டு 

t வாலெ உக்ஷ உதி வடிய வ p த . வறதாய -30 
வாரிதி ஜாதி 

வலது கையில் ஜபமாலையும் இடது கையில் கலசமும் 
என்று இருந்தால் பொருத்தமாக இருக்குமென்று தோன்று 


366 


ஸ்ரீ தக நியள 


கை 


கூறப் 


கடகாபரணங்களையணிந்திருப்பவளும் , இரண்டு 
களிலும் தாமரை மலரை தரிப்பவளும் , நிகரற்ற மஞ்சள் 
பட்டாடையையணிந்திருப்பவளுமாவாளென்று 
பட்டிருக்கிறது . ( வெளுப்பு நிறம் ) . 

சுய யஜுவெடிவதீஸரமாஜாவடி 


நள . 


மாயா அக்ஷண றுண | 
ஈகவணா விராலாக்ஷ வ ஹஜா கரபொடி 1 

( ஈதவணா) 


37. யஜுர்வேத பத்நீ ஸ்ருகா ஸ்வரூபம் . 


ய ஜுர்வேதத்தின் மனைவியான ஸ்ருகையின் 
லக்ஷணத்தைக் கேட்ப்பாயாக . இவள் சிவப்பு நிறமும் 
விசாலமான நேத்திரமுமுடையவளாவாள் . 

கையில் 
தாமரை மலரை வைத்திருப்பவளாவாள் . சிறுத்த வயிற்றை 
யுடையவளாவாள் . (சிவப்பு நிறம் ) 


கஅ . 


சுய லாவெடிவதீகச் சாவடி 
வணெவடிநா பா ஜுஜவயவிஹூஷிதா 
ஸவெ ) கல தயா க்ஷெ யா ந ஜேசிகா . தயா ! 
டியா நா லா ஹூஷேவீ 

( தெவண_8 ) 


38. ஸாமவேத பத்நியான குஹூவின் லக்ஷணம் . 


ளாமவேத புருஷனின் மனைவியான குஹூதேவி 
யானவள் , பூர்ண சந்திரனைப் போன்ற முகத்தையுடைய 
வளும் , வெளுப்பு நிறமுடையவளும் , இரண்டு கைகளுடைய 
வளும் , வலது கையில் கிளியையும் இடது கையில் நெற் 
கதிர்க்கொத்தையும் தரிப்பவளாவாள் . (வெளுப்பு நிறம் ) 


367 


ஸ்ரீவ, ஆதவறிவிட்ட 


கூக்கள் 


கூகூ. 


கய கழுவபுணவெடிவ தீவஜிசலாவடி 


வலக்ஷணம் தெ 
ஸ்கராவலா வகொராக்ஷ வவகாலா 

ஸிதாருகா || 


ஊஜொதவி கதெ வள 

கறும் வட்டி ! 
( கநகவண்பா) 


39 அதர்வணவேத பத்நீ ஸமித் ஸ்வரூபம் . 
இனி அதர்வண வேதத்தின் மனை வியான ஸமித் 
என்பவளின் ஸ்வரூபத்தைக் கூறுகிறேன் . இவள் பன்றி 
முகமுடையவளும் , சகோர (போத்து ) பக்ஷியின் கண் 
போன்ற கண்ணையுடையவளும் , சம்பக மலரைப்போன்ற 
சரீரகாந்தியையுடையவளும் , வெளுப்பு 

ரிறமான 
ரவிக்கையை அணிந்திருப்பவளும் , 4 கைகளிலும் ஸ்ருக் , 
ஸ்ருவம் , பத்மம் , குடம் இவைகளை தரிப்பவளுமாவாள் . 
( தங்க நிறம் ) 


சய . 


கய வதவொலிகா நி நா . மொசூயி 
நெவதா நா வாணி . 
( ஹொகௌ உாநகாமெ ) 


மெவாதய மொகு . லொ . வெ . வி . 

வாயாஃ | 
காலவ வ யஜுவெ-40 வெ . த. விடி ! 


ஸாவெஷொவி மொதெண ஜாவா டிரம் | 
உயிெெஷவ , விஜா நீயாச ெெவதாக வாடியவ . ணெ 


ஸ்ரீதவறியன் 

368 
வ ஐெெஜவ . விஜாதியாக வாண 

ண வொ | 
( 3 ஜொலிநீ லொ : நவ உஹஹவவச 
ரு நியள 1 யவொலிகா நீ ஈரம் 

ஃ 

ஸய 
வூதயிஉெவதாவசு | ரு நியள 1 லாவெஷாவிகாரீ 
20 : வரதாயிவேதாவசு | ரு நியள | சுய 
வணவொஜிகா நீ 

வரமதிவதயி 
ஜெவதாவச ச நியளா 


ஆ ஹா 


40. நான்கு வேதங்களின் அபிமா நிகளுடையவும் 

அவர்களின் கோத்திரங்களுடையவும் 
அதிதேவதைகளுடையவும் ஸ்வரூபங்கள் . 

(ஜேமாத்தியில் தாதகண்டத்தில் ) 
ருக்வேதத்திற்கு ஆத்ரேய கோத்திரம் . சந்திரன் அதி 
தேவதை என்று புத்திமான்கள் கூறுகிறார்கள் , 

யஜுர் வேதத்திற்கு காசியப கோத்திரம் . ருத்திரன் 
அதிதேவதை என்று கூறுகின் றனர் . 

ஸாம வேதத்திற்கு பாரதுவாஜ கோத்திரம் . இந்திரன் 
அதிதேவதையாவான் . 

அதர்வ வேதத்திற்கு லைதாக கோத்திரம் . பிரஹ்மா 
அதிதேவதை என்று அறிந்து கொள்ளவேண்டும் . இவர் 
களின் ஸ்வருபங்களைக் கேட்பாயாக , 

[ ருக்வேதத்திற்கு அபிமார் தேவதையான ஸோமன் , 
நவக்கிரஹ சந்திரனைப்போன்ற ஸ்வருபமுடையவனாம் , 
5 -வது தி . 

யஜுர்வேதாபிமாரியான ருத்திரன் , ஸூரியனுடைய 
பிரத்தியதிதேவதையைப் 

ஸ்வருபமுடைய 
வராவார் . 5 - வது நிதி . 


போன்ற 


369 


கூக்க 


ஸ்ரீவஸ்தவதியின் 
ஸாமவேதாபிமாநியான இந்திரன் , பிருஹஸ்பதியின் 
அதிதேவதையைப் போன்ற ஸ்வரூபமுடையவனாவான் . 
5 - வது நிதி . 

அதர்வண வேதத்தின் அதிதேவதையான பிரஹ்மா 
வானவர் , பிருஹஸ்பதியின் பிரத்தியதிதேவதையைப் 
போன்ற ஸ்வரூபமுடையவராவார் . 4 - வது நிதி . 


சக . 


கய சூயவெ- டி ஷா வடி 

( நரஸிஹவாலாமெ ) 
சூயவெ.ஜொ ஹாரிரோஷஃவா நாாளொ 

வியா @ JEET 
கக்ஷ யாகலு விலாரொமஜொ 

ஊராடி | கா 

(வீதவணம் ) 
41. ஆயுர்வேத ஸ்வரூபம் . 

( திருஸிம்ஹ பிராணாதத்தில் ) 
ஆயுர்வேத புருஷன் மஞ்சள் நிறமும் , குரங்கு முகமும் , 
விசாலமான கண்ணுமுடையவனாம் . 

கண்ணுமுடையவனாம் . ஜபமாலை , அமுத 
கலசம் இவைகளை தரித்திருப்பவனும் , மிகுந்த 
ஆரோக்கியத்தையளிப்பவனுமாம் . ( மஞ்சள் நிறம் ) 
கய சூயவெ- உ U87 நியங . தரியா நடி . 

( ஹா ,மவதெ ) 
கயொடியெ8_மா நாசு காெெவ.ரரதாமி_வி : | 
உடி திஷதும்ஹாராஜ ஷ வாகாத 1 க ! 
4 வ- வீவாநொடி -108 : கண ஸ்ரீ வொரண 


24 


உன் 


ஸ்ரீதவ நியள் 


370 


பாண: ஹஸ்ரீ வலவ பாலூாணஹூஷித : |1 . 


வீதவாஸா ஹொரஷ : Jஷணிக 2008 | 
நீறுவதகெபாதலும் : ஸஹ விக , 28 | ங ! 


ண 


48J-தாவண க விஜ வயலையுத : | 
லெவெலுமவதலாக்ஷாவிஷொர UTOUT . ( ச ! 
யங் தெர : ஸவிவாத : சூயவெ- PJ-மிஜயா || 

( வேண_8 ) 


42. ஆயுர்வேதாபிமானி தந்வந்தரி த்யாநம் . 

( பாகவதத்தில் ) 


ஹே அரசனே ! பிறகு , தேவர்களும் அஸுரர்களும் 
அமிருதத்தையடைவதற்காகப் பாற்க்கடலைக் கடைந்த 
பொழுது , அற்புதமான ரூபமுடைய ஓர் பரமபுருஷன் , அப் 
பாற்கடலிலிருந்து உயரக்கிளப்பினார் . அவர் நீண்டு பருத்த 
கைகளும் , சங்குபோன்ற கழுத்தும் , சிவந்த கண்களும் , 
நீலநிறமான சரீரகாந்தியும் , யௌவநத்தை அடைந்தும் 
அடையாததுமாகக் காணப்படும் தருணப்பருவமும் , புஷ்ப 
மாலையும் , ஸகல ஆபரணங்களையுமணிந்த அங்கங்களும் , 
மஞசள் பட்டாடையும் , விரிந்த மார்பும் , காதுகளிலணிந்த 
ரத்தகுண்டலங்களும் , - கருத்துச்சுருண்ட கேசாந்தமும் , 
சிறந்த அழகும் , ஸிம்ஹத்தைப்போன்ற பராக்கிரமமும் , 
வளைகளணிந்த கைகளும் , கையில் தரித்த அமுதம் நிறைந்த 
கலசமும் , ஆச்சரியகரமான ஸ்வரூபமுமுடையவருமாகக் 
காணப்பட்டார் . 

மஹாவிஷ்ணுவின் அம்சாம்சத்தினால் 
தோன்றிய அந்த திவ்விய புருஷன் , தந்வந்தரி என்று 
அழைக்கப்பட்டு பிரஸித்தியையடைந்தார் . அவர் 
யஜ்ஞங்களைச் செய்து அதன் பெருமையால் ஆயுர்வேதத்தை 
முற்றிலும் கற்றுணர்ந்தவராவார் . ( நீல நிறம் ) 


371 


ஸ்ரீஹதவ நியா 


நஏக 


ஆகாசாதா . 


( சூய வெ உதாதெ ) 


சரிஜய ஜஜகார தீவீய ஷகல 

ஆகாதகாகா , த : கா.தவீதாவரா | 
விதவலை நவிராஜ.நளராரொமாயீ 
பாதவைஜணிவண வாத யங் தரிந 8 


( நீருவண -3 ) 


மற்றொருவிதமான த்யா நம் 

( ஆயுர்வேத தந்திரத்தில் ) 
சங்கம் , பத்மம் , அட்டை , அமுதம் நிறைந்த ரத்திக 
கலசம் இவைகளுடன் விளங்குகின்ற கைகளையுடையவரும் , 
அழகான பீதாம்பரத்தையணிந்திருப்பவரும் , வெளுப்பு 
வஸ்திரத்தைத் தலைப்பாகையாக அணிந்திருப்பவரும் , 
ஆரோக்கியத்தையளிப்பவரும் , இந்திர நீலக்கற்களைப் 

நீலமான சரீரகாந்தியையுடையவருமான 
தந்வந்தரியானவர் , நம்மைக்காப்பாற்றுவாராக . (நீலநிறம் ) 


போன்று 


உகாராதா 
(தோறஜெ ) 


| 


9 


UVO வது ஜகா உயஉதவடம் வாவி 

ஜொலிதஜி : 
வலங் PT.M.J210 * ( A ) TOUT க )வரி 

விறுவல நௗஜிஜயலொஜ.க 
காயாஹொஜொஜவா00 . கடிதடவியலஜா 

வீதாவார் 
வநெ யாதவி . த. நிவிரு மஉவ நவராதாவாழிறீம் | 

( நீலவண :) 


உஎ 


ஸ்ரீதவ நியள 


372 


மற்றொருவிதம் - ( மந்திராகமத்தில் ) 
சங்கம் , சக்கிரம் , அட்டை , அமிருதகல்சம் இவைகளை 
4 கைகளிலும் தரிப்பவரும் , மெல்லியதும் தூயவெண்மை 
நிறமுடையதும் மனோஹரமாக இருப்பதுமான 
வஸ்திரத்தைத் தலையில் சுற்றியணிந்து கொண்டு விளங்கு 
கின்ற வரும் , தாமரை மலர்போன்ற கண்களையுடையவரும் , 
நீருண்ட மேகத்தைப் போன்று நீலமான சரீர காந்தியை 
யுடையவரும் , அழகான பீதாம்பரத்தை இடுப்பிலணிந்து 
விளங்குகின்றவரும் , வியாதித் தொகுதியையும் 
காட்டுத்தீயைப்போல அறவே அழிப்பவருமான தந்வந் 
தரியை வணங்குகின் றேன் . ( நீல நிறம் ) 


ஸகல 


ஆகாரா தெரண யாநடி 

(ெெவடி தாஜெ ) 
வ வகவய யஷ்காயொ: வெளஷயில் 

உக்ஷிணெ 
வாலெ நா.நகரண நி8- J யாகுலு . 

ஐகாவலி . | 
விஞராண : காணாகா : லகா : 

ஸவாயேஜவலக : 
ஸவ .தெ ( நொ )ுரித விந்து ஷமவாது 

யாதசி : ஸததடி 

(நீவண .8 ) 


மற்றுமோர் விதமான த்யாநம் 

( வைத்திய சாஸ்திரத்தில் ) 
மேலேயுள்ள இரு கைகளிலும் சங்கத்தையும் 
சக்கிரத்தையும் தரிப்பவரும், கீழேயுள்ள இரு கைகளில் 
வலது கையில் திவ்வீயௌஷதியை தரிப்பவரும் , இடது 


373 


ஸ்ரீவ , ஹதவ நியா 


நீஎங் 


கையில் சுத்தமான அமுதகலசத்தை தரிப்பவரும் , அட்டை 
களின் வரியை வஹிப்பவரும் , கருணைக்கடலாக இருப்ப 
வரும் , க்ஷேம தையளிப்பவரும் , ஸகல ரோகங்களையும் 
நாசம் செய்கின்றவருமான பகவான் தந்வந்தரியானவர் , 
நம்முடைய தீமைகள் யாவற்றையும் எப்பொழுதும் நாசம் 
செய்வாராக . ( நீல நிறம் ) 


சம் . 


கம ய வெ- வடி 

( நரஸிஹவராவாடி ) 
வீதவெணெயா ய நுவெ_2 ; விகவதொ ஹைத-8 ! 
ய நவபாணயரொ ரள 2ுகெ கவியாஜடா 3 || 

(வீதவண் ) 
43. தநுர்வேத ஸ்வரூபம் . 

(ந்ருஸிம்ஹபிராஸாதத்தில் ) 
தநுர்வேதாபிமானி புருஷன் , மஞ்சள் நிறமும் , குயில் 
முகமும் , பருத்த உடம்பும் , பயங்கரமான ஆகிருதியும் , 
சிரஸ்ஸில் மஞ்சள் நிறமான சடைகளுமுடையவரும் , வில் , 
அம்புகளை தரித்திருப்பவருமாவார் . ( மஞ்சள் நிறம் ) 

க யவொலிஜா நீ.உவெதா யாக 

( நரஸிஹவராவாடி யேவெ அ ) 
ரெதஹஜிவா 90 வஜாகாவைக்கா | 
Ma ஹரநது வீதா ஹ y ” விலூவயெ ! 

( வீதவண_8 ) 
(ுகவூதயிஜெவதாவக | நீ நியள ) 


44. தநுர்வேதாபிமா நியான இந்திரனின் த்யாநம் . 

( க்ருஸிம்ஹபிராணாதத்திலும் , மயூகத்திலும் ) 
வெள்ளை வாரணத்தின் மீது வீற்றிருப்பவனும் , வஜ்ரம் , 


நனச 


ஸ்ரீ தவ நியள 


374 


அங்குசங்களை கைகளில் வைத்துக்கொண்டிருப்பவனும் , 
ஆயிரம் கண்களையுடையவனும் , மஞ்சள் நிறமாக 
இருப்பவனுமான இந்திரனை , ஹிருதயத்தில் 

ஹிருதயத்தில் த்யாநம் 
செய்கின்றேன் . ( நீல நிறம் . சுக்கிரனின் பிரத்தியதி 
தேவதையைப்போல. 5 வது நிதியில் ) 


கய வெஉஷஜாஜிகா நி உெவதாஸாவாணி . 

( நரஸி ஹவராலாஜெ ) 
சுய பலிய 

பலிக்ஷாஷாவடி 
பரிக்ஷா ஹாலுயகரா ஜா சாலமிதா | 
கு ( லா )க்ஷத லகலா( a ) அஷஜா 

வசுஜா ! 

(ுலு , வண்பா ) 
வேதஷ்டங்காபிமா நீ தேவதா ஸ்வரூபங்கள் . 

(க்ருஸிம்ஹபிராஸாதத்தில் ) 

45. சிக்ஷையின் ஸ்வரூபம் . 
சிக்ஷாதேவியானவள் , வெளுப்பு நிறமுடையவளாவாள் . 
அபயஹஸ்தமும் ஜ்ஞாநமுத்திரையும் வஹிப்பவளாவாள் 
3 கண்கள் , ஸுத்திரம் இவைகளையுடையவளாவாள் . ( gu 
மாலையை வஹிப்பவளாவாள் ) கமண்டலத்தை தரிப்பவ 
ளாவாள் . 6 கைகளுடையவளாவாள் . தண்டம் , பத்மங் 
களை தரிப்பவளாவாள் . 

( சிக்ஷா தேவியானவள் , வெளுப்பு நிறமும் , 8 கைகளு 
முடையவளாவாள் . 

கைகளில் அபயம் 1 , ஜ்ஞாந 
முத்திரை 2 , ஜபமாலை 3 , கிண்டி 4 , யோகதண்டம் 5 , 
பத்மம் 6 

இவைகளை தரித்திருப்பவளாவாள் என்பது 
பொருள் ) 


375 ஸ்ரீவ ற தவறிய 

கஎரு 
கம க்ஷாவினா நிவெவதாவூஜாவதியாடி 
ஹலயாநெந கத வ ந அ காய ஓதுவ : ! 
வலாவிதீ , தவ கதவா வாவொகஜமதா லூ || 
வாறொக வா ைவ லவ காய -3 

வஜாவதொ | 
( வாடவேண : | வனுவு, ஹஸு வூஜாவதி 
ஹவசு | ச நியள.) 


46. சிக்ஷாபிமா நிதேவதாபிரஜாபதி த்யாநம் . 


சிக்ஷாபிமாநிதேவதை , பிரஜாபதியாவார் . இவரை 
ஹம்ஸவாஹநத்துடன் கல்பிக்கவேண்டும் . 4 முகங்களுடன் 
கல்பிக்கக்கூடாது . ( ஒரே முகத்துடன் கல்பிக்கவேண்டும் 
என்பது பொருள் ) அவருடைய இடது மடியில் , ஸாவித்திரி 
தேவியைக்கல்பிக்கவேண்டும் . பிரஜாபதியை , பிரஹ்மா 
வுக்குக் கூறப்பட்ட ஸகல லக்ஷணங்களுடனும் கல்பிக்க 
வேண்டும் . ( வெண்சிவப்பு நிறம் . பஞ்ச பிரஹ்ம தேவர் 
களில் , பிரஜாபதி பிரஹ்மாவைப்போன்ற ஸ்வரூபமுடைய 
தாகும் . 4வது நிதியில் ) 


சஎ . 


கய கவாவடி 
கு காலாஜாயலாலொ ஹொய : | 
காஷ் ஹலொ ேெவறாகவாமித : ! 

(கஉவணம்) 


47. கல்ப ஸ்வரூபம் . 


கல்பபுருஷன் , ஆம்பல் நிறமும் , காக்கையின் முகமும் , 
பெருவயிறு முடையவனாவான் . கோடரி , தடி ,, பத்மம் 
இவைகளை கைகளில் தரிப்பவராவார் . மேகலை 


கூஎசு 


ஸ்ரீதவ 

நியள 


376 


( இடுப்பில் கட்டிக்கொள்ளும் முஞ்சிப்புல் கயிறு ) , 
குண்டலம் இவைகளை தரித்திருப்பவராவார் . ( ஆம்பல் 
நிறம் ) . 
சஅ . கய கஜாவினா நிஜ ஐயா நடி 

(ெெபாவா மாம் ) 
வதுவ வதவாஸு கவேஓக்ஷயாரிண | 
யஜகுவதெதரீய வ ஜடாகேடய தடி || 
லவ " 

வெக்ஷாவா . வ உய ( யா ) வானெ 


கலை | 


ஹுவ ) உக்ஷிண ஹஜெ தவக வாஹேவகெ | 
கஜாவந சூணீ நா ரஹாண . ஹஸநொ 

நவ | 
( வாடறுவண 38 | தி25-30தம- தவ்ஹவசு 
ச நியௗ I ) 


48. கல்பாபிமாநி பிரஹ்ம தியாநம் . 

( சைவாகமத்தில் ) 
4 முகங்களும் , 4 சைகளுமுடையவரும் , கமண்டலம் - 
ஜபமாலைகளை தரிப்பவரும் , யஜ்ஞஸூத்திரம் , உத்தரீயங் 
களையணிந்திருப்பவரும் , 

சடைமுடியுடன் கூடியவரும் , 
வலதுகையில் ஜபமாலையும் , இடதுகையில் கமண்டலத்தை 
யும் , வலதுகையில் ஸ்ருவத்தையும் , இடது கையில் 
புஸ்தகத்தையும் தரிப்பவரும் , பத்மாஸநத்தில் வீற்றிருப் 
பவரும் , சிரித்த முகமுடையவருமான பிரஹ்மதேவரை 
( கல்பிக்கவேண்டும் ) . ( வெண்சிகப்பு நிறம் . திரிமூர்த்தி 
களில் ஒருவரான பிரஹ்மாவைப் போன்றது . 
நிதியில் . ] 


4வது 


377 


உஎ 


சகூ , 


ஸ்ரீள ஐதவநியா 

சுய வாகாணலாவழி 
வலிதா வாகாண . ஜெசூய யே அராஜஸடொவா ! 
வீணாகாரங்த விவ ) விவ ,வஜூவிலுஷித , 1 

( ஓவண 8 ) 
49. வியாகரண ஸ்வரூபம் . 
வியாகரண புருஷன் , வெளுப்பு நிறமும் , மயிலைப் 
போன்ற சடையுடன் கூடிய வயிறும் , வீணையை தரித்த 
கையும் , தெய்வத்தன்மையுமுடையவரும் , திவ்வியமான 
வஸ்திரத்தை தரித்திருப்பவருமாவார் . ( வெளுப்பு நிறம் ) 
கய வாகாணாலிசா நி வலாஓ தீயடி. 

( ஹொ ள ) 
ஜொலிய- கா தஜி : ஹழிகணிையீக்ஷோனா , 

RUUTT 
ஹஹெவெநக வ விதவிவக 

வலக வாவரண ! 
லாலா நெடி TUTOவழிகாணி நிலா * yாஸா நா 


ருய . 


Zawஜா.நா 


லா தெ வாரெவதெய . நிவஸது வடிக 

லவ - ஷா வூஷா|| 

(பெதவணா ) 


50. வியாகரண அபிமாநி ஸரஸ்வதீ த்யாநம் . 

4 கைகளையுடையவளும் , கையில் ஸ்படிக 
மணிகளாலான் ஜபமாலையையும் , மற்றொரு கையில் 


" Baarநாவா.நா உதம் ச 5 வாதரீயா 
உதவி வாலொ ஹவதி 


கூ என் 


ஸ்ரீதவ நியள 


378 


தாமரை மலரையும் , வேறொரு கையில் வெள்ளைக் கிளியை 
யும் , மற்றுமோர் கையில் புஸ்தகத்தை தரிப்பவளும் , 
முல்லைப்பூ , சந்திரன் , சங்கு , ஸ்படிகமணி இவைகளைப் 
போன்ற சரீரகாந்தியையுடையவளும் , நிகரற்று விளங்கு 
கின்றவளும் , ( வெண்மையான ஆடையையும் மேலாடையை 
யும் அணிந்திருப்பவளும் ) வாக்குக்கு அதிதேவதையுமான 
அந்த ஸரஸ்வதீ தேவியானவள் , எப்பொழுதும் ஸுப்ர 
ஸன்னையாக (அருள் செய்பவளாக ) என்னுடைய முகத்தில் 
( நாவில் ) வஸிப்பாளாக . ( வெளுப்பு நிறம் ) 

ருக . கய நிகாவடி 
2.வஹி e - go பலாது வகவது . கரபொவாடி 
வாவ.கலையக வலாக்ஷ வழக 
நிதஜிதி நிணீத 

|| 

( புஹவணம் ) 
51. நிருக்த ஸ்வரூபம் . 
நிருக்த புருஷனுடைய ஸ்வருபமானது , சந்திரனைப் 
போல தூய்மையானதும் , சாந்தமாக இருப்பதும் , கொக்கு 
முகமுடையதும் , ஒட்டிய வயிறுடையதும் , பாசம் , பத்மம் , 
ஜபமாலை , புஸ்தகம் இவைகளை தரித்திருப்பதுமாகும் 
என்று நிச்சயிக்கப்பட்டுள்ளது . ( வெளுப்பு நிறம் ) 
–2. நிகாயிதெவதாவாணலாவடி 

( 

யேவெ ) 
நாமவாபயரொ ரதஷண : வழி நீவியம் | 
வரணொஸுவதி : ஓண வணொ கோ 

வாஹ ந 3 1 

( கநகவண_8 ) 
[ ஒகாவாவாதம் தவணவசு | ச- நியள ) 


379 


கூ எக 


ஸ்ரீவ ஐதவறியிர 


52. நிருக்த அதிதேவதையான வருணனின் ஸ்வரூபம் . 

( மயூகத்தில் ) 
வருணனானவர் , நாகபாசத்தை தரிப்பவரும் , 
ரத்தங்கள் பதித்த ஆபரணங்களை அணிந்திருப்பவரும் , 
பத்மிநியின் கணவனாக இருப்பவரும் , ஜலத்திற்கு 
யஜமானனாக இருப்பவரும் , மகரமத்ஸியத்தை வாஹன 
மாகக் கொண்டவருமாவார் . ( தங்க நிறம் . திக்பாலகர் 
களிலுள்ள வருணனைப் போன்றதாம் . 4 வது நிதியில் 


ருக . 


சுய வதஜாவா 


வ 


ஜவாககால நா ஜெதய விவக்ஷெெண : | 
வகொரா.ஜவான் . பாதி விலுசு 

பலிவாங்தடி | க ! 


ஜொஹகணமுகொவெத உவாஜசுரதஜூஷண . 1 

(பதவண்பா) 


53. ச்சந்தஸ் ஸ்வரூபம் . 


ச்சந்தோ தேவதையானது , சம்பரத்தம்பூவைப் 
போன்ற நிறமும் , சகோர ( போத்து ) பக்ஷியின் முகமு 
முடையதாம் . சம்பரத்தம்பூவையும் சக்தியாயுதத்தையும் 
தரித்துக்கொண்டிருப்பதாம் . தலையில் சிகையுடையதாம் . 
லோ ஹத்தினாலான குண்டலங்களையணிந்திருப்பதாம் . 
பவங்களாலான ஆபரணங்களை யணிந்திருப்பதாம் . 
சிவப்பு நிறம் ) 


ருச . ஹநொஜிகாநதி வெதாலாவடி . 
சதி : வீதவணா வ ஷகமுவாக்ஷ 

கணேது 


கம் 


ஸ்ரீதகூ 

நியாள 


380 


உயா நா ஷா செ மொசு வெஜாதா யாஷி.மீ | 
( வீதவணா | வாநவ - மயிஜெவதாவக | - நியள ) 


54 . 


ச்சந்தோபிமா நி அதிதி தேவதா ஸ்வரூபம் . 
ச்சந்தஸ்ஸுக்கு அபிமாநி தேவதை , அதிதியாவாள் . 
அவள் , மஞ்சள் நிறமுடையவளாவாள் . ஸ்ருக் , ஸ்ருவம் , 
ஜபமாலை , கமண்டலம் இவைகளை தரித்திருப்பவளாவாள் . 
புகழுடையவளும் , தேவமாதாவுமான இவள் , எனக்கு ஸகல 
மங்களங்களையும் கொடுப்பாளாக . ( மஞ்சள் நிறம் . புனர் 
வஸு நக்ஷத்திரத்தின் அதிதேவதையைப் போன்றதாம். 
5 வது நிதியில் ) 

கய ஜொதிஷஸாவடி. 
ஜொதிஷ வ விலாஜா . மொவ நி P. | 
கக்ஷ ஜவா விஷ ச ஹயொஉ க்ஷ 

வாயொ : || க ! 

( கவண -8 ) 
55. ஜ்யோதிஷ ஸ்வரூபம் . 
ஜியோதிஷ புருஷஸ்வரூபமானது , பூனைமுகமும் , பட்டு 
பூச்சியைப் போன்ற நிறமும் , மங்களகரமான ஸ்வபாவமும் 
உடையதாம் . வலது கையில் ஜபமாலையையும் , இடது 
கையில் சம்பரத்தம்பூவையும் தரித்துக்கொண்டிருப்பதாம் . 
( சிவப்பு நிறம் ) 


ருசு . 


கய ஜொதிஷாலிா நிஹாரிஷாவடி . 

( வாணராதெ . ) 
ஹரி கநகவண-3 மாச வவசு, மசாஜவரசு | 

( க நகவண அதவிட திதிஹa 
வக ! 2 நியள 1) 


381 


ப 


அக 


ஸ்ரீவ ஹிதகூ நியில் 
56. ஜியோதிஷாபிமா நி ஹரிஸ்வரூபம் . 

(பாஞ்சராத்திரத்தில் ) 


ஜியோதிஷத்திற்கு அபிமாநி தேவதை ஹரியாவார் . 
இவர் , ஸுவர்ணம்போன்ற நிறமுடையவராவார் . சங்கம் , 
சக்கரம் , கதை , பத்மம் இவைகளை தரித்திருப்பவராவார் . 
( தங்க நிறம் . 24 மூர்த்திகளுள் கூறப்பட்டிருக்கின்ற ஹரி 
மூர்த்தியைப் போன்றதாம் . 2 வது நிதியில் ) 


தலை ) 


ருஎ . கய காவலாயாஜுவலாவடி 

( நரஸிஹவாலாஜெ ) 
லொ 2 கீ A- வலாலால வாயாஜு 
சக்ஷது . உய க்ஷெ யாவண 

வடம் வரோ 

( பெதவணம்) 
57. மீமாம்ஸாசாஸ்திர ஸ்வரூபம் . 

( ந்ருசிம்மப்ராஸாதம் ) 
மீமாம்ஸாசாஸ்திர ஸ்வரூபாபிமாரி தேவதையின் 
ஸ்வரூபமானது , ஸோம கீர்த்தியைப் போன்ற சரீர 
சோபையையுடையதாம் . ( ஸோமகீர்த்தி - நிலவு ) வலது 
கையில் ஜபமாலையையும் , இடதுகையில் அமுதம் நிறைந்த 
கடத்தையும் தரித்திருப்பதாம் . (வெளுப்பு நிறம் ) 


ருஅ . 


கம காவலாயிஜெவதாவ.உஷாவடி 

(ெெபவா மெலெ ) 


பெத : செதாவாயா : உமா ஜெதஹூஷண : | 
நலவாணி விவாஹு கதவொ வா ! 
( தெவண s | நவ வரவக | – நியள ) 


M. அடி 


ஸ்ரீதவ நியள 


382 


58 , மீமாம்ஸாபிமா நி தேவதையான 


சந்திரனின் ஸ்வரூபம் . 

( சைவாகமத்தில் ) 
மீமாம்ஸையின் அபிமானி தேவதை , சந்திரனாவார். 
இவர் , வெளுப்பு நிறமுடையவராவார் . வெளுப்பு வஸ்தி 
ரத்தை தரிப்பவராவார் . 10 குதிரைகள் ( பூட்டிய ரதத்தை 
வாஹநமாக ) உடையவராவார் . வெண்மையான ஆபரணங் 
களையணிந்திருப்பவராவார் . கதையை கையில் வைத்திருப் 
பவராவார் . 2 

கைகளுடையவராவார் . இவ்விதமாக 
சந்திர க் கல்பிக்க வேண்டும் . ( வெளுப்புநிறம் . நவகிரஹங் 
களுளும் ள சந்திரனைப்போன்றதாம் . 5 வது நிதியில் . ) 


ருகூ . கய நாயாஜாவடி . 

( தரவிஹவராலாடி ) 
கதவவகாரU8 நாயெ ! ஜெயா விவரிதா ! 
வலி..ஹாவொ + ஷிணெ 5. W8 

வாகாெ உயச 1 

( நீறுவன ; ) 
59 நியாயசாஸ்திர ஸ்வரூபம். 

( க்ருசிம்மபிராசாதம் ) 
நியாயபுருஷன் , காயாம்பூவைப்போன் ) RjE (மும் , 
ஸிம்ஹ முகமுடையவராவார் . வலது கையில் ஜப 
மாலையையும் , இடதுகையில் துவஜத்தையும் தர்த்திருப்பவ 
ராவார் . என்று அறிவாளிகள் அறிந்துகொள்ள வேண்டும் . 
( நீலநிறம் ) 
சும . கய நாயாஜாவிகா நிவாயுவ, 

(ெெரவாமச) 


1 


383 ஸ்ரீய ஜதவ நியா 

** 
யாவசுஹாசிணா 200 விஹுஜ . பூஜயாரிணம் 
வாகா.நகா யவண- வாய e ஹ ஹஜெ ! 

(48 வண -38 ! வனஹூ தலவாயவசு ! 
* நியள 1 ) 


60 நியாயசாஸ்திராபிமாநிவாயு ஸ்வரூபம் . 
ஓடுகின்ற மான் மேலே வீற்றிருப்பவரும் , 2 கைகள் 
உடையவரும் , துவஜத்தை கையில் தரிப்பவரும் , வரத 
ஹஸ்தமுடையவரும் , புகை நிறமாக இருப்பவருமான 
வாயுவை , நான் ஸேவிக்கின்றேன் . ( புகை நிறம் ) 

காக , கய ய . பலாஐாவடி 

( நரஸிஹவராவாடி ) 
யாஐ.விதா ப UTC0 வாரவது பாவ o 1 
காஜவாக்ஷயரக க்ஷெ தாஹல . த 

வாதே 

( பெ.தவண 8 ) 
61. தர்ம சாஸ்திர ஸ்வரூபம் . 

( நிருஸிம்மபிராஸாதம் ) 
தர்ம சாஸ்திரமானது , ( தர்ம சாஸ்திர புருஷ ஸ்வரூப 
மானது ) வெளுப்பு நிறமும் , சாந்தமான ஸ்வரூபமும் , 

, 
அழகான முகமும் , குசாஸமுமுடையதாம் . வலது கையில் 
முத்துக்களினாலான ஜபமாலையும் , இடதுகையில் தராசை 
யும் வைத்துக்கொண்டிருப்பதாம் . ( வெளுப்பு நிறம் . ) 


கய ய 8- லாஜாவிலா நி 
18 வாஷலாவடி 
( ஹொர கள உநகாயே ) 


ஸ்ரீதவ நியௗ 


384 


வதகாதவபாஹ வத ஷாவ 

ஸிதாவா 
வலவ நாலூாணவாது செத : ய2-3 : காயொ 

விஜாந்தா | 


உக்ஷிணெ வாக்ஷாறா மாசு தஸவா ெ 5ு 


வாலக | 


வராலுயயாத காயப் 


( தெவண -8 ) 
62. தர்ம சாஸ்திராபிமா நி தர்மபுருஷ ஸ்வரூபம் . 

( ஹேமாத்ரியில் தாநகாண்டம் ) 
தர்மதேவதா புருஷன் , 4 முகங்களும் , 4 கைகளும் , 
4 கால்களுமுடையவராவார் . வெண்மையான ஆடையை 
யணிந்து , ஸகல ஆபரணங்களையுமணிந்து , வெளுப்பு 
நிறமாக இருப்பவராவார் . வலதுகையில் ஜபமாலையையும், 
இடதுகையில் புஸ்தகத்தையும் தரித்து , வாதம் அபயங்களை 
யும் தரிப்பவராவார் . தர்மபுருஷனை இவ் விதமாகக் 
கல்பிக்கவேண்டும் . (வெளுப்பு நிறம் . ) 


கங . 


கய வராண ஓவழி 

( நரஸிஹவாவாடி ) 
வராண வவகாலாஸ பகவது தநிலை 
சுக்ஷவ சூராவய , ஜெய நாராயாணஷிதம் 

(வவகவண -8 ) 


63. புராண ஸ்வரூபம் . 

( த்ருசிம்மபிராசாதம் ) 
சம்பகம் போன்ற சரீரசோபையையுடையவரும் , கிளி 
முகமும் செறிந்தவயிறுமுடையவரும் , ஜபமாலையையும் , 


385 


ஸ்ரீஸ , ஹ தவ நியிட 


கூ அரு 


அபயத்தையும் தரிப்பவரும் , நாநாவிதமான ஆபரணங்களை 
அணிந்திருப்பவருமான புராண புருரனை அறிந்து 
( கல்பித்துக் ) கொள்ள வேண்டும் . ( சம்பகாஷ்ட நிறம் ) 


சுவராணாயிநெவ.தாலாவ 

2.HTMுவடி 
(ெெபயவா ற ெலாதெ ) 


சூம் வாயலூ வொயூஐவதொ 2.நரிதி 


வது | 


( நெதவணம் கநசவ . கச நேஷு 
ஷவ ) 1 ச நியள 1 ) 


64. புராணாதிதேவதை ஸ்வாயம்புவமநு ஸ்வரூபம் . 

( சைவாகமத்தில் ஸித்தாந்தத்தில் ) 


பிரஹ்மாவின் புதல்வனான ஸ்வாயம்புவ மநுவானவர் , 
முதலாவது மநுவாவார் . என்று கூறப்பட்டிருக்கிறது . 
( வெளுப்பு நிறம் . மற்ற யாவும் 14 மனுக்களுள் கண்டு 
கொள்ளவேண்டும் , 4 வது நிதியில் ) 


கரு . 

கய உ தி ஹாஸலாவடி 

( நரவலிஹவ , வாடி ) 
உதிஹாஸ : பாமா வயகராவொ 

ஹொஜா : 1 
கக்ஷ ... வட ) விலக வாகஜாவ ( ம ) 

பனாமித : | 
( 4 வபாலாவண -8 ) 


25 


63. இதிஹாஸ ஸ்வரூபம் . 
( ருசியமப்ராசாதத்தில் ) 


* அ * 


ஸ்ரீதவ 

நியள 


386 


இதிஹாஸ புருஷனானவர் குசப்புல்லின் நிறமுடைய 
வரும் , பன்றி முகமுடையவரும் , பெருவயிறுடையவரும் , 
ஜபமாலையையும் குடத்தையும் தரிப்பவரும் , தாமரை 
மலர்களினாலே சூழப்பட்ட வருமாவார் . ( பத்மாபரணத்தை 
அணிந்திருப்பவருமாவார் . ) ( அருகம்புல் பைப்போன்று 
பசுமையான நிறம் . ) 


சா . 


கய உதிஹாஸாயிதெவதா 
ஆஜாவதிலாவடி 
( மவராவாடி ) 


ஹெவலயாநொ கதவ நவகாய 8 வதுவ 81 
வலாவிதீ தவல கத வா வாசொதஐமதா லூ ! 


ஆ சொக வர 20 ஈவ . லவ- காய -30 

பூஜாவதெ : 1 
பொதுவண.8 ! வளுை மஜஜாவ கி 
வ மூவசு ! + நியௗ . ) 


66. இ.நியாஸாதி தேவதையான பிரஜாபதிஸ்வரூபம் . 

( ந்த சிம்மப்ராசாதத்தில் ) 
இதிஹாஸத்திற்கு அதிதேவதை பிரஜாபதியாவார். 
இவரை ஹம்ஸவா ஹந்த்துடன் கல்பிக்கவேண்டும் . முருங் 
களுடன் கல்பிக்கக்கூடாது . ( ஒரே முகத்துடன் கல்பிக்க 
வேண்டும் என்பது பொருள் . ) இவருடைய இட்டது மடியில் 
ஸாவித்திரீ தேவியை 

அழகாகக் கல்பிக்கவேண்டும் . 
இந்த பிரஜாபதிக்கு , ப்ரஹ்மாவுக்குக் கூறியுள்ள ஸகல 
ஆபரணங்களை யும் கல்பிக்க வேண்டும் . ( வெண் சிவப்பு 
நிறம் . பஞ்ச பிரஹ்மாக்களில் கூறியிருக்கின்ற பிரஜாபதி 
பிரஹ்மாவைப் போன்றதாகும் . 4 வது நிதியில் . ) 


387 


ஸ்ரீவ ற தவறியிய 


அஎ 


1 . 


கான . 


கய வாதமாஜவாவடி 

( நரலிஹவ வாடி ) 
J தலாவூ.40 ( 8 ) 0 8ரமவது ஜடாயாக ! 
கக்ஷத தி வ விஹாண அ 

தி , ஜொவ நா 
(நெதவண ) 


B7 . பர தசாஸ்திர ஸ்வரூபம். 

( ந்ருசிம்மபிராசாதத்தில் ) 
இந்த திருத்தசாஸ்திரமானது , ரமணீயமானதும் , மான் 
முகமுடையதும் , சடையை தரிப்பதும் , ஜபமாலை முச்சூலங் 
களை தரிப்பதும் , 3 கண்களுடையதுமாகும் . ( வெளுப்பு 
நிறம் . ) 

சாஅ . காம வாதபாஷாஷிகா நி 
உசாஹெழா ஓலாவடி 

( காரணாமலே ) 


யவஷாலுஸுவாஸநெஉவியதO 
ரமா (பாவக ) - கவராலுயஹ ( க ) | 

வீரயJ )ுத 2 J2 ( காவ ) . 
உயோ ஸஹ உெவஸா வஜி 1 

(பெதவணம்) 


68. பரதசாஸ்திராபிமாநி உமாமஹேஸ்வர ஸ்வரூபம் 

( காரணாகமத்தில் ) 


உமா 


பரதசாஸ்திரத்திற்கு அபிமாநிதேவதை , 
மஹேசுவரனாவார் . அவருடைய ஸ்வரூபமானது , வெளுப்பு 


ஸ்ரீதவதியா 


388 


பிறமானதும் , ஸகாஸநத்திலிருப்பதும் , தேவியுடனிருப் 
பதும் , கைகளில் மழு , மான் , வரம் அபயங்களை தரிப்பது 
மாப் . பார்வதி தேவியின் மூர்த்தியானது நீலோத்பலமும் , 
வரதமும் தரிப்பதாம் . இவ்வித ஸ்வரூபமானது 
ஸஹிதமூர்த்தியின் ஸ்வருபமாகும் . ( வெளுப்பு நிறம் ) 


உமா 


சுய வாகராசூலாஜ , ஓவடி . 

( நரஸிஹவாலாடி ) 
வாகாகாவியா பாலு . ஜாவண வஷவா நம ! 
கக்ஷ ஹறு . விலுசு வ நாஞ MMSதடி 

(பெதவண 8 ) 
68. பாஞ்சராத்ர சாஸ்திர ஸ்வரூபம் . 

( ந்ருசிம்மப்ராசாதத்தில் ) 
பாஞ்சராத்ரமென்னும் சாஸ்திரமானது (பாஞ்சராத 
சாஸ்திரத்திற்கு 7 தவதையாள புருவ ஸ்வர் 
மானது கான விருஷபவா யாத்தில் வீற்றிருப்பதும் , 
ஐபமாலையையும் கலப்பையையும் தரித்திருப்பதும் , வல் 
மாலையை அணிந்துகொண்டிருப்பதுமாகும் . வெளுப்பு 
சிறம் ) 


எய . கம் . வாவலாக பாஜாஜி.கி 

ல .கஷணயா வ 

( ஊடாஇ ரீயே ) 
வாவெலவெண காய -8 ல.கஷண : 

வரலீ 1 
லதகவ : காய : நீறுவாஸா ய ? -த 28 1 
வாலாதெ அ வ வக லாநெவாம் . | 


389 


ஸ்ரீமதவறிபி 


உக்ஷொ - கரே வ 3 உக்ஷாயகரே ஷ rya 
வாகாயகேரொஐ வானொயகராஐன. 1 

( செதவண -31வஹூதி- வசு || 2 நியௗ | 


சரீர 


யுடையவராகக் 


70 பாஞ்சராத்ர சாஸ்திராபிமா நி ஸங்கர்ஷண ஸ்வரூபம் , 

( பட்டபாஸ்கரீயத்தில் ) 
பெருந்தகைமை வாய்ந்த ஸங்கர்ஷண மூர்த்தியை , 
வாஸுதேவனைப்போன்ற ஸ்வ ரூபத்துடன் கல்பிக்க 
வேண்டும் . அவரை , வெண்மையான காந்தியை 

கல்பிக்கவேண்டும் . யதூத்தமனானவர் . 
( ஸங்கர்ஷணமூர்த்தியான வர் ) நீலமான ஆடையை தரித் 
திருப்பவராவார் . கதையின் ஸ்தாநத்தில் உலக்கையையும் , 
சக்ரத்தின் ஸ்தாநத்தில் கலப்பையையும் கல்பிக்கவேண்டும் . 
வலதுபக்கத்தில் மேல்கையில் சங்கத்தையும் , கீழ்கையில் 
உலக்கையையும், இடது பக்கத்தில் கீழ்கையில் 
சார்ங்கத்தையும் , மேல்கையில் கலப்பையையும் கல்பிக்க 
வேண்டும் . (வெளுப்பு நிறம் . வியூ ஹமூர்த்தியைப் 
போன்றதாம் . 2வது நிதியில் . ) 


எக . 


கய வாவதாஜஹாவடி. 
( ஹவாவாம ) 


பலாஜி வாவத பாஜ வாவசு 

சரபொகா | 
வாதயா. ஹீ வாவ வாவராவரதடி ! 

( நெதவன :) 


71. பாசுபதாஸ்திர ஸ்வரூபம் . 

( திரு பத்மப்ராசாதத்தில் ) 
பாசுபதாஸ்திர மூர்த்தியானது , வெளுப்பு நிறமும் , 


கடு 


ஸ்ரீதக 

நியள 


390 


கயிறு , 


எ 2 . 


ஸர்ப முகமும் , ஒட்டிய வயிறு முடையதாம் . 
பாத்திரம் , இவைகளை தரித்து பயங்கரமாக இருப்பதாம் , 
புலித்தோலாடையையணிந்திருப்பதாம் . (வெளுப்பு நிறம் . ) 
நம வாவதாஜாவிகா நிர Vாவடி 

( யவெ ) 
வதுவதொ வரஷா : ஆதிவது தி வொவ ந 
வாயாலுயலாக்ஷசூயரக வா yெ r3 || 

(பெதவண 1 ஸுய உதயிடிெவதாவசு 1 
– நியல் 1 ) 


72 . 


பாசுபதாஸ்திர அபிமா நி ருத்திரஸ்வரூபம் . 

( மயூகத்தில் ) 


பாசுபதாஸ்திர அபிமாதியான பரமேசுவரன் , 
5 முகமும் ஒவ்வொரு முகத்திலும் 3 கண்களும் , விருஷப 
வாதிகை முமுடையவராவார் . வரதம் , அபயம் , சூலம் , 

, 
ஜபமாலை இவைகளை தரிப்பவராவார் . (வெளுப்பு நிறம் . 
ஸூரியனின் பிரத்தியதிதேவதையைப் போன்றதாகும் . 
5 வது நிதியில் . ) 


க . 


கயவாகளூம்பாவை 

( ஹவாஸாடி) 
வாதஜவாலியா | வலபுவது தேவை . | 
கக்ஷ வதாகா வயத லாங்தடி 

(ஈதவண -3 ) 
73. பாதஞ்ஜல சாஸ்திர ஸ்வருபம் . 

( க்ருசிம்மப்ரசாதத்தில் ) 


391 . 


பூவ, டி.தவறிய 


எசு . 


- 


பாதஞ்ஜல சாஸ்திரஸ்வரூபமானது , ஸர்பமுகமும் , 
சிறந்த பிரகாசமுமுடைய தாம் . ஜபமாலையையும் 
பதாகையை ( பாகட்டாவை ) யும் தரித்திருப்பதாம் . 
குண்டலங்களையணிந்திருப்பதாம் . ( சிவப்பு நிறம் ) 
காய வாதஜுவாயிஜெவதாநதஜாவழி 

( சு.நதவ , தகலெ ) 
நவாவஜவாஹா . விஐ , ரயொவ ந | 
உக்ஷிணொய கரெ வ.வ. தவாவயகேரே | 
வக ய கரெ வாஜெ மா . தவாவய : கர 
விதவரீகாக்ஷ வணாமவாமித ஜஜெ | 

( மொ சூவண -3 ) 
74. பாதஞ்ஜலாதிதேவதை அநந்த ஸ்வரூபம் . 

( அநந்த விரத கல்பத்தில் ) 
புதிய மாந்தளிர் நிறமாக இருப்பவரும் , மஞ்சள் 
நிறமான புருவம் மீசைகளையுடையவரும் , வலது மேல் 
கையில் பத்மத்தையும் , அதன் அடிக்கையில் சங்கத்தையும் , 

டது மேல் கையில் சக்கரத்தையும் , அதன் அடிக்கையில் 
கதையையும் தரிப்பவரும் , 7 படங்களுடன் கூடியவருமான 
புண்டரீகாக்ஷனை ( தாமரைமலரைப் போன்ற கண்களை 
யுடையவரான அநந்தனை ) ஸேவிக்கின்றேன் . ( கோமூத்திர 
நிறம் ) 

சுய லாவாலுழாவழி 

( நரஸி ஹவராவாடி ) 
லாவது தச நாவிறு வலு வகுஜறுகுறு, | 
ரோவ ouT ) - வேயாஜடாயாடி 1 

( கவிறுவண- ) 


எரு . 


வ 


392 


ககூஉ 


ஸ்ரீதவ நியள் 


ஸாங்கிய 


75. ஸாங்கிய சாஸ்திர ஸ்வரூபம் . 

( ந்ருசிம்மப்ராசாதத்தில் ) 
கபில 

முனிவராலே கூறப்பட்ட 
சாஸ்திரத்தின் ஸ்வரூபமானது , பப்ரு ( பொன் ) நிறமாகும் . 
முகமானது , பிரகாசமான குண்டலங்களையுடையதாம் . 
ஜபமாலையையும் தண்டத்தையும் தரிப்பதாகும் . தீர்கமான 
( நீண்ட ) வடிவத்தையுடையதாம் . நகம் , பயிர் , ஜடை , 
இவைகளை தரிப்பதாகும் . (கபில வர்ணம் , சிவப்பு 
திகமான மஞ்சள் நிறம் ) 


எசு 


சுய வாவராஜாவிகா நிகவிலைாவ 
( Mr • வா " 8.தாயதாயெ ) 

வாகாஸer நத ) May 

யெபாரதீயி.திவிராவஸ்பைஜொக ! 
ஐ.நாலுயாகிதகா கவிறு வ P. த (சாத ) 
யாயெடிஜ. ஷிபதி. ஆதி பொயயது 1 • ! 

( பகவணம்) 


76. ஸாங்கிய சாஸ்திராபிமாரி கபிலஸ்வரூபம் . 

( ஸாங்கிய சாஸ்திரத்தில் மந்திராத்யாயத்தில் ) 
உதிக்கின்ற ஸுரியனைப்போன்ற சரீரத்தையுடைய 
வரும் , ஆயிரம் ஸூரியனைப்போன்று அதிகமான பிரகாசத் 
தினாலே ஸகல லோ கங்கயும் வியாபித்திருப்பவரும் , 
( பிரகாசிக்கச் செய்கின்றவரும் ) ஞ்ஜாக முத்திரையையும் 
அபயமுத்திரையையும் கைகளில் வஹிப்பவரும் , சாந்த 
மான ஸ்வரூப் முடையவரும் , பிரஹ்மா முதலிய கூட்டத் 
தைக்குறித்து போதிப்பவருமான கபில முனிவரை தியாகம் 
செய்வாயாக . ( சிவப்பு நிறம் . ) 


393 


ஸ்ரீவ மந்வநியா 

கூக்க 
கய வதஷஷிகனா நா நாகா நி . 

(பவதவாதாக ) 


எஎ . 


வெவாஷவெ . வெவாஜா உதிஹாஸஷயா ம28 | 
நாய தயா காவனே)கார நாடக 


கவிவ . காலால வ .2 ) தநெவணவித வி | 
பொலூஷாவரிஜநா நா விவிஜதா ந . விவிதியா 121 


|| 


தயா ஷைாவயா நா இயாபாஜி , வ வாக . 

வி.க து க நா வரீக்ஷா ாதஸதத 1 ங ! 


தயா மண வரீக்ஷா வ தயா தாமாக்ஷண , ! 
மலோ 2ஐவி . ) வாக்க .. தத : வா | ச ! 


உபா( வரக்ஷ )ஜொஹா ( ? ) வித Y வாஷொ மாயக 

ஸஹவ / 
யாதவாடி வநீவாடி : லவாடி : தத : வாரு 
சுழி.ஹொ ஜாலலூெவவிஜ.ல.நவெ | 
வாயலூயா வா ) - ஜொஹ நாகஷ்ணெ தயா || 
உவாட நா வ வெஷொ காரண காருவது 
வாணிஜ வாவா வ சரஷிராலவக8- 11 
ஜாவு ( வ ) காயொய நவூௗ ஷெரீகெஷ 

களனும் 
ஈதிகளயோவெடாவ ) Jுகாணீ தயா | அ ! 
விதவொஹாரே வெண்பாவாகி , யாக | 
தெயொ 4 தகாணீ வொாக-ோஜு ந தியா | 


கூகூச 


ஸ்ரீதவ நியள் 


394 


20 குளஷயொஓயாவிலி : ஓ UITJ ஷெ 


வதுநெ 


ஜனவவ நவாகாலிவழிகாஸிலயலயா 101 
தயெவ வாடி காஸிலிரஜாறு ஊத : வா | 
விசாஹெரகரவெருவதஷஷி - தா ஊ er : | க்க ! 

( ஸ்ரீவிஷுவாமவதெய லநல வவ - அமெ 
சச கயாயெ நகா சொகவராவாந ஸ்ரீயாரீயெ , 
சநீதள ச கயாயெ வ 

ஒகாராதுரெணாவி 
Jானொ) 


77. 64 கலைகளின் பெயர்கள் . 

( சிவதத்துவ ரத்தாகரம் ) 
வேதங்கள் 1 , வேதாங்கங்கள் 2 , இதிஹாஸம் 3 , 
ஆகமம் 4 , நியாயசாஸ்திரம் 5 , காவியம் 6, அலங்கார 
சாஸ்திரம் 7 , நாடகம் 8 , கவிதை , காமசாஸ்திரம் 10 , 
த்யூகத்தில் ( சொக்கட்டான் முதலிய சூதாட்டங்களில் ) 
ஸாமர்த்தியம் 11 , பலதேசபாஷைகளைக்கற்பது 12, பலலிபி 
( எழுத்து ) களைக்கற்பது 13 , எழுதுவது 14 , ( ஒரே 
காலத்தில் ) எல்லாவற்றையும் கவனிப்பது 15 , ஸ்வர 
சாஸ்திரம் 16 , வாசகம் ( வாசிப்பது அல்லது செய்தி 
சொல்லுவது ) 17 , ஸாமுத்திரிகலக்ஷணம் 18 , சகுநம் 19 , 
ரத்நபரீக்ஷை 20 , ஸுவர்ணபரீக்ஷை மாத்துப்பார்ப்பது ) 21 , 
அசுவலக்ஷணம் 22 , கஜலக்ஷணம் 23 , மல்லவித்தியை 24 , 
பாகவித்தியை ( சமையல் ) 25 , தச ( விருக்ஷ )தோஹல ( த ) 
வீத்தியை ( மரங்களை வளர்ப்பது ) 26 , கந்தகவாதம் 27 , 
தாதுவாதம் 28 , கநிவாதம் (சுரங்கங்களைக்கண்டு 
பிடிப்பது ) 29, ரஸவாதம் 30 , அக்நி ஸ்தம்பநம் 31 , ஜல 
ஸ்தம்பாம் 32 , அஸிஸ்தம்பாம் ( அஸி - கத்தி ) 33 , வாயு 


395 

ஸ்ரீஸா தவறியா 
ஸ்தம்பரம் 34 , வசியம் 35 , மோஹநம் 98 , ஆகர்ஷணம் 37 , 
உச்சாடநம் 38. வித்துவேஷணம் 39 , மாரணம் 40 , கால 
வஞ்சநம் 41 , வியாபாரம் 42 , பசுக்களை பரிபாலிப்பது 43 , 
பயிரிடுதல் 44 , ஆஸவகர்ம (பானங்களைச் செய்வது ) 45 , 
லாவா பக்ஷிச்சண்டையில் ஸாமர்த்தியம் ( கோ 
முதலியவைகளைச்சண்டை செய்யத்தயார் செய்யும் திறமை ) 
46 , ஆட்டுக்கடாச்சண்டையில் ஸாமர்த்தியம் 47 , ரதி 
சௌசலம் 48 , வேட்டையாடுவது 49 , அதிருச்யகரணம் 
( மறைவது அல்லது மறையச் செய்வத ) 30 , சித்திரம் , 
லோகம் , கருங்கல் , மண் , மரம் , மூங்கில் , தோல்கள் அல்லது 
நாறு , நூல் இவைகளில் செய்யப்படுகின்ற காரியங்கள் 
( சித்திரம் எழுதுவது , லோஹங்களினாலே வார்ப்பு வேலைகள் , 
கற்களில் மூர்த்திகளைக் கல்பிப்பது , மண்ணால் மூர்த்தி 
முதலியவைகளைச் செய்வது , மரவேலைகள் , மூங்கில் வேலை 
கள் , தோல் அல்லது நாறுகளாலே செய்யப்படும் வேலைகள் , 
நூல்களாலே செய்யப்படும் நெசவு , இவைகள் என்பது 
பொருள் ) 51 . சூதாட்டம் 52 , சோரகர்மா 53 , 
போட்டுப் பார்ப்பது 54 , மந்திரஸித்தி 55 , ஓஷதிஸித்தி 56 , 
ஸ்வரவஞ்சநம் 57 , திருஷ்டிவஞ்சநம் 58 , ஜலத்தில் 
மிதப்பது 59 , வாக்ஸித்தி 60 , குடிகாலித்தி 61 , பாதுகா 
ஸித்தி 62 , இந்திர ஜாலம் 63 , மஹேந்திரஜாலம் 64 
இவைகள் 64 கலைகளாம் . 

( ஸ்ரீவிஷ் பாகவதத்தில் 10 வது ஸ்கந்தத்தில் பூர்வ 
பாகத்தில் 45 வது அத்தியாயத்தில் 

36 வது சுலோக 
வியா பய பாநத்தில் ஸ்ரீதரீயத்திலும் , சுக்கிர நீதியில் 4வது 
அத்தியாயத்திலும் , வேறு விதமாகவும் கூறப்பட்டிருக் 


1 


மை 


கின்றன . ) 


சுய வதுஜூதYT வாணி . 

(ெெபாவாமச) 
எஅ . சூள வரவெதாஜாவ . 


ஸ்ரீதவ நியள 


396 


யாயெ நஹீ கவண்யா. விவாலாண 

ஜூஷிதா | 
தஜாவிளக ) த . வ OUTT 

VJாவாராக ! 
சுயதொய பாதவாது . கராலா . வலவலா ந O | 
உ V ணாலா தயா வாகோாலா லாமடி | 
ஒஷயீவ்ரிதா வாகு உயா நா . வாஜா| 
சிஜா நாமா நா வதண்பூால் அவ J ஷா 23.70 

வதஜாஙா 
ஸவ வாயோ? ஜாடி –நெவீ . 

மாண . ஜெ | 

(புஹவணா) 
பஞ்சபூதஸ்வரூபங்கள் . 

( சைவாகமம் ) 
78 . அவைகளில் முதலில் பிருதிவீதேவதாஸ்வரூபம் . 

வெளுப்பு நிறமுடையவளும் , திவ் வியாபரணங்களை 
அணிந்திருப்பவளும் , 4 கைகளையுடையவளும் , 

அழகான 
சாந்தமான சரீரத்தையுடையவளும் , ஸூரியனைப்போன்ற 
ஆடையையணிந்திருப்பவளுமான பூமிதேவியை தியாகம் 
செய்ய வேண்டும் . 


வலது பக்கத்திலிருக்கின்ற கீழ்க்கை மேல்கை இவை 
களில் முறையே ரத்நபாத்திரம் - ஸஸ்யபாத்திரம் ( பயிர் 
நிறைந்த அல்லது தானியம் நிறைந்த பாத்திரம் ) இவைகளை 
தரிப்பவளும் , இடது பக்கம் கைகளில் பத்மம் - ஓஷதிகள் 
நிறைந்த பாத்திரம் இவைகளை வஹிப்பவளும் , அழகான 
முகபத்மத்தையுடையவளும் , 4 திக்கஜங்களின் முதுகின் 


397 


பூவந்தவதியா 
மீது வீற்றிருப்பவளும் , 4 கைகளுடையவளும் , ஸகலவீத 
பயிர்களுக்குமிருப்பிடமான வளும் , 

ப் பு 
நிறமுடையவளுமான பூமிதேவியை சரணமாக பஜிக் 
கின்றேன் . (வெளுப்பு நிறம் . ) 


மான 


வெளு 


எக . 


கமாவெவதாலாவடி . 
சூடி-தஸ்.காலா ஹொகலஜீவ நீ : லூ : | 
சாயயணஸயகா8 லவ y @ .காரபெலாலிதா: !! 
pr வயாரிணீ 8 ஜுஜஅய விராஜிதா | 
உயா நா வாயாகபௗ ஷா கோவாஹ நா 8 || 2 !! 


தாஜூஷிதவாமீரவவிதயொ | 

( ஹவணபாம் ) 


79. அப்தேவதைகளின் ஸ்வரூபம் . 


யான 


கண்ணாடியைப் போன்று காந்தியையுடையவர்களும் , 
உலகங்களை ( ஜீவராசிகளை ) ஜீவித்திருக்கும்படி செய்கின்ற 
வர்களும் , மங்களகரமான குணமுடையவர்களும் , இனிமை 

குணமுடையவர்களும் , ஸகல ஆபரணங்களுடன் 
சோபிப்பவர்களும் , ஸ்திரீ ரூபத்தை தரித்திருப்பவர்களும் , 
வெண்மையான நிறமுடையவர்களும் , 2 கைகளுட 
னிருப்பவர்களும் , பாசம் , கலசங்களை தரித்திருப்பவர்களும் 
எப்ெ 

இதம் மகரவாஹநத்தின் மீது வீற்றிருப்பவர்களும் , 

அங்கங்களிலும் முத்துக்களையணிந்திருப்பவர் 
களுமான அப்தேலதைகளை , ஸந்தோஷமாக தியாகம் 
செய்யவேண்டும் . (வெளுப்பு நிறம் ) 

அய. சுய தெஜொஷெவதாவடி 


ஸகல 


சுழி . வவணவணபாஐ . வஜாவிஷ நாயே ! 


பர் தவ நியள 


398 


வொரல்லவஹ . ஓலாஹாவெவவிதம் 
UTSTATHT வரூஹ யாயெவிலாவ o 1 

( கநகவணம்) 
80. தேஜோதேவதா ஸ்வரூபம் . 
ஸுவர்ணம்போன்ற நிறபுடைய சரீரத்தையுடைய 
வரும் , 7 தீச்சுடர்களை யுடையவரும் , ரோகம் அல்லது 
குற்றம் அற்றவரும் , ஆட்டு வாஹநத்தில் வீற்றிருப்பவரும் , 
7 கைகளையுடையவரும் , ஸ்வாஹாதேவியுடனிருப்பவரும் , 
சக்தி முதலிய ஆயுதங்களுடன் கூடிய கைகளையுடையவரு 
மான அக்நிதேவனை த்யாநம் செய்கின்றேன் . ( தங்கநிறம் ) 


அக . 

கய வாயவெதாலாவடி 
யாவச ஹரிணவார 30 விஜுஜ. யூஜயாரிண o | 
வாஷா நகா யவண வாயஹ. ஒஜெ 1 

( 

K.வண_8 ) 
81. வாயுதேவதா ஸ்வரூபம் . 


ஓடிக்கொண்டிருக்கின்ற மானின் மீது வீற்றிருப் 
பவரும் , 2 கைகளுடையவரும் , துவஜத்தை தரிப்பவரும் , 
வாதஹஸ்தத்தையுடையவரும் , புகை நிறமாக இருப்பவரு 

வாயு தேவதையை நான் ஸேவிக்கின்றேன் . 
( புகை நிறம் . ) 


மான 


அஉ . 


சும் சூகாபாவெதாலூாவடி. 


யாயா ம நா நீ நீயாவாயா விஷு | 
வராக- 2 ஜ . வலவாலூணஷிதடி 

( நீவண -8 ) 


399 


ஸ்ரீஆ மதவறிப் 


கூகக் 


82. ஆகாசதேவதாஸ்வரூபம் . 


நீலநிறமுடையதும் , நீலவஸ்திரத்தை தரிப்பதும் , 
எங்கும் நிறைந்திருப்பதும் , சந்திரன் ஸுரியன்களைக் 
கைகளிலுடையதும் , 2 கைகளையுடையதும் , 
ஆபரணங்களையுமணிந்திருப்பதுமான ஆகாசதேவதையை 
தியாகம் செய்கின்றேன் . ( நீலநிறம் . ) 


ஸகல 


. 


கய உபவிகலாவடி 
(நாஹவாலாக ) 

ததாஉள வவசிகலாவடி. 
வவா மஜமதா வாவா ரகவணா ஹி 

விகா வெச 

( கவணா) 
பத்து திக்குகளின் ஸ்வரூபம் : 

( திருசிம் ஹபிராஸாதத்தில் ) 
83 . அவைகளில் முதலில் பூர்வதிக்கு ஸ்வரூபம் . 

கிழக்கு திக்கின் தேவதையானவள் , கஜவாஹநத்தின் 
மீது வீற்றிருப்பவளும் , பால்யப்பருவமுடையவளும் , சிவப்பு 
நிறமுடையவளுமாவாள் . (சிவப்புநிறம் .) 


3 


அச . கய சூழெயகாவடி . 
காாமா வரஹசுகாயா வாஷா வவ 

* .க்ஷிணா ) 

( வடிவணா) 
84 , ஆக்நேயதிக்கு ஸ்வருபம் , 
அக்கிரதிக்கு தேவதையானயள் காரண்டபக்ஷி ( க் 


ஸ்ரீதகூ நியள் 


400 


கோழி ) வாஹத்தின் மீதிருப்பவளும் , பருத்த சரீரமுடைய 
வளுமாவாள் . (பத்ம வர்ணம் ) 


க 9 உ V ணவிகவாவது 


JU ஷா உக்ஷிணா வீதா பாவ 

இ 
(விதவண்பா ) 


85. தக்ஷிணதிக்தேவதா ஸ்வருபம் . 
தக்ஷிண திக்கு தேவதையானவள் , கழுத வாஹநத்தின் 
மீது வீற்றிருப்பவளும் , மஞ்சள் நிறமாக இருப்பவளும் , 
கழுத முகமுடையவளும் , யௌவனப் பருவத்தையடைந் 
திருப்பவளுமாவாள் . ( மஞ்சள் நிறம் ) 

அசு . சுய நி 3 ,ALAPOV வழ . 
உஷமா கரஷவீதா அ தாணீ யாகவரா ! 

( ஹரிவணடா ) 
86 , நைர்ருதிதேவதா ஸ்வருபம் . 
தென்மேற்கு திசையின் தேவதையானவள் ஒட்டகை 
வா ஹத்தின் மீதிருப்பவளும் , கருப்புக்கலந்த மஞ்சள் 
நிறமாக இருப்பவளும் , தருணியின் பருவமுடையவளு 
மாவாள் . ( பச்சை நிறம் ) 

அன . கம வ காவடி 
யவதி : விஹுஜா சுரஷா வா தாமஹிதா 

கூவண்பா 
87 , மேற்கு திக்கு தேவதையின் ஸ்வரூபம் . 
மேற்கு திக்கு தேவதையானவள் யுவதியும் , இரண்டு 


401 


சாக் 


ஸ்ரீவறைதவறிய 
கைகளுடையவளும் , கருப்பு நிறமாக 
குதிரை வாஹநத்திலிருப்பவளுமாவாள் . 


இருப்பவளும் , 
( கருப்பு நிறம் ) 


அஅ . 


கய வாயவ ) காவடி 


சூலகவதிகா நீயா யுவா உந்ததாா | 

( நீனாவணா) 
88. வாயு திக்கு தேவதாஸ்வரூபம் . 


வாயுதிக்கு தேவதையானவள் பக்கத்தில் கணவனை 
யுடையவளும் , நீலநிறமாக இருப்பவளும் , வீல்லை வைத்துக் 
கொண்டு வாசிப்பதிலாவலுள்ளவளுமாவாள் . ( நீலநிறம் . ) 


அக . 19 உதாவிகவாவடி 
சொதா ந நா தயா கா க லா லவதி வொதரா ! 

( தவண yா ) 


89. உத்தர திக்கு தேவதாஸ்வரூபம் . 


வடதிசையின் தேவதையானவள் , வெளுப்பு முகமும் , 
சிவப்பு நிறமான சரீரமும் , கோபமுமுடையவளாவாள் , 
( சிவப்பு நிறம் . ) 


கரி 


TN (TOUT நவிகலாவடி 


கதி .. ! யா வரஷலா கா வவெபாதரா 

ஹவெச 

( தெவண்பா ) 
90. ஈசா நதிக்கு தேவதாஸ்வரூபம் . 
ஈசாநதிக்கு தேவதையானவள் , அ.திவ்ருத்தை ( மிகக் 
கிழவி ) யும் , விருஷபவாஹாத்திலிருப்பவளும் , வெளுப்பு 
நிறமுடையவளுமாவாள் . (வெளுப்பு நிறம் ) 


26 


சா 2 . 


ஸ்ரீதவ நியள் 


402 


கூக . 


கம ஊயூ- விகாவடி 
ஊழா மமநஹிலா ( நீருவண yா ) 


91 . ஊர்த்துவதிக்கு தேவதா ஸ்வரூபம் . 
ஊர்த்துவதிக்கின் தேவதையானவள் ஆகாசத்தைப் 
போலிருப்பவளாவாள் . ( நீலநிறம் . ) 


உை . 


கய கயொழிகலா வழி 


கயலா வரயிவீதவா | ( பொதவணபா ) 


92. அதோதிக்கு தேவதாஸ்வரூபம் . 


அதோ திக்கின் தேவதையானவள் , பூமியை( பூதேவியை ) 
போன்றவளாவாள் . (வெளுப்பு நிறம் ) 


கூக . 


கய கஷ நாமலா வாணி . 

( நாவலிஹவாவாவெ ) 
சு நெதொ வா கிரேவ தக்ஷககொடவகோ | 
ஹோவர வ Y (ு ) விகொஷள குவா நிஹ | 
சுநதக ( மு ) விகள விவௗ ரெதவண பாவா 

மரதள | 
ஆதெக 5 வஹஹாஷ வெணெஜௌ 

20.கரதள | உ | 
வாஸு கிவவாறு க்ஷதி யள கவண கள | 

தெக த வணவ தலவாவிராஜிதள | 
தக்ஷக ஹோவஜா ெெவா ஜாதாவ வாஹரதள | 
வீதவணள விெெண : வதுாத்துஜொ 

தாமகள் ( சா 


சாக 


403 . 

ஸ்ரீமஹதவ நியில் 
வடிககொடகள உள நீவுவணாவா 

ஹதள | 
வணாதி தகள ஜெயள விவரதாவிதி தவத : | 

93. அஷ்ட நாக ஸ்வரூபங்கள் . 

( திருசிம்மபிராஸாதத்தில் ) 
அநந்தன் 1 , வாஸுகி 2 , தக்ஷகன் 3 , கார்கோடகன் 4 , 
பத்மன் 5 , 

மஹாபத்மன் 6 , சங்கன் 7 , குலிகன் 8 , 
இவர்கள் அஷ்டநாகர்களாம் . 


இவர்களின் குலங்களாவன : 

அநந்தன் 

குலிகன் 
இவ்விருவரும் பிராம்ஹண 

ஜாதியாம் . 

வெளுப்பு 
நிறமுடையவர்களென்று கூறப்பட்டிருக்கிறது . இவர்களில் 
ஒவ்வொருவரும் 1008 ஆயிரத்தெட்டு படங்களுடையவர்க 
ளாவார்கள் . 


வாஸுகி, சங்கபாலன் இவ்விருவரும் க்ஷத்திரிய ஜாதி . 
சிவப்பு நிறமானவர்கள் . ஒவ்வொருவரும் 700 எழுநூறு 
படங்களுடையவர்களாவார்கள் . 

தக்ஷகன் மஹாபத்மன் , இவ்விருவரும் வைசிய ஜாதி , 
று கூறப்பட்டிருக்கின்றது . மஞ்சள் நிறமானவர்கள் . 
500 ஐந்நூறு தலைகளுடையவர்களாவார்கள் . 


என் 


பத்மன் , கார்கோடகன் இவ்விருவரும் சூத்திர ஜாதி 
யாவார்கள் . நீலநிறமானவர்கள் . என்று கூறப்பட்டிருக் 
கின்றது . 300 முந்நூறு படங்களையுடையவர்கள் , இந்த 
உண்மையை அறிந்துகொள்ளவேண்டும் . 


கூச . 


கூம் கஷழஜலா வாணி . 

( வெ சூமெயவராணெ ) 
ஹாதத: ஸ்ரீகாநராவதொ மஜ | 


சாச 


ஸ்ரீதவ நியள 


404 


வதொவரஹலா28 ஷடடித வடி. தவாது 
வயாக ந. மஜாவெண சொஷா விதாரிண : wJ தா : | 

சூஜெயவராண நாசா நி 
வனாவதவரீகொ வா . ந 3 கஜொஜு ந 8 | 
வத: வாவ - லௗ 83 ஸு . கொஷ ஐ 18 1 


91 

அஷ்ட திக்கஜஸ்வரூபங்கள் 
பயூகத்திலும் ஆக்தேய புராணத்திலும் ) 


பெருமைவாய்ந்த ஐராவதமென்ற கஜமானது , 
வெளுப்பு நிறமும் 4 தந்தங்களுமுடையதாம் . 


புஷ்பதந்தமானது பருத்துப் பச்சை நிறமும் , 6 தந்தங் 
களும் , புஷ்பங்களுடன் கூடிய தந்தங்களையுடையது மாகும் . 


மற்ற திக்கஜங்கள் யாவும் ஸாதாரணமான கஜங்களைப் 
போன்றவைகளேயாம் . 

கூ நப்பட்டிருக்கிறது . 


என்று 


ஆக்நேய புராணத்தில் திக்கஜங்களின் பெயர்கள் 


-- 


ஐராவதம் ) , புண்டரீகம் 2 , வாமநம் 3 , குமுதம் 4 , 
அஞ்ஜநம் 5 , புஷ்பதந்தம் 6 , ஸார்வபௌமம் 7 , 
ஸுப்ரதீகம் 8 இவைகள் அஷ்ட நாகங்களாம் . 


கூரு . 


சும சுஷ ஜவதீ நா நானா நி . 

( சூமெயவராணெ ) 


கரிணொலும் கவிவா வி.மஹா வ er க yara | 
தாவணீ ஸுதீ லாஉஐ நா வாஐ.நாவதீ | 
95. அஷ்ட திக்கஜ பத்திகளின் பெயர்கள் 

( ஆக்நேய புராணத்தில் ) 


405 

ஸ்ரீஸரஹதவ நியி 
அஷ்டதிக்கஜங்களின் பிடிகளின் 

பெயர்கள் , 
முறையே , அப்பிரமு 1 , கபிலை 2 , பிங்களை 3 , அநுபமை 4 , 
தாமிரபர்ணீ 5 , ஸுதந்தீ 6 , அஞ்ஜனை 7 , அஞ்ஜநாவதீ 8 
என்பவைகளாம். 


கூசா 


கய கஷகானா நா யாநம் 

ததாஉள உ . யா நடி . 
( லடஜாரீயெ ) 


202 ஸ ஹஹநெத து வீதவண_ . 

வதாலு , ஜ . | 
கலய உக்ஷிணெ மேஜெ வா வாஹவகெ || க ! 
கஜி உக்ஷிணெ ஹலெ ஹக து 

தயெ தரொ ! 
ப -ககளஸுஹாணிக வராலாணஹூஷித || 2 | 
க 0200 . யஜ வ உயா நா அவ தெஜ | 
வெராவதமஜரா பகாத ந era ) ஹ im ! 

( ஹெவேண -8) 


அஷ்ட திக் பாலகர்களின் த்யா நம் . 
96. அவைகளுள் முதலில் இந்திர த்யாநம் . 

( பட்ட பாஸ்கரீயத்தில் ) 


ஆயிரம் கண்களையுடையவனும் , மஞ்சள் நிறமுள்ள 
வலும் , 4 கைகளையுடையவனும் , வலது கையில் அபயமும் 
இடது கையில் வரதமும் , வலது கையில் வஜ்ஜிராயுதமும் 
இடது கையில் அங்குசமும் தரிப்பவனும் , ரத்திருங்கள் , 
கௌஸ்தபம் , மாணிக்கம் இவைகளாலான ஆபரணங்களை 
யணிந்திருப்பவனும் , குண்டலம், யஜ்ஞோபவீதம் இவை 


சாசு 


ஸ்ரீதவ 

நியள 


406 


களையணிந்திருப்டவனும் , திவ்விய தேஜஸ்ஸுடன் விளங்கு 
கின் றவனும் , ஐராவதமெனப்படும் யானையின் மீது 
வீற்றிருப்பவனும் , சசீதேவியின் கணவனுமான இந்திரனை 
நான் நமஸ்கரிக்கின்றேன் . ( மஞ்சள் நிறம் ) 


கூள . 


சுய கழி யா நடி 
( மாவடியெவவஹோமெ ) 


லெஜஹ YFWJD; வலவஜிலொ பரீஷ • 3 | 
தி வாச ஆஸளுவடி ந : வாஸ B3 BU த : | 
சாஹா த க்ஷிணெ வாறெட வெவீ , வானெ 

ஓயா தயா | 
விற ச உ V ண ஹவு பாகினை ) Mao 

ஹ பவழ | 2 | 


தொeo வ ஜ.நா வாசெ வரதவாது வயாரயது | 
ஷொர . ஜடாவலா வொர்ாக )வண 

கஹெரா ( ங ! 


யயே ஐ . ரொஹிதாக்ஷ மஹாவிஷ நாயே | 
சூதாவிவகாவீருவெ , யாயெசு ஹுதா | 

( கவண -8 ) 


97. அக் நிதேவ த்யாநம் . 

( ஸிங்காபட்டீயத்தில் பூர்வபாகத்தில் ) 
அக்நிதேவனானவர் , 7 கைகளும் 4 கொம்புகளும் , 
7 நாக்குகளும் , 2 தலைகளும் , கால்களுமுடையவராவார் . 
தெளிந்த முகமுடையவராவார் . ஸுகாஸநத்திலிருப்பவ 
ராவார் . அழகான மந்தஹாஸத்துடன் இருப்பவராவார் . 
அல்லது தீச்சுடருடன்கூடிய புன்சிரிப்புடையவராவார் . 


407 


சான் 


ஸ்ரீ , வழ தவ நியா 


வலது பக்கத்தில் ஸ்வாஹா தேவியையும் , இடது பக்கத்தில் 
ஸ்வதா தேவியையும் வஹிப்பவராவார் . வலது பக்கத்தில் 
உள்ள 4 கைகளில் சக்தியாயுதம் 1 , அந்நம் 2 , ஸ்ருக்கு 3 , 
ஸ்தவம் 4 இவைகளையும் இடது பக்கத்திலுள்ள 3 கைகளில் 
தோமரம் , விசிறி , நெய்பாத்திரம் இவைகளையும் 
வஹிப்பவராவார் . 

ஆட்டுக்கடாவா ஹநத்திலிருப்பவரும் , ஜடாபந்தத்தை 
தரிப்பவரும் , பயங்கரமான ( சிவப்பு ) நிறமுடையவரும் , 
பருத்த வயிறுடையவரும் , புகையை துவஜமாக உடைய 
வரும் , சிவந்த கண்களையுடையவரும் , 7 ஜ்வாலை (தீச்சுடர் ) 
களையுடையவரும் , குற்றமற்றவரும் அல்லது • வியாதி 
இல்லாதவரும் , தனக்கெதிரில் உட்கார்ந்திருப்பவருமான 
அக்நி தேவரை இவ் விதமாக த்யாநம் செய்ய வேண்டும் . 
(சிவப்பு நிறம் ) 

கூய யயோ நடி 
(ெெபவா ம ெநரஹவாலான) 


கூக , 


. 


காாயஹிஷா ) காலையா ? வ 
mr2வண . வா சுர.தாரத ஆணer? ) ஹடி ! 
உயான யொ 202 யரா யஜொ ஹிஷவாஹ ந : | 
T + ( UT Ta )வனொ ஹி ஜொகா நா லலக வனா 

ஆ | 
( 

பரவேண -3 ) 
98 .. யம த்யாநம் . 
( சைவாகமத்திலும் ந்ருஸிம் » பிரஸாதத்திலும் ) 


நீலநிறமாக 


பயங்கரமான மஹிஷ வாஹரத்தின் மீது வீற்றிருப்ப 
வனும் , காலதண்டத்தை தரிப்பவனும், 
இருப்பவனும் , காலபாசத்தை கையில் வைத்துக்கொண்டு 
இருப்பவனுமான யமனை வணங்குகின்றேன் . 


சாஅ 


ஸ்ரீதவ நியள 


408 


யமனானவர் இளை என்பவளின் கணவரும் , தண்டத்தை 
தரிப்பவரும் , மகிஷவாஹநத்திலிருப்பவரும் , சிவப்பு 
( நீல ) நிறமானவரும் , ஜனங்களுக்கு அவரவர்களின் கர்மாக் 
களுக்குத்தக்க பலன்களை கொடுப்பவருமாவார் . ( நீலநிறம் ) 


கை . 


கய நி3- தி யா நடி 

( eur " வெஷாநவ )ெ 
வலுவ . யாரொ நீ : நிதி நாவாஹ நஃ | 
ஊ -கெபொ விரிவாக்ஷ : கராறும் காலுகாவியம் ! 

( நீறுவண -8 ) 
99. நிருருதி த்யாநம் . 

(மயூகத்தில் தாதகண்டத்தில் ) 
நிருருதியானவன் , கத்தி , கேடயங்களை தரிப்பவனும் , 
நீலநிறமானவனும் , மனிதவாஹநத்திலிருப்பவனும் , ஊர்த்வ 
முகமான ரோமங்களையுடையவனும் , விகாரமான கண்களை 
யுடையவனும் , பயங்கரமாக இருப்பவனும் , காளிகை 
என்பவளின் கணவனுமாவான் . ( நீலநிறம் ) 

கயவாணயா நடி 

(யேவெ மடவாவரீயெ ) 
நாறவாயரொ ரகஷண வழ நீவியம் | 
வாணொலவதில் ஓண பவணெயா 8 காவாஹ நஃ H 

( ஓண வண -3 ) 
100 . 

வருண த்யாநம் . 
( மயூகத்தில் பட்டபால்காயத்தில் ) 


வருணனானவர் , நாகபாசத்தை தரிப்பவரும் , சிவப்பு 
நிறமான ஆபரணங்களையணிந்திருப்பவரும் , பத்மி நீ 


4091 


ஸ்ரீஸ், ஹதவநியிர 


சாக 


ளக . 


என்பவளின் பிரியனாக இருப்பவரும் , ஜலங்களுக்கு 
அரசனாக இருப்பவரும் , தங்க நிறமாக இருப்பவரும் , 
மகரத்தை வாஹநமாக உடையவருமாவார் . (ஸுவர்ண 
வர்ணம் ) 

கய வாயயா- நடி . 

(யேவெ வடமாஜரீயெ ) 
ஞாணவஙஹி. ஜமதொ வாய 8 கரஷரமால் | 
ஹெ a202 யூ ஜ 8 28 வண -தொ ஜொஹிஷய: | 

( பாவைண -3 ) 
101. வாயு த்யாநம் . 

( மயூகத்தில் பட்டபாஸ்கரீயம் ) 
ஜகத்திலுள்ள ஜீவராசிகளின் 

பிராணபந்துவான 
( பிராணாதிதேவதையான ) வாயுவானவர் மானை வாஹநமாக 
உடையவரும் , ஸுவர்ணதண்டத்தை துவஜமாக உடைய 
வரும் , நீல நிறமாக இருப்பவரும் , மோஹிநீ என்பவளின் 
கணவனுமாவார் . ( நீல நிறம் ) 

சுய வொயாநடி. 

(யேவெ மடஜாஜயெ ) 
கரா 298 குதவாணி குவொ : வி.தி ணீவியம் | 
நியீராத பண - வண -8 ய நஜா ரவிவவாது 

ஆஹு : 1 

( ஓண வண 8 ) 
102. குபேர த்யாநம் 

( மயூகத்தில் பட்டபாஸ்கரீயம் ) 
குபேரனானவர் குதிரையின் மீது வீற்றிருப்பவரும் , 


ா .. 


சாம் 


ஸ்ரீ தவ நியள 


410 


குந்தம் என்னும் ஆயுதத்தை கையில் தரிப்பவனும் , 
சித்திரிணி என்பவளின் 

கணவனாக 

இருப்பவனும் நிதி 
களுக்கு அதிபதியாக இருப்பவரும் , ஸுவர்ணநிறமாக 
இருப்பவரும் , தாதன் ( செல்வத்தை கொடுப்பவன் ) என்ற 
பெயருடையவரும் , சிறந்த அழகுடையவனும் , செல்வம் 
படைத்தவருமாவார் . ( குபேரன் ஊனமுள்ள 
கண்ணுடையவன் ) ( ஸ்வர்ண வர்ணம் ) 


- 


பாங . 


சுய 


மாபாநயா நடி 
( வெ சா நல )ெ 


பாகலாகாரொ மரீபெயா வரஷவாஹந 
வராலுபாக்ஷஸுதரச வாயெலா : || 

( நெதவணம்) 
1013 . 

ஈசாந த்யாநம் 

( மயூகத்தில் தாநகண்டம் ) 
ஈசாக்குக்கு அதிதேவதையான பாமக வரம் 
சுத்தமான ஸ்படிகத்தைப்போன்ற நிறமுடையவரும் , 
கௌரீ தேவியின் பதியான வரும் , விருஷபத்தை வா ஹா 
பாகக்கொண்டவரும் , கைகளில் வரதம் , அபயம் , சூலம் , 
ஜபமாலை இவைகளை தரிப்பவருமாவார் . (வெளுப்பு நிறம் ) 


சாய கஷவலைநா யா நடி 

(ெெபாவா ) 
( வண காாணா , செ ) 


ச 


ததாகள யுவவஸ T வடி 
கக்ஷாவாய .70 வயறுதொஇயலுஜாதா 
யுவா யவாய யாலெ வி.தயாதி ஸா ா | 

( வீதவன் ) 


411 


ஸ்ரீ ஹதவ நியா 


சகக 


அஷ்டவஸுக்களின் த்யாநம் . 
( சைவாகமத்தில் , வர்ணம் காரணாகமத்தில் ) 


104. அவைகளில் முதலில் துருவ வஸு ஸ்வரூபம் , 


ஜபமாலையை தரிப்பவரும் , யஜ்ஞோபவீதத்தினாலே 
பிரகாசமான மார்பையுடையவருமான துருவன் என்று 
பெயருடைய வஸுவை , அழிவற்ற புகழை அடையும் 
பொருட்டு எப்பொழுதும் ஸந்தோஷமாக த்யாநம் செய் 
சின்றேன் . ( மஞ்சள் நிறம் ) 


கய கலாவலூஸாவடி 


ஸகஸுவாதுக்கா வாவரவாவாயா 

வி . | 
கமிஷணா தயோ ஆண eெ z ங டி | 

( ரவண_8 ) 


105. அத்வரவஸு ஸ்வரூபம் . 


ஸ்ருக்கு , ஸ்ருவம் இவைகளை கைகளில் தரிப்பவரும் , 
புலித்தோலாடையை அணிந்திருப்பவரும் , சுத்தமாக இருப் 
பவரும் , அக்நிக்குத் தொண்டு செய்பவருமான அத்வர 
வஸுவை தினந்தோறும் வணங்குகின்றேன் . ( நீலநிறம் ) 


எசு. 


சுய லொவேஸாவடி 


ஜபா நதஜ நக22 J தஷாலிவக்ஷஷ | 
ஈதலிஹாஸ நமத வெலா 8 . ஹ J விலாவய ! 

( விதவண -38 ) 


106 ஸோம வஸு த்யாநம் . 


உலகத்திற்கு ஆதந்தத்தையளிப்பவரும் , அமுதத்தைப் 


ஸ்ரீதவ 

நியள 


412 


எ . 


பெருக்கும் கண்களையுடையவரும் , ரத்நஸிம்ஹாஸநத்தில் 
வீற்றிருப்பவருமான ஸோமவ ஸுவை ஹிருதயத்தில் 
த்யாகம் செய்கின்றேன் . ( வெளுப்பு நிறம் ) 

கய கவவலலாவடி 
வவவாவவி .நாரி லாரா ஹெவேதா ) 
சூவ : லவா லது ஆக வாஹகல.மதா8 1 

( பெதவண பு 8 ) 
107. அப்பு வஸு ஸ்வரூபம் . ... . 

பாபங்களையும் நாசம் செய்கின்றவைகளும் , 
ஸமுத்திர ஸம்பந்தமுடையவைகளும் , ஸுவர்ணம் 
நிறைந்த வகளும் , மத்ஸ்யவா ஹநத்திலிருப்பனவகளுமான 
அப்பன் ( அப்புவஸ்வானவர் ) சுபங்களையளிப்பவை 
B 3 இருக்கட்டும் . ( வெளுப்பு நிறம் 


ச க நிறுவவலோதிவடி . 


UTITV ய aெ வா ஓய! உமிஞொ றொகவாவார் ! 
ஸநெவநிவமெவா 
மவடிகா நவாவஜ: 1 

( ஹாசி.அண -3 ) 


105. அநிலவள் - ஸ்வருபம் . 


உலகத்தை பரிசுத்தமாகச் செய்கின் றவரும், லெகல 
தேவத்தொகுதிகளினாலேயும் வணங்கப்படுகன்ற பாத 
கமலங்களையுடையவருமான அநிலவளவானவர் . எனக்கு 
எப்பொழுதும் மங்களத்தையளிப்பாராக . ( பச்ல நிறம் ) 


கூ . 


கம க நறுவஸு ஸாவடி 


கஜாயிர 30 MPo ஓயாஹாஷெive : த O | 


413 


ஸ்ரீஹ ஹதவ நிய 


கிரீடொறும் யோகம் 
அயா ந 8 நறு. ஜாவயாக, ம , | 

( ஜொஹி.தவண J3 ) 


109. அநலவஸு ஸ்வரூபம் . 


கிரீடத் 


ஆட்டின் மீது வீற்றிருப்பவரும் , ஸகல மங்களங்களையு 
மளிப்பவரும் , ஸ்வாஹா தேவியுடனிருப்பவரும் , 
துடன் விளங்குகின்ற சிரஸ்ஸையுடையவருமான அநல 
வஸுவை நான் த்யாநம் செய்கின்றேன் . (சிவப்பு நிறம் ) 


mo . 

சுய ஆத ஷவஸாவடி 
ரெதவஜயா தெவரு நாலிவகெo ! 
ஆத ஷ வி , தொய ஓய : ஆத ) ஹொ 

நகாரணம் || 

( பொதவண -8) 
110. பிரத்தியூஷவஸு ஸ்வரூபம் 
வெளுப்பு வஸ்திரத்தை தரிப்பவரும் , வெளுப்பு 
சந்தணத்தை உடம்பில் பூசிக்கொண்டிருப்பவரும் , 
இடையூறுகளை வேறோடு களைந்தெறிபவருமான பிரத்தியூஷ 
வஸுவை அடிக்கடி த்யாநம் செய்கின்றேன் . (வெளுப்பு 
நிறம் ) 

சுய ஆவாஸவஸுவாவடி 


ககக 


ஆலாவண - வவஷ வலால லூவயான ) ஹ o 1 
கக்ஷ தொஜகா வாவாஜி நவிராஜி.தடி || 

( ரெ.தவண_8 ) 


111. பிரபாஸவஸுஸ்வரூபம் . 


ஒளி நிறைந்த சரீரத்தையுடையவரும் , ஜபமாலையுடன் 


ஸ்ரீதவ நியள 


414 


பிரகாசிக்கின்ற கையையுடையவரும் , புலித்தோலாடையை 
யணிந்து பிரகாசிப்பவருமான 

பிரபாஸவஸுவை நான் 
த்யாநம் செய்கின்றேன் . ( வெளுப்பு நிறம் ) 


கஷவஸு நாவணக்ஷைணா ரி --- 

( காரணா ம ) 
வ : வீதொயா : UTT28 விதஜாஜெ TZ நிலொ 


ஹரிசா 


சூவஹிதா உதி வொகா ஹநஜா ஜொஹித : 


J த || கா 


ஆத ஷ : நெதலாவ அசு உவாஸ : 

ரெதவண கஃ 
ஆவாளுவ நாலுௗe ) வாகாழுகிவாணய : 1 2 1 


* 


வரா நஷா விஜுஜா: கத - வா வஸவஜயா I 
அஷ்டவஸுக்களின் வர்ண லக்ஷணங்கள் . 

( காரணாகமத்தில் ) 
துருவன் மஞ்சள் நிறம் . அத்துவரன் நீலகிறம் . 
ஸோமன் வெளுப்பு நிறம் . அநிலன் பச்சை நிறம் . அப்பு 
வெளுப்பு நிறம் , அநலன் சிவப்பு நிறம் . பிரத்யூஷன் 
வெளுப்பு நிறம் . பிரபாஸன் வெளுப்பு நிறம் என்று 
கூறப்பட்டிருக்கின்றது . 


இந்த வஸுக்களை பிரஸந்தமான முகமும் ஸௌமிய 
மான ஆகாரமும் , வரத சக்திஹஸ்தமும் , பத்மாஸநமும் , 
2 கைகளுமுடையவர்களாகக் கல்பிக்கவேண்டும் . 


கய லவதா ஓரவாணி - 

( பவாறல) 


415 


ஸ்ரீள ஹதகூதியில் 


சகரு 


( வண வாலெ காரணாமாக அ ) 
தஞாள சூவஹா சலாவ 


ககஉ . 


சூவஹொ ருதாசெவவாயா வ vpr 23 ! 
சூலதோச லவரிஷ 3 வதீவ , 

மாஜித: || 
(ஆவண _8 ) 


ஸப்தமருத்துகளின் ஸ்வரூபங்கள் . 

( சைவாகமத்தில் ) 
( வர்ணம் , பாத்மத்திலும் காரணாகமத்திலும் ) 
112 அவைகளில் முதலில் ஆவஹமருத் ஸ்வரூபம் . 

சுற்றிலும் ஸஞ்சரிப்பதும் , மிகத்தீவ்ரமான கருடனைப் 
போன்ற ஸ்திதியையுடையதும் வாயுக்களில் சிறந்ததுமான 
ஆவஹவாயுவானது எனக்கு எப்பொழுதும் ஸுகத்தைக் 
கொடுக்கட்டும் . ( புகை நிறம் ) 


ககங . 


2ு 2 


கய விவஹசலாவடி 
ஜமதா மஜுநகுவது விவரீதவரயாவமெ | 
நெலயே) மதொ வாயு 8 விவஹொ திஷா 

| 

( ஈதவண -8 ) 
113. விவஹ ஸ்வரூபம் . 
விபரீதமாக மிகவும் வேகமாகச் செல்லுவதனாலே 
உலகத்திற்குக் கேடு விளைவிப்பதும் , ஆகாசமத்தியிலிருப்பது 
மான விவஹன் என்ற வாயுவானது எனக்கு ஐசுவரியத்தை 
யளிக்குமாக . ( சிவப்பு நிறம் ) 

கய உஅஹாசவா வழி 
உவெறுயது வயொராது மிரீயது தா 


ககசி . 


ஸ்ரீதகூநியௗ 


416 


ஜமதீ ) க்ஷெ வயஷித ஹ a லெவதே யோ 1 

( வீதவண -3 ) 


114. உத்வஹ மருத் ஸ்வரூபம் . 


ஸமுத்திரத்தை கரைபுரண்டு செல்லும்படி செய்து 
கொண்டும் , மலைகளையும் , மரங்களையும் வேருடன் பிடிங்கி 
எறிந்து கொண்டும் , உலகத்தைக் கலக்கிக்கொண்டுமிருக் 
கின் 

ற உத்வவனை நான் எப்பொழுதும் ஸேவிக்கின்றேன் . 
( மஞ்சள் நிறம் ) 


ககரு 


கய ஸவஹசாவடி 


ஐ 02 T1 23.நக: மலயாரீ ப ெநஜந: | 
ஸ்ரீதாராகணவாஹ வஹுவாஜு 2ெ 1 

( 2வண_8 ) 


115. ஸம்வஹ் மருத் ஸ்வரூபம் . 
உலகத்திற்கு ஆநந்தத்தையுண்டுபண்ணுகின்றதும் , 
வாஸனையை தரிப்பதும் , மெள்ள மெள்ள சந்திர 
கிரணத்துகள்களைத்தாங்கிச் செல்லுகின்றதுமான ஸம்வஹ 
வாயுவானது எனக்கு ஸுகத்தைக்கொடுக்கட்டும் . (பச்சை 
நிறம் ) 


ககசர் . 


19 நிவஹுகலாவடி 
வூவமதிஜிய - தவூவஜாயி தவவ தடி | 
நிவஹ . வவநெனஷ, பயிரலா ஆணere) டி 1 

( பெ.தவண -3 ) 
116. நிவஹ மருத் ஸ்வரூபம் . 
மிகக்கடுமையான வேகத்தினாலே அசைத்து 


417 


ஸ்ரீவ ஹதவநிய 


(பிடிங்கி எறியப்பட்டு ) ஓடும்படி செய்யப்பட்ட மலைகளை 
யுடையதும் , வாயுக்களில் சிறந்ததுமான நிவஹன் என்ற 
வாயுவை நான் சிரத்தால் வணங்குகின்றேன் . (வெளுப்பு 
நிறம் ) 

HD , ந வஹசலவழ . 


ககள் . 


வாதிகமெ யாவது மா 2 பது . ஜமதய ) ! 
தோ வவஹ மித மானயெ Z நுவமொழிய 

( கஸி தவண -3) 


117. அநுவஹ மருத் ஸ்வரூபம் . 
பிரதிகூலமாக ( எதிர்த்து ) ஓடுகின்றதும் , மூன்று உலகங் 
களையும் சுழலச் செய்கின்றதும் வாயுக்களுள் அதிகமாக 
வஹிக்கும் தன்மை வாய்ந்ததுமான அநுவஹன் என்ற 
வாயுவை தினந்தோறும் வணங்குகின்றேன் . ( கருப்பு நிறம் ) 


ககஅ . கய வவஹ VT வடி. 
வாணாவா நாளாவெண ஜதீ வாவ ) 

ஜீவயது | 
லெவதால் ரணி நிவெெஹசவவஹ 

பாஜக: | 
(காணவண -3 ) 


118. வ்யவஹ மருத் ஸ்வரூபம் 


பிராணன் , அபா நன் முதலிய ரூபத்துடன் உலகத்தை 
வியாபித்துக்கொண்டு ( ஜீவராசிகளை ) ஜீவித்திருக்கும்படி 
27 செய்துகொண்டிருக்கின்ற வ்யவஹன் என்ற வாயுவானது 
பிராணிகளின் தொகுதிகளினாலே ஸேவிக்கப்படட்டும் , 
(சிவப்பு நிறம் ) 


சகஅ 


ஸ்ரீதகூ நியள் 


418 


கககூ. 


கய தா நாகர நி . 

(ெெபவாமெச) 
சூவஹொ விவஹரவாவவஹஜவஹஜயா | 
நிவஹொநவ.ஹரொவ வவஹாதி நாவி 8 || 
ெெவெத 2ுத : வெசாகா : லவவ 

வலெ ந : | 
வளதெலா ) வணா : வாஜெ , காரணாமாக வ --- 
தொ கயா வீத : Ure : பொ.தாஸிதொ 

2 ண : | 
வணெ oru eுதாகேஸவா நானாவவ-8|| 


19. ஸப்த மருத்துக்களின் பெயர்கள் 

( சைவாகமத்தில் ) 
இந்த 7 வாயுக்களும் , 

ஆவஹன் 1 , விவஹன் 2 
உத்வஹன் 3 , ஸவஹன் 4 , நிவஹன் 5 , அநுவஹன் 6 , 
வியவஹன் ? என்ற பெயர்களுடையவைகளாம் . 

இந்த 
7 வாயுக்களில் ஒவ்வொன்றும் 7,7 பேதமுடையவைகளாம் . 
( எனவே வாயுக்கள் 7x7 = 49 விதமானவைகளாம் . ) 
இவைாளின் 

நிறங்கள் பாத்ம புராணத்திலும் 
காரணாகமத்திலும் கூறப்பட்டிருக்கின்றன : 
புகை நிறம் 1 , 

சிவப்பு நிறம் 2. மஞ்சள் நிறம் 3, 
நீலநிறம் 4 , வெளுப்பு நிறம் 5 , கருப்பு நிறம் 6 , சிவப்பு 
நிறம் 7 , இவைகள் முறையே 7 விதவாயுக்களின் 
நிறங்களாம் . 


கஉய . 


கய கொ நவனா நாஹார நி . 

( காரணாமம்) 


419 


ஸ்ரீவ ஐதவ நிபி 
வாண : க, கவா நம் உ , வாந ங , உமா நம் ச , var 
ந 3 ரு , நாம : சு , சுரகா : எ , க2-8 அ , நெவ 2 த கூ , 
ய நஜய : ய , வ வஹ 8 கக , விவஹ : க 2 , JU ஹு : கங , 
ஸவஹ கச , வரிவஹஃ கரு , உவஹ கசா , குவஹம் 
கஎ , 100.58 கஅ , கா @ : ககூ , வாவம் உய , பாஸ : 
உக + Gm3 22 , சு நறு : உங , வரதிலு : உச , க2- p : 
உரு , காக : உசு , பாஸி : உஎ , ரொத 3 2 அ , +8 உகூ , 
கரஷ : நய , ஜித 3 ஙக , கஜித : ங 2 , ஐ.சாவொக : 
நங , க.து 8 நச , விலம் ஙரு , விஐ : நசு , வி . நஎ , 
வலளக ) : ஙஅ , காக ) : ஙகூ , எத: சமி , ஹ : சக , 
கவ ந : ச 2 , 20 

ஆக : சங , ஹீ 2 : சச , கவி : சரு , ல . 
வத - க : சசு , ஜல : சஎ , சுதிஜய 8 சஅ , தத : சகூ . 
(உதி ) . 

120. 49 வாயுக்களின் பெயர்கள் . 

( காரணாகமத்தில் ) 
பிராணன் 1 , அபாநன் 2 , வியா நன் 3 , உதாநன் 4 , 
ஸமாநன் 5 , நாகன் 6 , கிருகரன் 7 , கூர்மன் 8 , தேவ 
தத்தன் 9 , தநஞ்ஜயன் 10 , பிரவஹன் 11 , விவஹன் 12 , 
சம்பு 13 , ஸம்வஹன் 14 , பரிவஹன் 15 , உத்வஹன் 16 , 
ஆவஹன் 17 , சங்கு 18 , 

காலன் 19 . பிராவஹன் 20 , 
சாஸன் 21, அநிலன் 22 , அநலன் 23 பிரதிபன் 24 , 
குமுதன் 25 , காந்தன் 26 , சிபி 27 , சுவேதன் 28 , ரக்தன் 29 , 
கிருஷ்ணன் 30 , ஜிதன் 31 , அஜிதன் 32 , ஜஞ்சா துயோ தன் 
33 , க்ரது 34 , ஸித்தன் 35 , 

பிங்கன் 36 , 
ஸெளமியன் 39 , காமியன் 39 , மாருதன் 40 , ஹநு 41 , 
கம்பகன் 42 , மண்டூகன் 43 , பீமன் 44 , கபி 45 , ஸம் 
வர்த்தகன் 48 , ஐடன் 47 , அதிஐடன் 48 , ஸந்ததன் 49 
இவைகள் 49 வாயுக்களின் பெயர்களாம் , 


. 


சசி 37 , 


ஸ்ரீதவநியன 


420 


சும வாதெஷா ஓலவாணி . 

(யேவெ ) 


ஜாதா : வருஹூத ) 8ுத : 

ஸுய- வது ஸ 8 | 
கிரீடஹாகெய கடகாவிஹூஷிதா : || 


வழிவயோா நித பகவாவராலுயா | 
எதெஷா வண பவாணி வா நா 

தா யயா 12 || 


அலங் 


இவர்களின் ஸ்வரூபங்கள் 

( மயூகத்தில் ) 
இந்திரனுடைய பிராதாக்களான மருத்துக்கள் 
ஸு யேனைப் போன்ற ஒளியுடையவர்களும் , கிரீடம் , 
ஹரம் , கேயூரம் , கடகம் முதலியவைகளாலே 
கரிக்கப்பட்டவர்களும் , கத்தி , கேடயங்களை தரிப்பவர் 
களும் , எப்பொழுதும் , இந்திரனுக்குத் துணையாக இருப்ப 
வர்களுமாவார்கள் . இவர்களின் வர்ணங்களும் ரூபங்களும் 
முக்கியமான மருத்துக்களுக்குக் கூறப்பட்டதேயாம் . 
சும 9 நாள் விழஷா ஷெவா.நா ஸாவடி 

( வடலாலரீயெ ) 
விரொ மெவார வலவெ - வி டிக்ஷிணெ வர்ண 

வாணயம் | 
கத வாவாவாணள து பராஸ நயராஜிதா : 1 

வளதெஷா நாகரி 


கஉக . 


சு.தடி-க்ஷொ வுஜூதம் கானகாளை 

யரிலொவ நள ! 


421 


சக 


ஸ்ரீவ மதவநியிட 
வராவாசவள வெதி விஜெவெவா பாரதா8 1 

( தெவண -8 ) 
121. பத்து விச்வேதேவர்களின் ஸ்வரூபம் . 

( பட்டபாஸ்கர்யத்தில் ) 
விச்வேதேவர்களெல்லோரையும் வலதுகையில் அம்பும் , 
இடதுகையில் வில்லும் தரிப்பவர்களாகவும் , வெளுப்பு 
நிறமானவர்களாகவும் கல்பிக்கப்படவேண்டும் . 

இவர் 
களுடைய பெயர்கள் : 


க்ரது 1 , தக்ஷன் 2 வஸு 3 , ஸத்தியன் 4. காலன் 5 , 
காமன் 6 , துரி 7 , லோசநன் 8 , புரூரவன் 9 ஆர் திரவன் 10 
என்ற 10 பெயர்களும் விசுவே தேவர்களின் பெயர்களாகக் 
கூறப்பட்டிருக்கின்றன . (வெளுப்பு நிறம் ) 


கஉஉ . 


கய 8 PT வாணி . 

( நரஸிஹவாலாக ) 

தத ஓவண w8 & மாவடி 
ஒவணொ ?: வ கத - வ ) விஜுஜொ தஜூஷண : | 
உக்ஷெக்ஷாஜிகாவாவாது வவஹாதசா 
ஸொதரீயொவவீதீ வ வாடனாலும் வால ந 8 | 

( வாட்னவண 38 ) 
ஸப்த ஸமுத்திர ஸ்வருபங்கள் . 

( ந்ருஸிம்ஹப்ராலாதத்தில் ) 
122. அவைகளுள் லவண ஸமுத்திர ஸ்வரூபம் . 

லவண ஸமுத்திரதேவதையானது , 2 கைகளுடைய 
தும் , ரத்தாபரணங்களை அணிந்திருப்பதும் , வலதுகையில் 


ஸ்ரீதவநியா 


422 


ஐயமாலையையும் இடதுகையில் பற்பல 

டதுகையில் பற்பல ரத்தங்களால் 
நிரம்பிய பாத்திரத்தையும் தரித்திருப்பதும் , உத்தரீயம் 
உபவீதங்களை சரிப்பதும் , வெண்சிவப்பு நிறமாக 
இருப்பதும் , ஸுதாஸகத்திலிருப்பதுமாகக் கல்பிக்கப்பட 
வேண்டும் . ( வெண் சிவப்பு நிறம் ) 


கஉகூ 


சயை உக்ஷ w ஷாவடி 
2 ரக்ஷகா ( லாரா ) வ மொரு 

வ JITஆவி . 
வாடா ? 02do வஸிலாண . வெ . ம Jி விலூவயெ ! 

( 

மொசூவண -38 ) 
123. இக்ஷ ஸமுத்திர ஸ்வரூபம் . 


கோமூத்திரத்தின் நிறமாக இருப்பதும் , மணியையும் 
தண்டத்தையும் தரித்துக்கொண்டிருப்பதுமான இக்ஷ 
ஸாகா தேவதையை ( ஸமுத்திரம் - ஸமூத்திராபிமானி 
தேவதை . இஸாரம் - கரும்புச்சாறு ) மனதில் த்யாநம் 
செய்கின்றேன் . ( கோமுத்திர நிறம் ) 


கட்ச . 


கய பாால சாவடி 


ரொடி மலகாஸு மொசெ RANJU ஆவி ! 
22. கலிகா . வெவ விஷாண மJA 

லூாவயெ 
( மொபெடிவண_8 ) 


124. ஸுரா ஸமுத்திர ஸ்வரூபம் . 


கண்டகாருவிலிருப்பதும் , கோமேதக ரத்தத்தைப் 
போன்ற நிறமுடையதும், முத்கரத்தையும் ( முத்கரம் 
இரும்பு உலக்கை ) கிண்டியையும் தரித்துக்கொண்டு 


சீஉங் 


423 

ஸ்ரீவ ஆதவதிப் 
இருப்பதுமான ஸுரா ஸமுத்திரத்தை மனதில் தியாநம் 
செய்கின்றேன் . ( கோமேதக நிறம் ) 

[ கண்டம் - யானையின் கபோலம் . காரு - பூமி எனவே 
கண்டகாரு என்பதற்கு யானையின் கபோலத்தைப்போன்ற 
வடிவமுள்ள பூமி என்றும் பொருள் கொள்ளலாம் ) 


கஉரு. 


சுய லவிலாவடி 


வரதொக : கவிஜா ஜெதயம் கஹீரஜொ ஜடாயா : | 
கபொரிதல் வாகு வட) விலுசு விரயம் 1 

( கவினவண 38 ) 


125. ஸர்பிஸ் ஸமுத்திர ஸ்வரூபம் . 


-- 


கஉசு. 


நெய் ஸமுத்திரமானது , கபில நிறமானதும் , கபிலம் 
( மஞ்சள் சிவப்பு ) குளீரத்தில் ( நண்டின் மீது ) இருப்பதும் , 
கசேரு பூரிதமான ( நெய் நிறைந்த ) பாத்திரத்தையும் 
கடத்தையும் தரித்துக்கொண்டிருப்பதும் , வைடூரிய 
ரதத்தையுடையதுமாகும் . ( மஞ்சள் சிவப்பு நிறம் ) 

சுய உயிலாவடி 
உயிலொடி சூ ெெெவ வொய வாரிசாவ: | 
2030 பதிவ வியாண : விலுஜொலள ஜடாயுத : 1 

( " , வண -3 ) 
126. ததி சமுத்திர ஸ்வரூபம் . 
ஆடைத் தயிர்போன்ற ஜலமுடைய இந்த ததி 
ஸமுத்திரமானது , வெளுப்பு நிறமானதம் , மேகங்களுக்கு 
பிராண தாயகமுமாகு 2 கைகளையுடையதாம் . 
தண்டத்தையும் சகதியையும் தரித்துக்கொண்டிருப்பதாம் . 
ஐடையுடன் கூடியதாம் . (வெளுப்பு நிறம் ) 


ம் . 


ஸ்ரீதவ நியா 


424 


கஉஎ . 


கய r ராவ .. 


ஹீரொடி நெதவண ஓவிஜுஜொ ஈ - தக 8 | 
கோஜொலஜ. உக்ஷ வாலெ காயேசு 

( பெ.தவண -8 ) 


127. ஷீர ஸமூத்திர ஸ்வரூபம் . 


க்ஷர ஸமுத்திரமானது , வெளுப்பு நிறமானதும் 
2 கைகளையுடையதும் , ரத்த குண்டலத்தை தரித்துக் 
கொண்டிருப்பதும் , மகரத்தின் மீது வீற்றிருப்பதும் , வலது 
கையில் தாமரை மலரையும் இடதுகையில் கலசத்தையும் 
தரித்துக்கொண்டிருப்பதுமாம் . (வெளுப்பு நிறம் ) 


க 2 அ . 


சுய லொடிகலகலாவ 
ஓஷொ ஊளதிகாலூ : விஜுஜொ ஈக்க 02308 | 
கோலொஜ. க்ஷெ வா ெகறுபகாடியக | 

(உளதிகவண -8 ) 
128. சுத்தோதக ஸமுத்திர ஸ்வரூபம் . 
சுத்தோதக ஸமுத்திரமானது , முத்தைப்போன்ற 
நிறமுடையதும் , 2 கைகளுடையதும் , சிவப்பு குண்டலங்கச் 
புடையதும் , மகர வாஹாத்திலிருப்பதும் , வலதுகையில் 
தாமரை மலரையும் இடதுகையில் கலசத்தையும் தரித்துக் 
கொண்டிருப்பதுமாம் . முத்தின் நிறம் ) 


கட்க . 


கய கஷ நட்பா வாணி . 
(ெொவா மொலை ) 


டிக்ஷிணெ தீ கர க வாசெ வணவாக ! 
உயாதா விஜுஜா 3 வா 3 நெசா கோவாஹ நாம் ! 


425 


ஸ்ரீ முதநிையி 


129. அஷ்டந்தீ ஸ்வரூபங்கள் . 

( சைவாகமத்தில் ) 
இரண்டு கைகளுடையவைகளும் , வலதுகையில் 
கும்பத்தையும் , இடதுகையில் வருணபாசத்தையும் தரிப்ப 
வைகளும் , மகர வாஹநத்திலிருப்பவைகளுமான ( அஷ்ட ) 
நதிகள் பூஜிக்கத்தக்கவைகளாம் . 


கஙய . தசூஉள ம.மாநஷாவடி. 
திரவிக, வேகா தா மீரயவயாம்மா ! 
ஜாமீரயீ . நவோ மஜா திவய . To நட் . 1 

( ஐவணா ) 


130. அவைகளுள் முதலில் கங்காந்தீ ஸ்வரூபம் . 


என்று 


திரிவிக்கிரமமூர்த்தியின் பாதத்திலுண்டானவளும் , 
பகீரதனின் வழியைய நுஸரித்துச் சென்றவளும் , பாகீரதீ 

பெயருடையவளும் , 3 வழிகளில் செல்லுகின்ற 
வளுமான கங்காநதியை வணங்குகின்றேன் . ( வெளுப்பு 
நிறம் ) 

கொரானா- 
( wsிலாரெ வரவாவஹாாகஜெ ) 
வலிதகோ நிஷணா பாஜ.வணா தி.ணொ 

காதகனுபொடி ) கொதறாதேஷீஷா | 
வியிஹரிஹாரவா லொகொரேஜுஷா 
கவி.தலிதடி வா . ஜாவீதா நாஜி || 

( பெதவண்பா ) 
மற்றொருவிதம் - தர்மாப்திரைத்தில் 

( பசுபாபஜா கல்பத்தில் ) 


ஸ்ரீதவ 

நியள் 


426 


வெளுப்பு மகரத்தின்மீது வீற்றிருப்பவளும் , வெளுப்பு 
நிறமாக இருப்பவளும் , 3 கண்களுடையவளும் , கைகளில் 
கலசம் நீலோத்பலம் இவைகளை தரித்திருப்பவளும் , 
விரும்பியதற்கு அதிகமாக அளிப்பவளும் , பிரம்ஹ , விஷ்ணு 
ருத்திர , ஸ்வரூபமாக இருப்பவளும் , சந்திரனுடன் கூடிய 
கிரீடத்துடன் பிரகாசிப்பவளும் , வெண்பட்டாடையை 
யணிந்திருப்பவளுமான அந்த கங்காதேவியை வணங்கு 
கின்றேன் . ( வெளுப்பு நிறம் ) 


வகாரானா - 
( காபவமெ வ- ராயெ வவவி. ராயராயெ ) 
வதுஜா ணொ வ ந நடி நிஷெவிதா | 
ஜாவண ரத நிஷகவலஜிஷா குயஷிகாடி 
வணகஸிதாவொஜவாவாலுயலதாா | 
வளவன் யாயெச வளர வ வசாயத 

w8ஆஹா , 12 ] 
வாரெவீகசா நா வ ஜெதவகுெரவபொவிதா | 

யாஜாவிதஹூவJ ஓ . விவ மலாஜெவ நாடி 
சூவொகவ்ஜி தவறா ஷெவஷிவிரவிதா| 

( பெ.தவண-8 ) 
மற்றுமோர்விதம்- ( காசீகண்டம் பூர்வார்தத்தில் 

27 வது அத்யாயத்தில் ) 
4 கைகளுடையவளும் , 3 கண்களுடையவளும் , நதி 
களினாலும் நதங்களினாலும் இடைவிடாமல் ஸேவிக்கப் 
பட்டவளாயும் , அழகாகிய அமிர்தப் பிரவா ஹத்துடன் 
கலந்த சரீரத்தையுடையவளும் , பூர்ணகும்பம் , 

வெண் 
தாமரைமலர் , வரதம் , அபயம் இவைகளை 


வெ 


கைகளில் 


427 


ச எ 


ஸ்ரீஸாஜதவநியில் 


தரிப்பவளும் , மிகவும் ஸௌமியமான ஸ்வரூபமுடைய 
வளும் , பதினாயிரம் சந்திரனுக்கு ஸம்மான சோபையை 
யுடையவளும் , சாமரங்களினாலே வீசப்பட்டவளும் , 
வெண்மையான குடையுடன் 

விளங்குகின்றவளும் , 
பூமியின் மேல் தலத்தை அமுதத்தினாலே நனைக்கின்றவளும் , 
திவ்வியமான கந்தத்தைப் பூசிக்கொண்டிருப்பவளும் , 
மூன்று உலகங்களினாலேயும் பூஜிக்கப்பட்ட பாதங்களை 
யுடையவளும் , தேவர்களினாலேயும் மஹர்ஷிகளினாலேயும் 
துதிக்கப்பட்டவளுமான கங்காதேவியை தியாநம் 
செய்வாயாக . (வெளுப்பு நிறம் . ) 

கய ய 8 நாநஜாவடி 
காரீ பாலா நள நீஞா சாஹேஜாஸ்ரீதா | 
கஷவாடிாஜவதா ய 87 நா ஹரஷி ஹாவயெசு 1 

( உவணா ) 


கங்க . 


131. யமுநா நதீ ஸ்வரூபம் . 


நீல நிறமாக இருப்பவளும் , பலராமனுடைய கலப் 
பையின் ஸம்பந்தத்தையுடையவளும் , கிருஷ்ணனுடைய 
பாததூளிகளினாலே பரிசுத்தமானவளும் , கலிந்தமென்னும் 
மலையிலுண்டானவளுமான யமுகையை , மனதில் தியாநம் 
செய்ய வேண்டும் . ( கருப்பு நிறம் ) 

கய மொகாவரீநவாவடி 


கஉ . 


மொகா ஹோ ந வாந வாட gra ஷிஸெவிதா | 
வாவ நீ லவபூவொகவ ஓமவாரவ கதி காடி 

( வாடவைணபா) 
132. கோதாவரி நதீ ஸ்வரூபம் . 
பாடல்வாணமாக இருப்பவளும் , ( பாடலம் - வெண் 


428 


ஸ்ரீதவநியா 


சிவப்பு ) மஹர்ஷிகளினாலே ஸேவிக்கப்பட்டவளும் , ஸகல 
லோகங்களையும் பரிசுத்தமாகச் செய்பவளும் , ஸ்வர்கத்தின் 
வாயிலுக்கு ( வாயிலின் பூட்டைத் திறப்பதற்கு ) சாவியாக 
இருப்பவளுமான கோதாவர் என்னும் மஹாநதியை 
வணங்குகின்றேன் . ( பாடல வர்ணம் ) 

கய ஷாநவபாவடி . 
வெணி ந கவணெய 

ஸக்ஷணெ ! 
Jாமாஜவலா யுதகஷெ தெ நெலா 138 1 

கவணடா ) 


கஙக . 


138. கிருஷ்ணாந்தீ ஸ்வரூபம் . 


கருப்பு நிறமாக இருப்பவளும் , நல்ல லக்ஷணத்துடன் 
இருப்பவளும் , கிருஷ்ண சரீர தூளியின் ஸம்பந்தத்தினாலே 
தோஷங்களை நீக்குகின்றவளுமான ஹே கிருஷ்ணாநதி தேவி 
உன்னை வணங்குகின்றேன் . (கருப்பு நிறம் ) 

கய ரெவாநாவடி 
விலை ) வவபூதலூதா. ரெவா ரெவத 

வெலவிதா | 
காரணஜ ந நீ . ஜொகெ நா சு நகவ லாடி 

கநகவண்பா) 


ககச . 


134. ரேவா நதீ ஸ்வரூபம் . 


விந்தியமலையிலுண்டானதும் , ரைவத பர்வதத்தினாலே 
ஸேவிக்கப்பட்டதும் , ( ரைவதக மலையின் அடிவாரத்தில் 
செல்லுகின்றதும் ) உலகத்தில் கல்லியாணங்களை உண்டு 
பண்ணுகின்றதும் , தங்க நிறமாக இருப்பதுமான ரேவா 
நதியை வணங்குகின்றேன் . ( கநக வர்ணம் ) 


429 


ஸ்ரீஹ ஹதவ நியிட்ட 

கஙரு . கய தாவீநஜாவடி 
தாவீ தவ நீ . வெலவா . பகா வாவளவா 

தாவி நீ | 
சுமதலாவவ 8.நீ. வணகாஜி ஹோ நடி 1 

( கவணா ) 


135. தாபீந்தீ ஸ்வரூபம் . 


தபஸ்விநியும் , ஸேவீக்கத்தக்கதும் , சிவப்பு 
நிறமானதும் , பாபத் தொகுதியை தபிக்கச் செய்வதும் , 
மனதிற்குள்ளிருக்கின்ற தாபத்தை சமநம் செய்வதுமான 
தாபீ என்னும் மஹாநதியை வணங்குகின்றேன் . ( சிவப்பு 


நிறம் ) 


கககா. காய வெணீலாவடி 
ஒவஷதாவஸநொஹயாதிகரசரீதெனொடிகா . ! 
வெணீ ஆவாஜ eJuoreுவாலெ வஸிலயெ || 

( கவணா) 
136. வேணீநதீ ஸ்வரூபம் . 


நிறமாக 


ஸம்ஸார தாபத்தொகுதியை சமகம் செய்கின்ற 
குளிர்ச்சியாக ஜலத்தையுடையதும் , பழை 
இருப்பதுமான வேணி நதியை , ஸுகஸித்தியின் பொருட்டு 
உபாளிக்கின்றேன் . ( சிவப்பு நிறம் ) 


கஙன. 


கய மாலுதீ நஸா வடி 


ஆவெணீ லஷிவாவத_ ro காலா பூ 

வாஹி நீ . 1 
ந er 2 ஜயா நநமையாதீ வஹுயா 9 || 

( ஊளதிகவண yா ) 


430 


0 


ஸ்ரீதவ 

நியள 


மாக 


137 . 

ஸரஸ்வதீ நதீ ஸ்வரூபம் . 
ஜலச் சுழல்களையுடையதும் , முத்து நிறமானதும் , 
கூடமாக பிரவஹிப்பதும் , மங்களத்தையும் ஆநந்தத்தையும் 
கொடுப்பதுமான பிரவேஷ் ( ஸரஸ்வதீ ) நதியை , பவித 

ஸந்தோஷத்துடன் வணங்குகின்றேன் . ( முத்து 
நிறம் ) 
கக அ . கய வஜ ந லாவடி 

(ெெலவா றலெ ) 
வஜந137 விஜெயொ மஜவத குயாங்த 3 | 
கொ யதெ லவ - ஜீவா நா வா ஜீவ அ பொஷகடி 
காரவ வயொஜ . து விவாத . 8 ஹாபுவி | 
வா வக கிவலய கலிகா பலி : கெரெ : 1 

( தெவண -8 ) 
138. பர்ஜநிய ஸ்வருபம் . 

( சைவாகமத்தில் ) 
பர்ஜநியன் என்ற பெயருடைய மேகமானது , 3 யானை 
முகங்களையுடையதாகும் . 

ஸகல ஜீவராசிகளின் 
ஜீவிதத்தை தரிப்பதாகும் . ஜீவநம் 1 , சோஷணம் 2 , 
கோடரி 3 , சங்கம் 4 , சிந்தாமணி ரத்திநம் 5 , மஹாசுசி 
(மஹத்தான அக்கிநி ) 6 , பாசம் 7 , சக்கரம் 8 , தளிர் 9 , 
கிண்டி 10 , ஆகிய 10 ஆயுதங்களையும் 10 கைகளில் தரித்துக் 
கொண்டிருப்பதாகும் . (வெளுப்பு நிறம் .) 


ககக . 


கய கழி நீஷெவதெயொ 8 ஓவடி 

(ெெபவா மலெ ) 
உலள வ ஸொவீதள தள லாக்கடையாரிணள ! 


431 

ஸ்ரீவஹ்தவநியி 
வாகொதறாக்ஷள வ வீதஹஜூவண கள | 
நாத ஹ நாசா நாவழி நள விஷஜள கள 

( நெதவணப்ள ) 
139. அசுவிநீ தேவர்களின் ஸ்வரூபம் . 

( சைவாகமத்தில் ) 
நாஸத்தியன் தஸ்ரன் என்ற பெயருடைய இருவரும் 
அசுவிநீ தேவர்களாவார்கள் . இவர்கள் பஞ்ஞோபவீதம் 
தரித்திருப்பவர்களும் , சிகையும் மகுடமும் தரித்திருப்பவர் 
களும் , மலர்ந்த செந்தாமரைபோன்ற கண்களை யுடைய 
வர்களும் , மஞ்சளான மாலை , மஞ்சளான ஆடை 
மஞ்சளான சரீரகாந்தி இவைகளையுடையவர்களும் , 
வைத்தியர்களுமாவார்கள் . (வெளுப்பு நிறம் ) 


1 


வாரானால் 
( வெலாஜெ சூயவெ-உததெ ) 
கநொராசுரதீ க்ஷெ ) லவ - க்ஷணதொ 
வாஷாவிகணவயதாவ . ஆகயெசு க || 
வகெ நராகர தீ வொகெ விநொத கேடாங்தெ | 
தொகு 

கணள வதவபாஹு 

ஸங்தள | உ | 


. 


கரவாஉபயொவெதள வவெ ) வாலுயஜொஷயி . ! 
கால வாரதவடி வாகஹஜெ து வில, தள | ! 
நவதாவொரு கத்பவாவாரி நள விஷளை ஷரதள 

மற்றொருவித ஸ்வரூபம் . 
( வைத்ய சாஸ்திரத்தில் ஆயுர்வேத தந்திரத்தில் ) 


432 


ஸ்ரீதவநியள 


ஸகல லக்ஷணங்களுடன் கூடிய அசுவிர் தேவர்களின் 
ஸ்வரூபத்தைக் கூறுகிறேன் . இவர்களின் பாதம் முதல் 
கழுத்துவரையில் குதிரையின் 

வடிவமாகக் கல்பிக்க 
வேண்டும் . இவர்கள் , மனிதமுகம் , 2 கண்கள் , காதுகள் , 
மகுடம் தரித்த சிரஸ் , பருத்த கழுத்து , 4 கைகள் , 
குதிரையின் பாதம்போன்ற 2 பாதங்கள் , இவைகளை 
யுடையவர்களாவார்கள் . வலதுபக்கம் கைகளில் அபயம் , 
ஓஷதிகளையும் , இடதுபக்கம் கைகளில் கரண்டான் , அமிர்த 
கலசம் , இவைகளையும் வைத்துக்கொண்டிருப்பவர் 
களாவார்கள் . தேவவைத்தியர்களான இந்த 

அசுவிங் 
தேவர்களை , நவ தாலத்தினாலே கல்பிக்கவேண்டுமென்று 
கூறப்பட்டுள்ளது . (வெளுப்பு நிறம் ) 

கசய . கய காயெவாவடி 

( -ந J ஹவாலாம ) 
வாஷிமொலீ மளரி ஜீவா லவ 

நஷணா || 
வாஸ்ஷி தயா கு விறாணா த 

வஷிகா 
( மளாவணா ) 


140. காமதேனு ஸ்வரூபம் . 

( ந்ருஸிம்ஹப்ராணாதத்தில் ) 
காமதேனுவானது , 

பசுவின் முகமும் , வெளுப்பு 
நிறமும் , ஸ்திர்ரூபமுமுடையதாகும் . ஸகல ஆபரணங் 
களையுமணிந்திருப்பதாகும் . புல் பீடியையும் கிண்டியையும் 
தரித்திருப்பதாம் . ஜீவராசிகளுக்கு சரீரபுஷ்டியை 
அளிப்பதாம் . (வெளுப்பு நிறம் ) 


வகாராதா 
(3 ஹாஹாாதெ சூசிவவ - ணி காசு சுயாயெ ) 


433 


ஸ்ரீ ஐதவநியிர 

சக்க 
ஷஹதா ஹுவாரெதி 
,வர 

வது ஸவ J தா | 
2020 கநது 10 லஞாவா காயெ 8 நிநிதா, 1 
வானுயி கணாதாஜா 

நொ raro | 
கதாய தமிரோஸ்ரீவா. விஷி.தாவரவிவீக்ஷிதாடி, 

( மளாவணா ) 


மற்றொரு விதம் : 


(மஹாபாரதம் ஆதிபர்வம் 176 வது அத்யாயத்தில் ) 

காமதேனுவானது , 6 இடங்களில் உயர்ந்ததும் , அழ 
கான விலாப்பக்கங்களும் அழகான துடைகளுமுடையதும் , 
3 இடங்களில் பருத்திருப்பதும் , 5 இடங்களில் மறைந்து 
இருப்பதும் , மடாத்தவளை போன்ற கண்களையுடையதும் , 
அழகான மூக்கையுடையதும் , குற்றமற்றதும் , அழகான 
வாலுடையதும் , முளை போன்ற ( உயரத்தூக்கிய ) காதுகளை 
யுடையதும் , அழகான கொம்புகளையுடையதும் , மனதைக் 
கவரக்கூடிய அழகுவாய்ந்ததும் , நீண்ட தலை , கழுத்து 
இவைகளையுடையதும் , சிரித்தமுகமும் அழகான பார்வையு 
முடையது மாகும் . (வெளுப்பு நிறம் ) 


கசக. 


கம ஜாலாயுயா நாம ஓலா வடி 

(ெெரவா ம 8ெ ) 
வ , UAy 200P வ வாபாலயாக Jo I 
மகாதிவனை வவடி வெதி பாயயடி 1 க ! 
விஜுஜா y விநேகா வபாலாண ஷிதா ? | 
சுரதாஜூடொவெதா? கருடாயிதா | 


28 


சச 


ஸ்ரீ தவ நியள 


434 


தத வதகாணெரு வஜூ EUMB தா : | 
நாநாவண உஹாவி 2 pxஜீதவணபகம் ங I 
வாவக வராம , அ துஷார வெ . cm 101 
பலாவாலு வ து அ வஜரா.நா அ வணகடி ! 
ஜிய பாதி . உா விதாக வாவதே 

நவாஸகொ 
பொஷாஃ ஜெ.ந விவாதா : கீதி - தாஜுஜு 

த.யம் பரு 
-நரஸிஹவூாஸாகெது 
Ur : வாசு வாஷொ ஷிவாதாமொ 

விவாவந : | 
ய : ஜீ கவாஜா - ஜூஷிதவாவலரச | 
வளவஜாணி தாநி ஜா நீயாச் வாகொரி 
உகா நா வெவ வலவெ-ஷா - லாயுய 

ஞா.ந. | உ | 
ஸுஜௗ வள து ஆகத வளசாயழைதடிாயயௗ | 


141. 12 ஆயுதங்களின் ஸ்வரூபம் . 

( சைவாகமத்தில் ) 
ஜ்ஜிரம் 1 , சக்தி 2 , தண்டம் 3 , கத்தி 4 , பாசம் 5 , 
அங்குசம் 6 , கதை ?, திரிசூலம் 8 , சக்கரம் 9 , பத்மம் 10 , 
இவைகள் தச ஆயதங்களாம் . இந்த ஆயுதங்கள் , 2 கை 
களும் , 2 கண்களுமுடையவைகளாம் . ஸகல ஆபரணங் 
களையும் தரித்திருப்பவைகளாம் . அஞ்ஜலிபந்தனம் செய்து 
கொண்டிருப்பவைகளாம் . கரண்ட மகுடத்தைத் தரித் 
திருப்பவைகளாம் . அந்தந்த உருவத்திற்கேற்ற முகங்களை 


435 


ஸ்ரீ ஐதவ நியில் 


யுடையவைகளாம் . நாநாவிதவர்ணம் 1 , மின்னல் நிறம் 2 , 
நீலநிறம் 3 , நீருண்ட மேகநிறம் 4 , அக்நி வர்ணம் 5 , பத்ம 
ராகவர்ணம் 6 பனி நிறம் 7 , இந்திர நீல வர்ணம் 8 , சரத் 
காலமேகவர்ணம் 9 , சிவப்பு நிறம் 10 , ஆகிய நிறங்கள் 
முறையே வஜ்ஜிரம் முதலிய ஆயுதங்களின் வர்ணங்களாம் . 
சக்தி , கதை இரண்டு ஆயுதங்களும் ஸ்திரீ 

உருவ 
முடையவைகளாம் . பாசம் , பத்மம் , இரண்டும் அலி 
உருவமுடையவைகளாம் . மற்ற அஸ்திரமூர்த்திகள் புருஷ 
வடிவமுடையவைகளாம் . 


ந்ருஸிம்ஹப்ராஸாதத்தில் 


அம்பானது , 

புருஷ ஸ்வ ரூபமும் சிவப்புநிறமும் 
அழகான கண்களுமுடையதாகும் . தநுஸ்ஸானது , ஸ்திரீ 
ஸ்வரூபமும் செந்தாமரை மலர்போன்ற நிறமும் தலையில் 
வில்லைப்போன்ற அலங்காரமுமுடையதாம் . 

ஹே பரமேசுவரி ! இவ்விதமாக அஸ்திரங்களின் ஸ்வ 
ரூபங்களை அறிந்துகொள்ளவேண்டும் . கீழே கூறப்பட்ட 
ஆயுதங்களின் சிரஸ்ஸில் அந்த அந்த ஆயுதத்தை அடை 
யாளமாகக் கல்பிக்கவேண்டும் . 2 கைகளும் தோளில் அந்த 
அந்த ஆயுதங்களையும் கல்பிக்கவேண்டும் . 


கசஉ . தது 


கய திதயலாவாணி - 

( காரணாறனே ) 

ததாஉள ஆஊதிலாவடி 
ஜுபாதி வரலூவாவா நெவீ க்ஷாசு 

ராணா நாமா 
ஹீ Ma வாடவாலா ரெதாவரவாஹ நா 
காரக டா வ பாதி வழுவாாக பாது 


ஸ்ரீதவநியள 


436 


க்ஷெ வாலெ பவெவடாவெடாலுய மகாலயா 121 
உபாஜிஸி ஆ தீ ஹம் சூவிய வகாணீ | 
களல ஓவஜவலவீதா வஜிதா வெஷா 


நாணா கா 


( வாட வேணா) 


சக்தித்ய ஸ்வரூபங்கள் 

{ காரணாகமத்தில் ) 
142. அவைகளுள் பிரபு சக்தி ஸ்வரூபம் . 
பிரபு சக்திக்கு பிரபாவ சக்தி என்று பெயர் . 
க்ஷத்ரிய குணத்தை அநுஸரித்திருப்பதாகும் . ஸ்திரீ ஸ்வரூ 
பமும் , பாடலவர்ணமும் , வெண்குதிரை வாஹநமுமுடைய 
தாகும் . கரண்டமகுடம் தரித்திருப்பதாகும் . வலது 
பக்கம் கைகளில் சக்கரம் 1 , சக்தி 2 , கத்தி 3 , வரதம் 4 , 
அங்குசம் 5 இவைகளையும் , இடது கைகளில் சங்கம் 8 , 
மணி 7 , கேடயம் 8 , அபயம் 9 , கதை 10 இவைகளையும் 
தரித்திருப்பதாகும் . ஆகவே 10 கைகளிலும் 10 ஆயுதங்களை 
தரித்திருப்பவளும் சத்துருக்களை அழிப்பவளும் , குஸும்பா 
வஸ்திரத்தையணிந்திருப்பவளும் , தன்னை பூஜிப்பவர்கள் 
விருப்புவதையளிப்பவளுமாவாள் . ( பாடல் வர்ணம் 


கசங . கய சூாகிலாவடி. 
தோ : ஓண e " லீ கலக நாலா கிரீடி நீ 
வஜவாவள ( வாணெ ) ஜுஸ் வ U UTA . 

வா ஹவடிக ! 
சூவாவவாண(வாவள) டி.காஸி தீர்வாயா 

வயாகராறு 


437 


சான 


ஸ்ரீவாஹதவதியி 
வத JU ஜு ெெஜயதெ க்ஷெ வானெ 

வரயகவரயகா 12 ! 
தெஹவாஹ நா ஹீராகவவா கணிவெலா | 

( ஈகவணா) 


143. மந்திரசக்தி ஸ்வரூபம் . 


மந்திரசக்தி தேவியானவள் , ஸுவர்ணம்போன்ற 
முகமும் , குங்குமத்தைப் போன்ற சரீர காந்தியும் , கிரீடமு 
முடையவளாவாள் . 14 கைகளை யுடையவளாவாள் . வலது 
பக்கம் இடது பக்கம் கைகளில் தனித்தனியே கத்தி 1 , 
வில் ( அம்பு ) 2 , புசுண்டி 3 , சூலம் 4 , சக்தி 5 , வரதம் 6 , 
கலப்பை 7 இவைகளையும் , வலயம் 8 , அம்பு ( வில் ) 9 , 
தண்டம் 10 , சிறு கத்தி 11 , பாசம் 12 , அபயம் 13 , 
அங்குசம் 14 இவைகளையும் வஹிப்பவளாவாள் . மணி 
மயமான மேகலையை அணிந்திருப்பவளும் , வஜ்ரகவசத்தை 
தரிப்பவளும் , மத்தகஜவாஹநத்தின் மீதிருப்பவளுமாவாள் . 
( சிவப்பு நிறம் ) 

சுய உதாஹபதிலாவடி. 


கசச. 


கிரதாஹா வா த ஸாவடிநா லா | 
ஜாஷ ந ந த நயாவாவாஹ நா | க | 


- 


கிவாவவாவாUUUNாலுயாநு | 


உயா 
நாஜிகு வலை நா கேடொயோ | 2 | 


உவாயெவ - பாயெசு பாத , வெவீ வெய . 

புவிஸிதா | 
( கவணா) 


144 , உத்ஸாஹசக்தி ஸ்வரூபம் 


சஅ 


ஸ்ரீதக 

நியள 


438 


உத்ஸாஹ சக்தியானவள் சிவந்த முகமுடையவளும் , 
க்ஷேமத்தையளிப்பவளும் , ஸுவர்ணம் போன்ற சரீர 
சோபையையுடையவளும் , ஆடும் மயில் வாஹநத்தை 
யுடையவளுமாவாள் . 6 கைகளில் முறையே , சக்தி 1 , 
வில் 2 , வரதம் 3 , பாசம் 4 , அம்பு 5 , அபயம் 6 , இவை 
களைத் தரிப்பவளும் , சித்திர வஸ்திரத்தை அணிந்திருப்ப 
வளும் , கிரீடத்தை அணிந்து பிரகாசிப்பவளுமாவாள் . 
சிரித்த முகத்துடன் கூடிய இந்த தேவியானவள் , ஸாமாதி 
உபாயங்களினாலே பகைவர்களை வெற்றிகொள்ளுகின் றவ 
ளாவாள் . ( சிவப்பு நிறம் ) 


சப் 9 உவாயத்ஷயவெவதாஸாவடி 

( காரணா மெசெ ) 


கசரு . 


தாள லாகொவாயநெவதானக்ஷண்டி. 


மஜாரா ஸிதலீை கநகாலா ஸிதாயகா 


? 


ஷல - ெெகழக வவராலுயயநீராது க | 
உய தீ வாவிதா நிதம் வாயெசு சூ Soday | 

( கநகவண்பா) 


4 உபாயங்களின் தேவதா ஸ்வரூபம் . 

( காரணாகமத்தில் ) 
145. அவைகளுள் முதலாவது ஸாமோபாய 

தேவதா ஸ்வரூபம் . 


ஸாமோபாய தேவதையானவள் , யானை வாஹநமும் , 
சிரித்த முகமும் , ஸுவர்ண நிறமும் , வெண்மையான 
ஆடையுமுடையவளா வாள் . 6 கைகளில் , சக்கரம் 1 , 
சங்கம் 2 , வரதம் 3 , அபயம் 4 , வில் 5 , அம்பு 6 இவை 
களை தரிப்பவளாவாள் , இவளை தினந்தோறும் பூரித்து 


439 


ஸ்ரீவ , தவதியிய 


சங்க 


கசகா, 


வந்தால் , சத்துரு மண்டலத்தை வசப்படுத்துவாள் . ( தங்க 
நிறம் ) 

காம உாநொவாயஜாவடி. 
உாநொவாயாவ ஜெ.வ விகாவாவா ம B ? | 
வலயாரணொஷலிஹ ஜெ y வ , 

நியில் வாடி || க | 
ய 2 க்ஷெதா UDOM க்ஷெ கு SU |பாலுயள ! 
உயா ந 8 வீதவஸந கிரீடாஐபொஷித: | 2 ! 
வஜித Y லு காசு வாயெவாடி | 

( ஈகவண -8 ) 


146. தாநோபாய ஸ்வரூபம் . 


தாநோபாய தேவதையானது , பல்லக்கு வாஹா 
முடையதாம் . ஸந்தியாகாலத்தைப்போல சிவப்பு 
நிறமுடையதாம் . 8 கைகளில் 

8 கைகளில் இடது பக்கத்திலுள்ள 
கைகளில் சக்கரம் , பத்மநிதி , வரதம் , தநுஸ் , இவைகளையும் , 
வலது கைகளில் , சங்கம் , குந்தாயுதம் , அம்பு , அபயம் 
இவைகளையும் தரிப்பதாம் . மஞ்சள் ஆடையை அணிந்து 
கிரீடம் அங்க தங்களை தரித்து சோபிப்பதாம் . இந்த 
தேவதையை பூஜித்தால் நன்மைகளையளிக்கும் . சத்துரு 
மண்டலத்தை வசப்படுத்தும் . (சிவப்பு நிறம் ) 


கரா . 


கய வெஜாவாயலவடி 
லெஜொவாடாவ வெவ தாவாவாஹந : | 
செவவண 8 காஜாவ ) சூ. 403 ஜெம் 1 


வக ,பழய நவோவாாது உக்ஷய வாகெ | 


ஸ்ரீதவ நியள 


440 


TOM 20000 UTO வடா( தா ) வயள வினுரீது 


வபெ | 2 | 


/ 


கனயெ நடி- யெ வாவி கிரீடகவவொம்: 

( செவவண -38 ) 


147. பேதோபாய ஸ்வரூபம் 


பேதோபாயமென்னும் தேவனானவன் , கரடிவா ஹகமும் 
மேகநிறமும் , பயங்கரமான முகமும் , கொடூரமான தெத்திப் 
பற்களுமுடையவனாவான் . 10 கைகளில் வலது கைகளில் 
சக்கரம் 1 , சூலம் 2 , வில் 3 , பாசம் 4 , வரதம் 5 , இவை 
களையும் , இடது கைகளில் சங்கம் 6 , தண்டம் 7 , அம்பு 
கட்டில் அல்லது படுக்கை ( கத்தி ) 9 , அபயம் 10 இவைகளை 
யும் தரித்திருப்பவனாவான் . பகைவர்களை வசப்படுத்து 
வான் அல்லது துன்புறுத்துவான் . கிரீடம் கவசம் இவை 
களையணிந்து பிரகாசிப்பான் . ( மேக வர்ணம் ) 


கசஅ. 


சுய உ.லொவாயவடி 


உ.கொவாயொ ாதவண_ஹோஸ : பாவவாஹந் 3 | 
வனமாடிவைவயாவாய. 151 
காகபௗ UP வ . வெடவாராலுய. வா | 
உயாநொ அஷவிஹ 8ெ நீவகவிதாக: 1 
வஜிதொ 29- யெசபது நாணெ ரணவிக: | 

( தவண -38 ) 


148. தண்டோபாய ஸ்வரூபம் , 
தண்டோபாயத்திற்குத் தேவதையான புருஷன் , 
சிவப்பு நிறமும் , ஸிம்ஹ முகமும் , சவ வாறாழ 


441 


ஸ்ரீ மத்வ நிபி | 


சறுக் 


முடையவனாவான் . 16 கைகளில் , சக்கரம் 1 , குலம் 2 , 
கதை 3 , தண்டம் 4 , கத்தி 5. மணி 6 வரதம் 7 , வில் 8 , 
சவுக்கு 9 , அங்குசம் 10 , அம்பு 11 , அக்கிரி 12 , கேடயம் 13 , 
பாசம் 14 , அபயம் 15 , வரதம் 16 இவைகளைத் தரித்திருப் 
பவனாவான் . நீலமும் வெளுப்பும் கலந்த ஆடையை 
அணிந்திருப்பவனாவான் . இந்த பு நஷனை பூஜித்துவந்தால் 
சண்டையில் ஆற்றலுடைய இந்த புருஷன் , சண்டையில் 
சத்துருக்களை அழித்துவிடுவான் . (சிவப்புநிறம் ) 


சுமவது- use 

..நாலாவாணி 
( பெவாமொலை , விலாத வெரா அ 


கசகூ 


ததூஉள வாயஸுவ8 நயா நடி . 
சூ ? ) சாயலு" வொ வாவதொ ரிதி 


வரத 


பாதாவா தஸஹாயா க்ஷத ய8-8.வத: 1 
வியவ , தொதா நவாஉள தவ ( தள ) 

கநாதய தா | 
தக தி ெவஹூதி ஆதி: 

பெ.தவணவாது 121 
க்ஷா சூயொ”ாயூயாரீ த வபவெபூஷா . 

ஜமதா வதி : ! 
யகு யாே தி , வியா : வாதவபூண ஸ்ரீதா 

U ஜா நா 

( தெவண -8 ) 
14 மநுக்களுடைய ஸ்வரூபங்கள் . 

( சைவாகமத்திலும் வித்தாந்த சேகரத்திலும் ) 
149 , அவர்களில் முதலில் ஸ்வாயம்புவமநு த்யாநம் . 


ஸ்ரீதவ நியள் 


442 


முதலாவது மநுவானவர் , பிரஹ்மாவின் புதல்வரான 
ஸ்வாயம்புவர் என்பவராவார் . 

மனைவி , 

அவருடைய 
சதரூபை என்பவளாவாள் , அவர் க்ஷத்திரிய தர்மத்தை 
அநுஸரித்தவராவார் . அவருக்கு , பிரியவிரதன் , உத்தான 
பாதன் என்று 2 புதல்வர்கள் . அவருக்கு , ஆசுதி , 
தேவஹூதி , பிரஸுதி என்று 3 கன்னிகைகள் . அவர் 
வெளுப்பு நிறமானவர் . அவர் க்ஷத்திரிய தர்மத்திற்கு 
யோக்கியமான அஸ்திரத்தை தரித்தவரும் , உலகத்திற்கு 
அரசனாகவும் இருந்தவராவார் . அவருடைய ராஜ்யபார 
காலத்தில் , 3 விதமான தர்மங்களும் , 4 வர்ணங்களையும் 
ஆச்ரயித்தும் , சுபகரங்களாகவும் இருந்துவந்தன . ( வெளுப்பு 
நிறம் ) 

( 1 ) 
கருய . கய ஓலாரொவிஷ8.நீயா நடி . 
லாரொவிஷொ வி தீயஜு நாஜெதொலவச 
28.ஷெணரொவிஷசஆவாஹ வாதஜா : 1 
ஊஜா து தல வாயாணீக வா . 

ய 8 38நவ த / 
தவகாதலராலா : ஸவெபஷா ஜமதா வதி: | 

( ஹெவேண -8 ) 
150. ஸ்வாரோசிஷமரு த்யாநம் . 
ஸ்வாரோசிஷன் என்பவர் 2 வது மநுவாவார் . இவர் , 
அக்நிதேவரின் புதல்வராவார் . தியுமத்ஸஷேணன் , 
ரோசிஷ்மான் , முதலியவர்கள் இவருடைய புதல்வர்களா 
வார்கள் , ஊர்ஜா என்பவள் , இவருடைய மனைவியாவாள் . 
இவர் பிராம்ஹண தர்மத்தைத் தழுவியிருந்தவராவார் . 
உருக்கிய தங்கத்தைப்போன்ற நிறமுடையவராவார் . 
ஸகல ஜகத்திற்கும் அதிபதியாக இருந்தவராவார். ( தங்க 
நிறம்) 

( 2 ) 


443 


ஸ்ரீயூறை தவதியிய 


சச 


கருக. கய உத 88 . யா நடி . 
துரதீய உதலா நாக வியவ , தவதொ28 | 
லாயெபாஷா வஜயஜயஹொதராஜா 

வாதஜரகா 
கவணபாஜயாரீதக்ஷாகு ய32 வதம் | 
வதாண பாநெகலைவதாயுமா நா வதிரீஜா || 2 || 

( கவண -8 ) 


151. உத்தமமநு த்யாநம் 


. 


பிரியவ்ரதனுடைய புதல்வனான உத்தமன் என்பவர் 
3 வது மநுவாவார் . உஷா என்பவள் , இவருடைய மனைவி 
யாவாள் . ஸ்ருஞ்ஜயன் , ஜயன் , ஹோதா முதலியவர்கள் 
அவருடைய புதல்வர்களாவார்கள் . 

இவருடைய நிறம் 
சிவப்பு . இவர் , க்ஷத்திரிய தர்மத்தைத் தழுவியிருந்தவரும் 
ஆயுதங்களை தரித்தவருமாவார் . இவர் 71 சதுர்யுகங்களுக்கு 
அரசனாக இருந்தவராவார் . ( சிவப்பு நிறம் ) ( 3 ) 

கரு உ காய தா88.நயாநடி 
வதம- உதவாதா 8 ந 8 நாகாவதாews | 
வாதி : வதீ கெதத உதககதா 8 தா : | 
உயவு ,கதஷஷ க்ஷாது wa_deுவரத | 
மாரி அணெயாஜயாரீதவவெ - ஷா ஐமதா 

வதி : | 21 

( ஹாரிவண் 8 ) 
152 . 

தாமஸமநு த்யாநம் . 
உத்தமன் என்ற மநுவின் ஸஹோதரனான தாமஸன் 
என்பவர் , 4 வது மநுவாவார் . கியாதி என்பவள் 


ஸ்ரீதவ 

நிலள 


444 


இவருடைய மனை வியாவாள் . கேதுமந்தன் முதலியவர்கள் 
அவருடைய புதல்வர்களாவார்கள் . இவர் பிரியவ்ரத 
மஹாராஜாவின் புதல்வராவார் . க்ஷத்திரிய தர்மத்தைத் 
தழுவியிருந்தவராவார் . பச்சை நிறமானவர் . அஸ்திரங் 
களை தரித்திருந்தவராவார் . ஸகல உலகங்களுக்கும் அரச 
னாக இருந்தவராவார். ( ஹரித்வர்ணம் - பச்சை நிறம் ) ( 4 ) 


கருங. 


சுய ரெவத 8 . யாநடி. 


வது சொ ரெவதொ நா 8 வவபூயொர 88 


J58 | 


வதீ விநாவலில் வஞா உதகாஜ நவவ-- கா ோ 
க்ஷதவி யவதவத3 வண Umra . லாஸ்தித : | 
வா வா ஐயரீ லைவெபஷா ஜமதா ஆ ! 

(பாவேண_8 ) 


153 , ரைவதமநு த்யாநம் . 


தாமஸன் 


5 வது மநு ரைவதன் என்பவராவார் . இவர் உத்தமன் , 

என்னும் 2 மனுக்களின் இளைய ஸஹோதர 
னாவார் . 

விந்தியாவலீ என்பவள் இவருடைய மனைவி 
யாவாள் . தத்தகன் , அர்ஜுநன் முதலியவர்கள் இவருடைய 
புதல்வராவார்கள் . இவர் , க்ஷத்திரியதர்மத்தை அவலம்பித் 
திருந்த பிரியவிரத மஹாராஜனின் புதல்வனாவார் . பச்சை 
நிறமாக இருப்பவர் . எப்பொழுதும் , கத்தி முதலிய 
யுதங்களை தரிப்பவர் . ஸகல உலகங்களுக்கும் அரசனாக 
இருந்தவராவார் . ( பச்சை நிறம் ) 

( 5) 


கருச . சுய வாக்ஷஷ8. யா நடி. 
ஷஷஜு " வக்ஷஷ வசூ.8 வாக்ஷஷொ நாக 

வித 


445 


சசரு 


ஸ்ரீ ஐதவநியில் 
சூதவளகு.ஜகதீ கா .திவாதஜாநு பூரண 1 
தயா வ Y ஸுஷுவாஜா வேண - வாது 
லுவை, தயரொ ஒெவ : பெவெபஷா ஜமதா 

ஆ ! உ ! 
(ஈதவண_8) 


154 சாக்ஷஷமநு த்யாநம் . 


சாக்ஷஷன் என்பவர் , வேது மநுவாவார் . 

இவர் 
பரமேசுவரனுடைய சக்ஷஸ்ஸிலிருந்து ( கண்ணிலிருந்து ) 
உண்டானவராதலால் இவருக்கு சாக்ஷஷனென்று பெயர் . 
இவர் ஆதித்தனின் பௌத்திரனாவார் . காந்தி என்பவள் 
இவருடைய மனை வியாவாள் . 

வருடைய புதல்வர்களைக் 
கேட்பாயாக . புரு , ஸுஷும்நன் 

முதலானவர்கள் 
இவருடைய புதல்வர்களாவார்கள் . 

இவர் , சிவப்பு 
நிறமானவர் . 

பிராம்ஹண தர்மத்தை அநுஷ்டித்து 
வந்தவராவார் . ஸகல ஐகத்திற்கும் அதிபதியாக இருந்தவ 
ராவார் . (சிவப்பு நிறம் ) 

( 6 ) 


கருரு . கய ெெவவலுத8. யாநடி . 
ெெவவதொ 8. நா 8 வுதுயவ ) 28 | 
உஷாகுவா வா வதீ ரிஷிரி.தீனிதா 1 
க்ஷா வராஹ ஸ்ரீதொ ய8-30 w ரதிகதடா 

வெ வதி : | 
வௗவண பூவண -38 வசாக்ஷ : ஐமதா வதிரீரித : 1 

( ஓணபவணம் ) 


155. வைவஸ்வதமநு த்யாநம் . 
வைவஸ்வதன் என்பவர் , 7 வது மநுவாவார் . இவர் , 


ஸ்ரீதவ நியள 


446 


ஸுர்யனுடைய புதல்வனாவார் . இக்ஷ்வாகு முதலியவர் 
கள் , இவருடைய புதல்வர்களாவார்கள் . ரிஷ்டி என்பவள் , 
இவருடைய மனைவியாவாள் . இவர் க்ஷத்திரிய தர்மம் , 
பிராஹ்மண தர்மம் , இரண்டையும் அநுஷ்டித்தவராவார் . 
ஸ்மிருதியை ( தர்ம சாஸ்திரத்தை ) இயற்றியவராவார் . 
பூமண்டலம் முழுவதும் ஆண்டுவந்தவராவார் . இவர் , 
தங்க நிறமானவர் . தாமரைமலர்போன்ற 

கண்களை 
யுடையவராவார் . ஸகல ஜகத்திற்கும் அரசனாக இருந்தவ 
ராவார் . ( தங்க நிறம் ) 


காகா 


சுய லூய_வலாவணி_2 ய நடி 


கஷயை வது பாவணி -விதா | 
நிமொஹவிரா( ஈ ) ஜஜாதா3 வுதாவதீது 

விெகா ( கா 


க்ஷதியொ ஜொகவிவாத வண o Umr8 

வாஸ்த : | 
வதாணா.ெகலவதாயுமா.நா ஆரீரித : | 

(பலா 2வண 8 ) 


156. ஸூர்ய ஸாவர்ணி மநு த்யாநம் . 


ஸுர்யனுடைய புதல்வனான ஸாவர்ணி என்பவர் , 
இனி வரப்போகின்ற 8 வது மதுவாவார் . நிர்மோஹன் , 
விரா ( ர ) ஜஸ்கன் முதலியவர்கள் இவருடைய புதல்வர் 
களாவார்கள் . தேவிகா என்பவள் , இவருடைய மனவி 
யாவாள் . இவர் உலகத்தில் மிகுந்த புகழ்பெற்றவராவார். 
பச்சை நிறமானவர் . இவர் 21 சதுர்யுகங்களுக்கு உலகத் 
திற்கு அரசனாவார் . ( பச்சை நிறம் ) 

( 8 ) 


கருள , உக்ஷவலாவணி 8.யாக 


447 


ஸ்ரீஹ ஹ தவ நியா 
நவஜொ உக்ஷஸாவணி- 2 பூரண ஸவம் 
வதீ வரா யரஷசெத்ரிதாமாகதா: 

தா : | க ! 
க்ஷதி , யொ ஹொகவிவாதம் வண UTTO 

ஹஜாஜித : 
வதுணாசெகலவதாயுமா நா ஆலூரீரித : | 

( பாவைண_8 ) 


157 . 


தக்ஷஸாவர்ணிமநு த்யா நம் . 


வருணனுடைய புதல்வனான தக்ஷஸாவர்ணி என்பவர் , 
9 வது மநுவாவார் . பரா என்பவள் , இவருடைய மனைவி 
யாவாள் . திருஷ்டகேது முதலானவர்கள் 
அவருடைய 
புதல்வராவார்கள் . இவர் , உலகத்தில் புகழ்பெற்ற 
க்ஷத்திரியனாவார் . பச்சை நிறமானவர் , இவர் 21 சதுர்யுக 
காலம் உலகத்திற்கு அரசனாவார் . ( பச்சை நிறம் ) ( 9 ) 


கரு அ. 


சுய ஹ ஹலாவணி யாநம் 


உபகா வஹலாவணிவயோக நெத: | 
தகாதா ஸூரிஷெணாசாஃ தசவதீவ J ஹதீ 8 தா | 
ஜாஹணொ ஜொகவிவாத : வண நெத 

ve 
ஸவ ஷா ஜமதா லதாவவொகா 

8.நவொ யயா || 2 || 


( தெவண -8 ) 


158. பிரம்ஹஸாவர்ணி ம த்யாநம் . 


உயசுலோகர் என்ற முனிவரின் புதல்வரான பிரம்ஹ 


சசஅ 


பூந்தவதியன் 


448 


ஸாவர்ணி என்பவர் , 10 வது மநுவாவார் . பூரிஷேணன் 
முதலானவர்கள் அவருடைய புதல்வராவார்கள் , பிருஹதீ 
என்பவள் அவருடைய 

அவருடைய மனைவியாவாள் , இவர் , உலக 
பிரஸித்திபெற்ற பிராம் ஹணனாவார் , 

இவர் , வெளுப்பு 
நிறமானவர் . முன்பு கூறப்பட்ட மற்ற மநுக்களைப்போல 
இவரும் ஸகல ஜகத்துக்களுக்கும் அரசனாவார் . (வெளுப்பு 
நிறம் ) 

( 10 ) 
கருக கய wஉலாவணி 2 யந . 
2ுெெவ . We- லாவணி ரெராகாடியா உ தீனிதம் ! 
wa த.ஐசுதாஜி வாதயபோடியா தோல் ! 
தீக்ஷா வதி கவண_ : க்ஷாது weye வரத : | 
வதணபாகேஸவதாமாநா ஞானிக 3 1 

( ஈதவண -8 ) 


159. தர்மஸாவர்ணி மது த்யாநம் . 


தர்மிதவரின் புதல்வனான தர்மஸாவர்ணி என்பவர் , 
11 வது மநுவாவார் . ஸத்தியதர்மன் முதலியவர்கள் 
அவருடைய புதல்வர்களாவார்கள் . தீக்ஷை என்பவள் 
மனைவியாவாள் . இவர் , சிவப்பு நிறமானவர் . கூத்திரிய 
தர்மத்தைத் தழுவியவராவார் . இவர் , 21 சதுர்யுக காலத் 
திற்கு உலகங்களுக்கு அரசனாக இருப்பவராவார் . ( சிவப்பு 
நிறம் } 


கய லாவணி &நயாக, 
ஓவிதா கரவலாவணி 8 ரௗஜெயா வாடியா கயா | 
தெவா வெவாதிதா வதீ வாயா 

கா ? 


449 


ஸ்ரீஷ் , மத்வ நியா 
வாஸ்த : க்ஷது 8-30 UPD ஜவண -8 ஆதாவவாது 
அவையாஸ நஜாஹீசு லெவெ - ஷா . ஐமதா 

ஆலூ 12 1 
( வேண_8) 


160. ருத்திரஸாவர்ணிமநு த்யாநம் . 


முதலானவர்கள் 


ருத்திரனின் புதல்வனான ருத்திரஸாவர்ணி என்பவர் 
12 வது மநுவாக இருக்கப்போகின்றார் . தேவன் அநுதேவன் 

அவருடைய புதல்வர்களாவார்கள் . 
பூரியை என்பவள் மனைவியாவாள் என்று கூறுகின்றனர் . 
இவர் சத்திரிய தர்மத்தை கைக்கொண்டவர் . பச்சை 

புகழ்பெற்றவர் . கடுமையாக உத்திரவு 
இடுபவராவார் . ஸகல ஜகத்திற்கும் அரசனாவார் . ( பச்சை 
நிறம் ) 


திறமானவர் . 


ககாக . 


வய வெடிலாவணி ... யா நடி 
8. ஐயொலொ ஷாவ ) வெடிவலாவணிபாாதவாது 
சூஸிவெடியிரவேத வாஹ we_z8ுவக : || 
விதவெப நாடியம் வசூல் சூயீ வதீ பஜதா | 
வதணாகவதாயமா நா வதிரியா : 1 

(ரெதவண -8) 


161. வேதஸாவர்ணிமநு த்யாநம் . 


வேதசிரஸ்ஸு என்பவரின் புதல்வனான வேதஸாவர்ணி 
எபவர் 13வது மநுவாக இருக்கப்போகின் றவராவார் . 
இவர் தன்னடக்கமுடையவராவார் . இவர் பிராம்ஹண 
தர்மத்தைக் கைக்கொண்டவராவார் . சித்திரஸேனன் 
முதலியவர்கள் இவரின் புதல்வர்களாவார்கள் . திரயீ 


29 


450 
சரும் 

ஸ்ரீதவநியள 
என்பவள் இவருடைய மனமுவந்த மனைவியாவாள் . இவர் 
71 சதுர் யுககாலம் உலகத்திற்கு அரசனாவார் . (வெளுப்பு 
நிறம் ) 


கசு 2 . 


கய உ.வேலாவணி Leு மாநடு 
2.ஸாழி .உலாவணி பூத உ UT உதிரித : | 
உரவுசூதாஜாவ orகாய: | க ! 
நீறுவணொ யநயபாரீக்ஷாது, w2_2 வதம் 

| 
கச வதீ கிலவ ) வலவெ - ஷா . ஐமதா . 

ஆ Y 12 || 

( நீறுவண -3 ) 
182. இந்திரஸாவர்ணிமநு த்யாநம் . 
இந்திரனுடைய புதல்வனான இந்திர ஸாவர்ணி 
என்பவர் 14 வது மநுவாவார் . உரு, கம்பீரகன் முதலிய 
வர்கள் இவருடைய புதல்வர்களாவார்கள் . இவர் நீல 
நிறமானவராவார் . வில்லேந்தியவராவார் . சுத்திரிய 
தர்மத்தைக் கைக்கொண்டவராவார் . மதி என்பவள் 
இவருடைய மனைவியாவாள் . இவர் ஸகல ஜகத்திற்கும் 
அரசனாவார் . ( நீலவர்ணம் ) 


சுய நவவிரஜீவி நா ஓலாவாணி 


(ெெபசவா ம ேவணு வாக ) 


ககாக . 


ததாஉளகலா யலா நடி 
ஐ . வகொஹுஜா ரா 8 J ஜாஜி.நாவா ? 1 
கமாகா விரஜீவீ தீவாய - உாது sெ ! 

(செதவண -8 ) 


451 


ஸ்ரீவரஜதவ நியிர 


9 சிரஞ்ஜீவிகளின் ஸ்வரூபங்கள் . 
( சைவாகமத்தில் . நிறம் பாத்மத்தில் ) 
அவர்களுள் அசுவத்தாமாவின் த்யாநம் . 


163 . 


அசுவத்தாமாவானவர் பிராம் ஹணனுடைய புத்திர 
னாவார் . ( வலிமையுடன் ) பிரகாசிக்கின்ற பு ஜங்களை 
யுடையவராவார் . 

மான் தோலை ஆடையாக 

அணிந்து 
விளங்குகின் றவராவார் . சிரஞ்ஜீவியான இவர் எனக்கு 
நீண்ட ஆயுளையளிப்பாராக . ( வெளுப்பு நிறம் ) 


காசா . 


சுய வழி யா நடு 


வலி வாதா நிறுய ய நவபாணயரொ நரவ 
விஷுவாாகிதயிரா: விரஜீவீ ஆவீத | 

( J ஷவண -8 ) 


164 .. 


பலி த்யாநம் 


மஹாபலியானவர் பாதாள லோகத்தில் வஸிப்பவ 
ராவார் . வில்லும் அம்பும் தரித்திருப்பவரும் அரசனு 
மோவார் . விஷ்ணு பாதத்தினாலே அடையாளம் செய்யப் 
பட்ட சிரத்தையுடையவராவார் . சிரஞ்ஜீவியான இவர் 
அருள்புரிவாராக . ( கருப்பு நிறம் ) 


கசுரு. கய வால யாநம் 
வாயாணா வகா ு நிவரெத: | 
விரஜீவீ புகாயாத ஜடியொ 28 | 

( J ஷவண :) 


165 . 


வியாஸ த்யாநம் . 


வியாஸரானவர் ஸகல தர்மங்களையும் கூறியவராவார் 


452 


சரு 


ஸ்ரீதவ நியௗ 


சடைகள் 


முனிவரர்களினாலே வணங்கப்பட்டவராவார் . 
உடையவராவார் . சிரஞ்ஜீவியான இவர் எனக்கு நீண்ட 
ஆயுளையளிப்பாராக . ( கருப்பு நிறம் ) 

கசுசு .. க்ய ஹலோ . 
ஹ நாது ராவோகாஜலஸ்ரீ வணி பவானவி8 | 
ஸஜீவ நாவஹதா செவபகாய உமாவிஹ | 

( வழகவண -8) 
166. ஹநுமான் த்யாநம் 
ஹநுமானானவர் ராமபாதபத்மங்களில் மனதை ஈடு 
படுத்தியவராவார் . சிறந்த பிரம்ஹசாரியாவார் . மாசற்றவ 
ராவார் . ஸஞ்ஜீவநீ பர்வதத்தை எடுத்து வந்தவராவார் . 
வர் எனக்கு நீண்ட ஆயுளையளிப்பாராக . ( ஸ்படிக நிறம் ) 

கய விஷீஷண யா நடி 


காஎ . 


Mo ஷணொ யவோ : சாகாது நவராயண | 


உாது விரஜீவிகூ . விரஜீவீ ஜிதெ.வி. யஃ | 

( க J ஆவண -8 ) 


167. விபீஷண த்யா நம் 
தர்மத்தைக்கைக் கொண்டவனும் , ராமனை பூஜிப்பதி 
லீடு பட்டவனும் , இந்திரியங்களைக் கட்டுப்படுத்தியவனும் , 
சிரஞ்ஜீவியுமான விபீஷணன் நீண்ட ஆயுளையளிப்பாராக . 
( கருப்பு நிறம் ) 


கசுஅ . 


கடி கவ யாநடி. 
கரவ : கரவாவயொராலி : தவஹீ வீரவஜயக 
விதநாத வஹாதா யாவஜீவரொமதாடு 

(பெதவண_8 ) 


453 


ஸ்ரீவாதவநியிய 


168 கிருப த்யாநம் . 


கருணைக்கடலாக இருப்பவரும் , தவம் செய்பவரும் ,, 
மரஉரியை ஆடையாக அணிந்திருப்பவரும் , தூயமனதை 
யுடையவருமான கிருபரானவர் ஆயுள் உள்ளவரையில் 
நோயற்ற வாழ்வையளிப்பாராக . (வெளுப்பு நிறம் ) 


ககக . 


சுய வாரா2 யா நடி . 
வாராஹவாலும் ஜடா 2020202 த3 | 
உஷாத விரஜீவிவ . ஆலஹாதா அஹ | 

( ணே வண -8 ) 


169 . 


பரசுராம த்யாநம் 


மழு வேந்தி துலங்குகின்ற கையையுடையவரும் , ஜடா 
மண்டலத்துடன் விளங்குகின்றவரும் , தூயமனதையுடைய 
வருமான பிருகு முனிவரின் புதல்வனான பரசுராமன் நீண்ட 
ஆயுளையளிப்பாராக . ( தங்க நிறம் ) 


கஎய . 

சுய ஆஹா யா நடி 
விலக . 8.ஹாஜா விஜுஜ சாக்ஷவெலா த 30 | 
யாயாக ஹ ஹாலௗ 2 ) ஆயா . விரஜீவி நடி ! 

( லண வண_8 ) 


170. பிரஹ்லாத த்யாநம் 


விஷ்ணுவிடம் பக்தியுள்ளவனும் , சிறந்த அறிவாளியும் , 
2 கைகளுடையவனும் , சிறந்த 

சிறந்த அரக்கனும் , மிகவும் 
ஸௌமியமானவனும் , சிரஞ்ஜீவியுமான பிரஹ்லாதனை 
த்யாநம் செய்கின்றேன் . ( தங்க நிறம் ) 


ஸ்ரீதவ நியா 


454 


காக 


கம 8 கலெய யாரும் 
ஸ்ரீசதா பாதக நஸ் பவஜாவாாயணம் | 
வெலாஜாய தவது. கராக ஜெய 8 ஹ ஓஜெ I 

( ஓ வண -8 ) 


1711 


மார்க்கண்டேய த்யாநம் 


ஸர்வைசுவரிய ஸம்பன்னரும் , மனதைக் கட்டுப் 
படுத்தியவரும் , சிவபூஜையில் ஈடுபட்டவரும் , வேதம் , 
சாஸ்திரங்களின் உண்மைகளையறிந்தவருமான 
மார்க்கண்டேய முனிவரை , நான் வணங்குகின்றேன் . 
( வெளுப்பு நிறம் ) 
ஊதெஷா விராஜீவி நா . வண_8 . 

( வாத ) 
கரலாகா தெவண காவணொ ஹோவலு ! 
வால சூரஷொ FM படிகாலவககிக: 
விஷீஷண : சுஜவண : கரவஸு யவறு : J53 ! 
ஜா gேுவணாலும் காக - ஜெயலித 3 J53 t 
ஆஹா ஓவணாலும் வணா வாஷா 

ஆதி.தாம் 
இந்த சிரஞ்ஜீவிகளின் நிறங்கள் 

( பாத்மத்தில் ) 


அசுவத்தாமா வெளுப்பு நிறமாவார் . மஹாபலி 
கருப்பு நிறமாவார் . வியாஸர் கருப்பு நிறமாவார் . 
ஹநுமான் ஸ்படிக நிறமாவார் . விபீஷணன் கருப்பு 
நிறமாவார் . கிருபர் வெளுப்பு நிறமாவார் . ஜமதக்கு 


455 


ஸ்ரீளாதவ நிய 


சருரு 


முனிவரின் புதல்வரான பரசுராமன் ஸுவர்ண வர்ண 
மாவார் . மார்க்கண்டேயர் வெளுப்பு நிறமாவார் . பிரள் 
லாதன் - தங்க நிறமாவார் . இவ்விதமாக இவர்களின் 
நிறங்கள் கூறப்பட்டிருக்கின்றன . 


கஎஉ . 


சுய சரீவாஷீணா லாவாணி . 

( நரஸிஹவாவாலெ ) 


உரீவிரதமிரஸௗ )ு ஹ : 5.3 | 
வாவொஜு வவஷழ வ J நடராக வனவ அ || 


ஜயிறா வாழாதா: சூரா we_ாதாவா | 
கலக்ஷ பாாஃ காயா : ு நயொ அஹுஜா 200 | 


நாராஷொ ஷெவ மலைவ..8 ஸாக்ஷ-க 

28| 
ஸவெவ வீணயா வாஸுஜ2 நொவமலயா | ங || 


2.நய ஆகத - வ ) காவெண வாயி - வ 

( தெவணா ) 


172. மரீசி முதலிய 10 முனிவர்களின் ஸ்வரூபங்கள் . 

(த்ருஸிம்ஹப்ராஸாதத்தில் ). 


மரீசி 1 , அத்திரி 2 , அங்கிரஸ் 3 , புலஸ்தியர் 4 , புலஹர் 5 , 
க்ரது 3 , ஸவேதர் ?, வஸிஷ்டர் 3 , பிருகு 9 , நாரதர் 10 
ஆகிய 10 முனிவர்களையும் , சடைமுடி தரித்தவர்களாகவும் , 
மீசை தாடியுள்ளவர்களாகவும் , சாந்தமான ஸ்வரூபமுடைய 
வர்களாகவும் , இளைத்த சரீரமுடையவர்களாகவும் 
தர்மத்தில் பற்றுள்ளவர்களாகவும் , யோகதண்டம் , 
கமண்டலங்களை தரித்திருப்பவர்களாகவும் , 2 கைகள் 
உடையவர்களாகவும் , கல்பிக்கவேண்டும் . 


ஸ்ரீத்வ நியள் 


456 


நாரதர் , தேவஜாதி கந்தர்வனாவார் . இவர் , யோக 
தண்டமும் கமண்டலமும் தரித்திருப்பவராவார் . இடது 
பக்கம் புஜமூலத்தில் ( கமுக்கட்டில் ) தோழியைப்போல் 
வீணையை அணைத்துக்கொண்டிருப்பவராவார் . 

இந்த முனிவர்கள் எல்லோரையும் வெளுப்பு நிற 
முடையவர்களாகக் கல்பிக்கவேண்டும் . ( வெளுப்பு நிறம் ) 

கய ஷமிரொமண : - 
( நரஸிஹவாலாடி ) 

ததாஉள ஊ Jுமணம் , 
கதவாக வெண வரமவா வாவெக : | 
ஓரவணா லூவநெவெ ஸுஜ ந 8 ஐ நயா| 


களங . 


த.துஷவ w I நாம் தயா வ வதவலூயா ! 
ஆவாலஜாவயெொவ க்ஷொ வாடிபாகலயா 12 | 
மவொ நா 3 நிஷா: வெவா வா உபாயாஜிகா ! 

( தெவண -8 ) 


பிருகுகானமும் அங்கிரோகணமும் . 

ந்ருஸிம்ஹப்ராணாதத்தில் ) 
173. அவற்றுள் முதலாவது பிருகுகணம் . 
பிருகு 1 , வாமதேவர் 2 , பிருவணர் 3, பாவகர் 4 , 
ஸுஜூயர் 5 , ஸுஜர் 8 , க்ரது ?, ஸர்வஸ்வஸு 8 , வியம் 
ருதர் 9 , ப்ரவாஸர் 10 , அவ் வியயர் 11 , தக்ஷர் 12, ஆகிய 
12 முனிவர்களும் பிருகுகணத்தைச் சார்ந்தவர்களாவார்கள் . 
இவர்களுக்கு பிருகுக்கள் என்று பெயர். இவர்கள் தேவர் 
களும் யஜ்ஞம் ( வேள்வி ) செய்பவர்களுமாவார்கள் . 
இவர்களை வெளுப்பு நிறமாகக் கல்பிக்கவேண்டும் . 
(வெளுப்பு நிறம் ) 


457 


ஸ்ரீஸ் ஜதவநியி : | 


பரு எ 


கஎச. 


சுய சுமிரெராமணம். 


ஜீவா வெண கதவாஃ உெவா கரவலயா | 
சூதா சூய - நொ உக்ஷ : வாஉஷாவாயெவ ! 
ஹவிஷ விவர கதலத வெறும் | 

( வீதவணா :) 


174. அங்கிரோகணம் 


அங்கிரோகணத்திலுள்ள முனிவர்களை பிருஹஸ் 
பதியைப்போன்ற வடிவமுடையவர்களாக கல்பிக்க 
வேண்டும் . இவர்கள் ஆத்மா 1 , ஆயுஸ் 2 , 

பனம் 3 , 
தக்ஷன் 4 , பாதப்பிராபன் 5 , ஹவிஷியன் 6 , கவீஷ்டன் 7 , 
க்ரது 8 , ஸத்தியன் 9 , தேவலன் 10 என்பவர்களாவார்கள் . 
( மஞ்சள் நிறம் ) 


. 


கய பாஜாவி நி.நா. ஜெவதா நா . நானா நி . 

( நரஸி ஹவாலாடி ) 
பலிக்ஷா வூஜாவதிஜெ யஃ கலா ஆஹா 

வகீதி , த : | 
ஸார . வாகாண நிரக வாணவே | 
நாவி.திஸெெயவாஜி : ஜொதிஷ மைவாது 


ஹாரி : | 


sar வலா ஜமவாது லொ 28 நாயஜாம பூரணம் | 
we - Y 438 - லாஜாணா வாணஸ ) தயா 88 | 
உதிஹாவ v : வஜாய க்ஷ யுவெ - ஐதது து 81 
சூயவெ J ஓயா வாக்ஷாசு வெவொ யஙதரி 8 


உ ஊ | 


வறுவெத மஹாஷெவ 8 மதலாவூ ஹெ gr : IF || 


சருஅ 


ஸ்ரீதவநியள் 


458 


கஷண : வாகராகு : வாவத 


தயா 


வாதஜாம் நகர பாவ வ கவினொ : நி 11 
சுய - பாஷாணி லவபாணி ய நாய க்ஷ : 


வகீதித : | 


கஜாராஜாணி லவபாணி காஷெவொ ஜமும் 1 
சுமாநியா நி பாஜாணி யசுரதா நி வ வக்ஷதொ 
ல வணவ நெவதா தாமாஜு காவ ) வ 

வெடிவக எ 


சாஸ்திரங்களின் அபிமாதி தேவதைகளின் பெயர்கள் . 

( குஸிம்ஹ ப்ராசாதத்தில் ) 
சிக்ஷைக்கு பிரஜாபதியும் , கல்பத்திற்கு பிரஹ்மாவும் , 
வியாகரணத்திற்கு ஸரஸ்வதீ தேவியும் , நிருக்தத்திற்கு 
வருணனும் , சந்தஸ்ஸுக்கு அதிதியும் அக்கிநியும் , 
ஜியோதிஷத்திற்கு பகவான் விஷ்ணுவும் , மீமாம்ஸைக்கு 
பகவான் 

ஸோமனும், நியாயசாஸ்திரத்திற்கு வாய 
பகவானும் , தர்மசாஸ்திரங்களுக்கு தர்மதேவதையும் , 
புராணங்களுக்கு மதுவும் , இதிஹாஸங்களுக்கு பிரஜாபதி 
யும் , தநுர்வேதத்திற்கு இந்திரனும் , ஆயுர்வேதத்திற்கு 
தந்வந்தரி பகவானும் , பலவேதத்திற்கு மஹாதேவனும் , 
நிருக்த சாஸ்திரத்திற்கு மஹேசுவரனும் , பாஞ்சராத்திரத் 
திற்கு ஸங்கர்ஷணனும் , பாசுபதத்திற்கு ருத்திரனும் , 
பாதஞ்சலத்திற்கு ( யோகத்திற்கு ) அருந்தனும் , ஸாங்கியத் 
திற்கு கபில முனிவரும் , அர்த்த சாஸ்திரங்களுக்கு லோக 
குருவான காமதேவனும் , மற்ற சாஸ்திரங்களுக்கு அந்த 
அந்த சாஸ்திரங்களை இயற்றியவர்களும் அபிமாதி தேவதை 
களாவார்கள் . சாஸ்திரமும் காவியமும் வேதத்தைப் 
போன்றதேயாம் . 


459 


ஸ்ரீள உதவநிலி | 


யக்ஷர்கள் 


கஎரு . வய யக்ஷஸாவடி . 
யக்ஷாஜுவெ- ணாயக்ஷா: வல்வெட 

யாாஹா 1 
வெவரா யெ வெவரா : தாளுவெ ) வாவயே | 

175. பக்ஷ ஸ்வரூபம் . 

யாவரும் குணங்களுக்கு அதிதேவதை 
களாவார்கள் . இவர்கள் கத்தியையும் கேடயத்தையும் 
தரித்திருப்பவர்கள் . சுபங்களை யளிப்பவர்கள் . ஆகாயத்தில் 
ஸஞ்சரிக்கின்ற தைவத்தன்மையுடைய இவர்கள் 
ஸுகத்தையடைவதற்காக வணங்குகின் றேன் . 

காய விஓகஸாவடி 

( ஹெ er கள உநவலெ ) 
விரகதா கத-வ ) ஜொ ரா நாயா : | 
ஸ வாணிஓஜ தெஜொதிபயரொ 

a ஹாது 

( கநகவண J8 ) 
உதி ஸ்ரீ eep25ுவைய : வாராவாரகலா நிய பாவ அதா 
விவியஸாகித ஸ்ரீநகரவராயீயா ஸ்ரீக 

Trge ஹாராஜவிரவிதெ ஸ்ரீ தவ நியள 
அதவாதி தவ நிரவணம் நாம் 
அதய ஸ்ரீஸ ஒரு தவ நியி 

வலவ ண 3 : 1 


கஎசு . 


an 


176. விச்வகர்ம ஸ்வரூபம் 

( ஹேமாத்திரியில் தாதகாண்டத்தில் ) 
விசுவகர்மாவானவர் தாடி மீசைகளுடையவரும் , 
தந்றை வைத்துக்கொண்டிருப்பவரும், விரிக்க ! 


460 


ச G 


ஸ்ரீதவ நியௗ 


கையில் வைத்துக்கொண்டிருப்பவரும் , 2 கைகளுடைய 
வரும் , தேஜோ மயமான ஸ்வரூபத்தையுடைய மஹானு 
மாவார் . இவரை இவ்வித லக்ஷணங்களுடன் கல்பிக்க 
வேண்டும் . ( தங்க நிறம் ) 


ஸ்ரீமத் யதுகுல வாரிதிசந்திரரும் , சங்கம் , சக்கரம் முதலிய 
பிருது ளையுடையவரும் , மைஸுர் ஸம்ஸ்தான மஹா 
ராஜாவுமான ஸ்ரீமான் கிருஷ்ணராஜ மஹாராஜா 
அவர்களாலியற்றப்பட்ட ஸ்ரீ தத்வநிதியில் 

நான்காவது ப்ரஹ்மதத்துவநிதி முற்றும் 


